இயற்கணிதம் 


( ALGEBRA ) 


ரா . சுந்தரவல்லி 


போட 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவம் 


கற்க கச் 


த.பா.. நி . (க.வெ. )வரிசை எண் -331 


இயற்கணிதம் 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( திருத்தப்பட்ட பாடத் திட்டத்தின்படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியை 
திருமதி ரா . சுந்தரவல்லி , 

கணிதப் பேராசிரியை , 
சென்னை மருத்துவக் கல்லூரி , 

சென்னை . 


1 UTL 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


பொருளடக்கம் 


முதல் பாகம் 


பக்கம் 

1 


1. பகுதிப் பின்னங்கள் ( Partial Fractions ) 
2. ஈருறுப்புத் தேற்றம் - அளவுக்கிணங்கிய 

படிகளுக்கு ( Binomial Theorem for 
Rational Index ) 


26 


... 


3. படிக்குறித் தேற்றம் ( Exponential Theorem ) ... 


66 


4. மடக்கைத் தொடர் ( Logarithmic Series ) 


92 


5. தொடர்களின் கூட்டல் ( Summations of 

Series ) 


122 


... 


165 


இரண்டாம் பாகம் 
1. அணிக்கோவை ( Determinants ) 
சமன்பாட்டுக் கொள்கை ( Theory of 

Equations ) 


217 


1 . 


மூன்றாம் பாகம் 
மெய்யெண் தொகுதி ( System of Real 
Numbers ) 


989 


374 


398 


484 


2. கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 

( Infinite Sequences-- Limits ) 
3. ( a ) கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 

( Infinite Series - Convergency , Divergency ) 
( b ) ஈருறுப்புத் தேற்றம் , படிக்குறித் தேற்றம் , 

மடக்கைத் தேற்றம் இவற்றின் 
தெரிப்புகள் (Proof for the Binomial. 
Exponential and Logarithmic 

Theorems ) 
எண் கொள்கை ( Theory of Numbers ) 
கலைச்சொற்கள் 


--- 


529 


AA 


582 


முதல் பாகம் 


1. பகுதிப் பின்னங்கள் 


( Partial Fractions ) 


1.1 . 


வரையறை 


பல்லுறுப்புக் கோவைச் சார்பு ( Polynomial function ) : 


In பூச்சியம் அல்லது ஒரு கூட்டு முழு எண்ணாகவும் , as , ay , 

முதலியவை மாறிலிகளாகவும் கொண்ட ஒரு சார்பை 

anxn + azxn - 1 + azxn - 2 + + an . 
என எழுதலாம் . இச் சார்பு . x- ன் 12 படியுடைய விகித முழுச் 
சார்பு அல்லது X- ன் பல்லுறுப்புச் சேர்க்கைச் சார்பு எனப்படும் . 


1.2 . அளவுக் கிணங்கிய பின்னம் ( Rational Fraction or Function ) 


P , Q என்பவை பல்லுறுப்புச் சார்புகளானால் , 

என்ற ஒரு 

Q 
சார்பே அளவுக் கிணங்கிய சார்பு ( அல்லது பின்னம் ) என்று 
அழைக்கப்படுகிறது . 


1.3 . அளவுக் கிணங்கிய தகு பின்னம் ( Proper Fraction ) 

P 
Q 

என்ற சார்பில் , P- ன் படி Q-ன் படியை விடச் சிறிதாக 
இருப்பின் , அச் சார்பு அளவுக் கிணங்கிய ஒரு தகு பின்னம் எனப் 
படும் . 


அளவுக் கிணங்கிய தகாப் பின்னம் ( Improper Fraction ) : 
P 

என்ற சார்பில் , P- ன் படி Q- ன் படியை விடப் பெரிதா 
L 
கவோ , அல்லது அதற்குச் சமமாகவோ இருக்குமானால் , அச் சார்பு 
அளவுக் கிணங்கிய ஒரு தகாப் பின்னம் எனப்படும் . 


இயற்கணிதம் 


இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பின்னங்களை , ஒரு 
பின்னத்தோடு கூட்டவோ அல்லது ஒரு பின்னத்திலிருந்து 
குறைக்கவோ நமக்குத் தெரியும் . அப்படிச் செய்வதன் மூலம் 
நமக்கு ஒரே ஒரு பின்னம் கிடைக்கும் . அப் பின்னம் ஒரு தகு 
பின்னமாகவோ அல்லது ஒரு தகாப் பின்னமாகவோ இருக்கலாம் . 


ஆனால் இவ்வத்தியாயத்தில் தகு பின்னத்தையோ 
அல்லது ஒரு தகாப் பின்னத்தையோ இரண்டு அல்லது அதற்கு 
மேற்பட்ட பின்னங்களாகப் பிரிக்கும் முறையைக் கவனிப்போம் . 

முறையைத்தான் பகுதிப் பின்னங்களாகப் பிரித்தல் 
( Resolution or splitting into partial fractions ) என்கிறோம் . 


விளக்கம் : 


என 


+2 


1 11 

2x + 3 
- ஐச் சுருக்கி 

எழுதலாம் . 
x2 + 3x + 2 

2x + 3 
இதற்குப் பதிலாக 

x2 + 3x + 2 

நமக்குக் கொடுக்கப்படுமேயானால் 
1 

1 
இச்சார்பை நாம் 

+ 

எனப் பிரித்து எழுதலாம் . 
X -11) x + 2 
இவ்விதமாகப் பிரித்து எழுதும் முறை பகுதிப் பின்னங்களாகப் 
பிரித்து எழுதுதல் எனப்படும் . 


M ] 


1 * 4 . தேற்றம் 

M 
L + 

= L1 + 
N 

N ஆனால் , L- உம் , L1- உம் பல்லுறுப்புச் 

M 
சேர்க்கைக் கோவைச் சார்புகள் . 

M , 
N N. 

தகு பின்னங்கள் 
M | 
என்றால் L = L1 , 

N NI 

என நிரூபிக்கலாம் . 


. 


தெரிப்பு : 


M1 


-L + 


= L + ( கொடுக்கப்பட்டது ) 

N1 


L - L , = 

N 


M , N - MN 

NNI 


பகுதிப் பின்னங்கள் 


3 


L - L1 என்பது ஒரு பல்லுறுப்புச் சேர்க்கைக் கோவைச் 

MM 
சார்பாகும் . மேலும் , 

NN 

என்பது ஒரு தகு பின்னமாகும் . 

N 
ஏனெனில் , NN1- ன் படி, 

MIN - 507 படியையும் , MN -507 
படியையும் விட உயர்ந்தது . எனவே இடக் கைப்புறம் உள்ள 
( L - L ] ) என்ற ஒரு பல்லுறுப்புச் சேர்க்கைச் சார்பு , வலக் கைப் 
புறம் உள்ள 

பின்னத்திற்குச் 
N ) N 

M ) 
சமமாகாது . ஆகவே , L = L ] எனவும் , 

எனவும் 

N N 
நிறுவப்படுகிறது . 


என்ற 


15. இப்பகுதியில் , பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து எழுதும் 
செய்முறையை ஆராய்வோம் . 
f ( x ) 

--ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவேண்டும் 

F (x) 
என்று வைத்துக் கொள்வோம் . f ( x ) -உம் F ( x )- உம் பல்லுறுப்புக் 
கோவைகள் . f ( x ) - இன் படி , F ( x ) - ன் படியை விடக் குறைவாக 
இருக்குமானால் , 

f ( x ) 

ஒரு தகு பின்னமாகும் . எனவே , நாம் 

F ( x ) 
இத்தகு பின்னத்தைப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவேண்டும் . 

f ( x) 

-ல் , f ( x ) - ன் படியானது F (x)- ன் படியை 
F ( x } 

f(x ) 
விடப் பெரியதாக இருக்குமானால் , 

தகாப் பின்ன 

F ( x ) 
மாகும் . எனவே , f ( x ) - ஐ , F ( x) - ஆல் வகுக்க வேண்டும் . Q ( x ) 
என்ற ஈவும் , R ( x ) என்ற மீதியும் வரும் . அதாவது , 

R (x ) 
Q (x) + F ( x ) 

R ( x ) 
Q (x ) என்பது ஒரு பல்லுறுப்புக் கோவை . 

F ( x ) 
R (x ) 
பின்னமாகும் . பின்பு 

F ( x ) 

-ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்க 
வேண்டும் . 


-ல் , f ( x )- ன் படியும் F ( x )- ன் படியும் 
சமமாக இருப்பின் f (x ) - ஐ , F (x ) - ஆல் வகுக்கும்போது ஈவு ஒரு 
மாறிலியாக வரும். 


இயற்கணிதம் 


4 


அதாவது , 

R ( x ) 
R ( x ) 

என்ற முற்றொருமை கிடைக்கும் 

Fix ) 
F ( x ) 

F ( x ) 
என்ற தகு பின்னத்தை நாம் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்க 
வேண்டும் . 


விளக்கம் : 


6x2 + 5x - 2 
( j ) 2x - x2 - x 

என்பது ஒரு தகு பின்னமாகும் . இதை 
2 

3 
+ 

எனப் பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து 

2x + 1 
எழுதலாம் . 

2x3 - 3x - 8x - 26 
2x2-5x - 12 

என்பதை எடுத்துக் கொண் 
டால் f ( x ) == 2x3 - 3x * - 8x - 26 - ன் படியானது F ( x) = 2x2 
- 5x -- 12 - ன் படியை விடப் பெரியது . எனவே நாம் முதலில் 
2.x - 3x" - Sx - 2 - ஐ 2x * -5.x -- 12- ஆல் வகுக்க வேண்டும் . 


2x " -- 9.12 -8x- 26 

2x - 5x - 12 


= { x + 1 ) + 


9.x -- 14 
2x - 5x - 12 


Q ( x ) = ( x + 1 ) என்பது ஒரு பல்லுறுப்புச் சார்பாகும் . 
R ( x ) 9x - 14 
F (x ) 

2x " -5x - 12 ஒரு தகு பின்னமாகும் . 


இதையே நாம் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்க வேண்டும் . 


x2 + 6x - 6 
x + 5x + 6 

என்பதில் | ( x ) == x + 8.x + 6 , F { x ) 
x + 5x + 6 . f ( x)- ன் படியும் F ( x ) - ன் படியும் சமமாக இருப்ப 
தால் ( x + 6x + 6 ) -ஐ ( x + 5x + 6 ) -ஆல் வகுக்க வேண்டும் . 

x2 + 6x + 6 
எனவே 

= 1 + 
x + 5x + 6 

* + 5x + 6 

ஆகும் . இங்கு 

R ( x ) 
Q ( x) = 1 ( ஒரு மாறிலி ) . Ftx )) 

ஐப்பகுதிப் 

X2 + 5 * + 6 
பின்னங்களாகப் பிரிக்கவேண்டும் . 


X 


எனவே , அளவுக் கிணங்கிய ஒரு பின்னம் அல்லது சார்பைப் 
பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கும் முன்பு , அதன் மேல் கோவை 
யின் படி , கீழ்க் கோவையின் படியை விடச் சிறியதாக இருக்கிறதா 


5 


பகுதிப் பின்னங்கள் 


என்று கவனிக்கவேண்டும் . அப்படி இல்லாவிடில் , மேல் கோவை 
யைக் கீழ்க் கோவையால் வகுத்து மீதியாக வரும் கோவையின் 
படி கீழ்க் கோவையின் படியை விடக் குறைவாக வரும் வரை 
வகுத்து , இப்படிக் கிடைக்கும் தகு பின்னத்தைப் பகுதிப் பின்னங் 
களாகப் பிரிக்க வேண்டும் . 


1.6.1 . F ( x ) , x- ன் முதற்படிக் காரணிகளைக் ( Linear factors ) கொண் 
டதாக இருப்பின் , என்ற பின்னத்தைப் பகுதிப் பின்னங் 

F (x ) 
களாகப் பிரிக்கும்போது F (x) - ன் ஒவ்வொரு காரணிக்கும் ஒவ் 
வொரு பின்னம் வரும் . 

F ( x ) = {ayx + b ) ( apx + bx ) { agx + bg ) -- - ( arx + b ) 
என்று எடுத்துக் கொள்வோம் . எனவே , 
f ( x) A 

A. As 

A , 
+ + 

+ ... + 
F (x ) ( ax + b 

) ( agx + bs ) (arx + b ) 
எனப் பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து எழுதலாம் . இந்த 
முற்றொருமையில் A1 , A. , As , A என்பன மாறிலிகள் . 
இவைகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


F { x ) 


இரண்டு பக்கங்களையும் ( al x + b ) - ஆல் பெருக்கவேண்டும் . 

A1 
X { a1 x + bx ) = 

X (ay x + b ) 

(ay x + b ) 
A, 

Ag 
x ) X al ) + 

( as x + bg ) 

X ( al x + b ) 
A. 
+ ( a , x + b ) 

X {aj x + b ) 


+ 


F ( x ) 


f ( x ) 

A , 
x {ay x + b ) = A + 
{ az 

) 

A. 
+ 

+ 
( as x + b, ) x ( a1x + b ) + ...... 

( ar x + b ) 

-X (anx + b1 ) 


( a] x + hs ) ( azx-+by) (agx +b ,) ...... ( azx + by) X { a } x + b ] ) 
= A1 + 

A , X ( ayx + b ) + 

As 
( as x + b , ) 

( agx + bs ) 

X { a1x + b ) . 


+ 


b , 


என்று ஈடு செய்க . 


இயற்கணிதம் 


( 


b . 
a ) 


as . 


+ b , 


ag . 


+ bs 


ar 


+ b ; 


ds 


al 


= A1 + 


A2 
b | 


b : 
ay 


+ bi 


ay 


As 


+ 


} + b, 
எ , ( - ) +5, 

(e-4 +53 ) + - .. 
;) - ( 4 ) 


5 . 


( சு . - 


b . 
al 


+ 


b. 


ds - 


b ) 
all 


+ bs 


( 4 .- * + 5.) 


= A ) + 


+ 


A , ( 0 ) 
a , 5 , 

+ b , 
al 


As ( 0 ) 
asby 


+ 


A : ( 0 ) 
arby 

+ b , 


* + b :) 
(-4 

f ( - * ) 
( -42 ; +5,) (- 4 +5,) -- (-248 ; + b . ) 


இவ்விதமாகவே நாம் ஒவ்வொன்றாகப் பகுதிப் பின்னங்களின் 
மாறிலிகளை A. , Ag , ......., A ; கண்டுபிடிக்கலாம் . 
எடுத்துக்காட்டு 1 : 

x2 + x + 1 
( x - 1 ) ( x - 2 ) ( x -3 ) 

-ஐப் பகுதிப் பின்னங்களாகப் 
பிரிக்கவும் . 


பகுதிப் பின்னங்கள் 


7 


முதல் வழி : 

f ( x ) = x + x + 1 ; F ( x ) = ( x - 1 ) (x - 2 ) ( x - 3 ) 

மேல் கோவையின் படி கீழ்க்கோவையின் படியை விடக் குறை 
வாக இருப்பதால் வகுக்கவேண்டிய தேவையில்லை . ஏனெனில் 

x " + x + 1 
( x - 1 ) ( x- 2 ) ( x - 3 ) 

தகு பின்னம் 

ஆகும் . 
F ( x ) - க்கு மூன்று காரணிகள் இருப்பதால் கொடுக்கப்பட்ட , தகு 
பின்னத்தை மூன்று பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கலாம் . 


என்பது 


x2 + x + 1 
( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) 


A 

B 

+ 
( x - 1 ) ( x - 2 ) 


C 
( x - 3 ) 


இரண்டு பக்கங்களையும் ( x - 1 ) - ஆல் பெருக்கி x = 1 என ஈடு 
செய்தால் , 
x2 + x + 1 

B 

C 
A + 

( x - 1 ) + 
( x - 2 ) ( x - 3 ) (x - 2 ) 

( x - 3 ) 

( x - 1 ) 


( 1 ) : + 1 + 1 

= A 
( 1-2 ) ( 1-3 ) 


AL 


3 
2 


இரண்டு பக்கங்களையும் ( x - 2 ) - ஆல் பெருக்கி x = 2 என ஈடு 
செய்தால் , 


( x - 2 ) + B + (x - 3) ( x - 2 ) 


x - x + 1 
( x - 1 ) ( x - 3 ) 
( 2 ) 2 + 2 + 1 
( 2-1) ( 2-3) 


- 


B 


B = -7 . 


இதே போல் இரண்டு பக்கங்களையும் ( x - 3 ) - ஆல் பெருக்கி 
x = 3 என ஈடு செய்வோமானால் நமக்கு C- ன் மதிப்புக் கிடைக்கும் . 


BB | 


AAL 

( x - 3 ) + 
( x - 1 ) 


( x - 2 ) ( x - 3 ) + c . 


x + x + 1 
( x - 1 ) ( x - 2 ) 
( 3 ) : + 3 + 1 
( 3-1 ) ( 3-2 ) 


18 


-- 


C 


: C = 


2 


3 


இயற்கணிதம் 


எனவே , 

x2 + x + 1 
( x - 1 ) ( x - 2 ) ( x -- 3 ) 


8 


1 
( x - 1 ) 


7 
( x - 2 ) 
13 

1 
( x - 3 ) 


-- 


ரண்டாவது வழி : 

x2 + 3 + 1 
( x - 1 ) ( x-- 2 ) ( x - 3 ) 


= 


--- 


B 

+ 
{ x - 2 ) 


C 
( x- 3 ) 


( x - 1 ) 


x + x + 1 = A { x- 2 ) ( x -- 3 ) + B ( x- 1 ) ( x - 3 ) 

+ C { x - 1 ) ( x - 2 ) . 


x3 + x + 1 = A (x2- 5x + 6 ) + B ( x - 4x + 3 ) + C { x2 - 3x + 2 ) 

= x : ( A --- B + C ) + v ( - 5A - 4B - 3C) 

+ ( 6A + 3B + 2C ), 


இரு புறங்களிலும் சமபடிக் கெழுக்களைச் சமன் செய்தால் , 


A + B + C 


- 


1 


( 1 ) 
( 2 ) 


- 5A - 4B - 3C 


6A + 3B + 2C 
இம் மூன்று சமன்பாடுகளின் தீர்வு 


3 


A 


-- 


B = 


-- 


13 
2 


கொடுக்கப்பட்ட தகு பின்னத்தின் பகுதிப் பின்னங்கள் 


1 


2 


1 
( x - 1 ) 


7 

13 

+ 
( x - 2) 2 


( x 


மூன்றாவது வழி : 

x : + x + 1 
( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) 


B 
+ 

{ x- 2 ) 


-- 


( x - 1 ) 


C 
(x - 3 ) 


( x - 1 ) ( x - 2 ) ( x - 3 ) - ஆல் இரண்டு புறங்களையும் பெருக்கு 
வோமானால் , 
x2 -- x + 1 = A ( x - 2 ) { x - 3 ) + B ( x- 1 ) ( x- 2 ) 

+ C ( x - 1 ) ( x - 2 ) 


பகுதிப் பின்னங்கள் 


x + x + 1 = x2 { A + B + C) + x ( -54-4B - 3C ) 

+ ( 6A + 3B -- 2C) . 


X- க்கு ஏதாகிலும் மதிப்பைக் கொடுத்து ஈடு செய்வோமானால் 
நமக்கு மூன்று சமன்பாடுகள் கிடைக்கும் . 


2 என்று ஈடு செய்தால் , 
( -2 ) : + { -2 ) + 1 = (-2) ( A + B + C ) 

+ ( -2 ) ( -5A -- 4B - 30 ) + 6A + 3B + 2C . 


4-2 + 1 = 20A -- 15B + 12C 


3 


20A + 15B -- 12C 


( 1 ) 


x = -1 என்று ஈடு செய்தால் , 
( -- 1 ) * + ( -1 ) +1 = (-1) ( A + B - + C ) 

+ ( -1 ) { -5A - 4B -- 3C ) + { 6A -- 3B + 2C ) 


1--1 + 1 = 


12A + 8B + 6C 


1 


12A + 8B - 6C 


( 2 ) 


x = 0 என்று ஈடு செய்தால் , 

| 6A + 3B + 2C 


( 3 ) 


இம் மூன்று சமன்பாடுகளிலிருந்து A , B , C ஆகியவைகளின் 
8 

13 
தீர்வு காண A = B = - 7 , ( = என வரும் . 


எனவே , 


1 


x 2 + x + 1 
( x -- 1 ) (x- 2 ) ( x - 3 ) 


- 


. 


( x --- 1 ) 


7 
( x-- 2 ) 
13 

1 
2 ( x - 3 ) 


+ 


எடுத்துக்காட்டு 2 . 

1 
( 1 - ax ) ( 1 --- bx ) ( 1 - cx } 
பிரிக்க . 


ஐப் 


பகுதிப் 


பின்னங்களாகப் 


மேல் கோவையின் படி கீழ்க் கோவையின் படியை விடக் 
குறைவாக இருப்பதால் , கொடுக்கப்பட்டுள்ள பின்னம் ஒரு தகு 
பின்னமேயாகும் . 


10 


இயற்கணிதம் 


எனவே , 

1 
( 1 - ux ) ( 1 - bx ) (1- ( x ) 


நாம் 


முதல் வழியையே கையாண்டால் , ( 1 -- ax ) - ஆல் 

1 
இரண்டு பக்கங்களையும் பெருக்கி x = என ஈடு செய்தால் , 


a 


a 
( a - b ) ( a - c ) 


அதேபோல் ( 1 - bx ) -- ஆல் இரண்டு பக்கங்களையும் பெருக்கி 
1 

என்று ஈடு செய்தால் , 
b 

b ? 

= B. 
a ) ( b - c ) 


என 


( 1 - ( x ) - ஆல் இரண்டு பக்கங்களையும் பெருக்கி x = 
ஈடு செய்தால் , 


C 


c2 


- * 


C. 


( c - a ) ( c-- b ) 


என A , B , C- ன் மதிப்புகள் கிடைக்கும் . 


1 

ae 

1 
( 1 - ax ) ( 1 --bx ; ( 1 - cx ) ( a - b ) ( a - c) ( 1 - ax ) 

b2 

1 
+ ( b - a ) (b - c ) ( 1 - bx ) 
c2 

1 
+ 

( c - a ) ( c - x ) ( 1 - cx ) 


17. 11. F ( x ) = ( ax + b ) ( rs + 1 . -- ba + 1 ) 

என இருந்தால் , 


( ax x + ba ) 


A1 


F ( x ) 


A. 
+ 

+ 
( ax + b ) 2 


+ 

( ax + b ) 


(( 


+ 


As + 1 
( ap + 1 x + be + 1 ) 


+ 


( anx + b ) ) 


11 


பகுதிப் பின்னங்கள் 


என எடுத்துக் கொண்டு மேற் கூறிய ஏதாகிலும் ஒரு வழியில் 
A , A. , A3 , An ஆகிய அம்மாறிலிகளின் மதிப்பைக் கண்டு 
பிடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 3 : 

2x2 + 5 . 
( x - 1) (x - 3 ) - ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவும் . 


முதல் வழி : 

2x2 + 5 
( x - 1 ) 2 ( x - 3 ) 


(x= 1) + (x - jy: + S 


இரண்டு பக்கங்களையும் ( x - 1 ) - ஆல் பெருக்கி , x = 1 என 
ஈடு செய்தால் , 

2 ( 1 ) : - + 5 
( 1-3 ) 


B = 


3 


( x - 3 ) - ஆல் இரண்டு பக்கங்களையும் பெருக்கி , x = 3 என 
ஈடு செய்ய , 

2 ( 3 ) : + 5 23 
( 3-12 4 


- 


இரண்டு பக்கங்களையும் ( x - 1 ) = { x - 3 ) - ஆல் பெருக்கினால் , 
2x + 5 = A ( x - 1 ) ( x - 3 ) + B (x - 3 ) + C ( x - 1 ) 

= x2 ( A + C ) + x ( --4A + B - 2C ) 

+ ( 3A - 3B + C) . 


x = 0 என்று ஈடு செய்ய , 

SA - 3B + C = 5 . 


இதில் B = 


C = 


23 

என ஈடு செய்தால் , 
4 


. 


A = 


15 
4 


என வரும் . 


15 


2 x2 + 5 
( x - 1 )2 ( x - 3 ) 


4 


7 1 
( x - 1 ) 

2 ( x - 1 ) 
23 1 
4 ( x - 3 ) 


இயற்கணிதம் 


12 


இரண்டாவது வழி : 


2x : + ) 
( x - 1 ) { x - 3 ) 

- ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவும் . 


B 


A 
( x - 1 ) 


+ 


+ 


( 3 ) 


( x - 1 ) ( x - 3 ) 


( x - 3 ) 


இரண்டு பக்கங்களையும் ( x - 1 ) 2 (x- 3 ) ஆல் பெருக்கினால் , 


2x + 5 = A { x - 1 )( x - 3 ) + B ( x - 3 ) + C ( x - 1 ) " 


2x + 5 = x ( A + C) + x ( --4A - B - C ) + ( 3A - 3B - C ) 


இரண்டு பக்கங்களிலும் சம படிகளின் செழுவைச் சமன் செய்தால் 


A + C 


... 


-4A + B- 2C = () 


... 


. 


3A - 3B + C = 5 


( 3 ) 


இம் மூன்று சமன்பாடுகளின் தீர்வு 


A = - 


15 
4 


B = 


23 . 


. 


7 
2 


15 


1 


. 


2x2 + 5 
( x - 1 ) 2 ( x - 3 ) 


4 ) 


. 


1 
( x - 1 ) 

1 
( x - 3 ) 


23 
4 


+ 


. 


வேறு வழி : 


x - 1 = y என ஈடு செய்க . 


x = y + 1 . 





2x2 + 5 
( x - 1 ) ( x - 3 ) 


2{ y + 1 ) : + 5 
y * [ y + 1-3) 


7 + 4y + 2y : 
y ( y - 2 ) 


18 


பகுதிப் பின்னங்கள் 


15 


7 
2 


-- 


-2 + y] 7 + 4y + 2y " [ 


7 } 
7 - 

2 


15y 


15y 


15 


23 


2x2 + 5 
( x - 1 ) ( x - 3 ) 


7 -- 4y + 2y 
y ( y - 2 ) 


1 


7 


15 


- 


+ 


) 


+ 


1 


15 


7 
2 


1 
--- + 
y 


23 
4 


1 
( 1-2 ) 


. 


15 


1 


7 
2 


2x2 -- 5 
( x - 1 ) ( x - 3 ) 


. 


1 
( x - 1 ) 


( x - 1 ) 


1 


+4 ( x - 3 ) | 


x * -5x * + 10x 2 -- 8x -- 1 
எடுத்துக்காட்டு 4 . 

( x - 1 }* { x - 2 ) 

-ஐப் பகுதிப் பின் 
னங்களாகப் பிரிக்கவும் . 


மேல் கோவையும் , கீழ்க்கோவையும் சம படியாக இருப்பதால் 
வகுக்க வேண்டும் . வகுத்து வரும் ஈவு ஒரு மாறிலியாக இருக்கும் . 
x + -5x + 10x - 8x - 1 

x2 - x - 3 

= 1 + 
{ x -- 1 )( x -- 2 ) 

( x - 1 ) * ( x - 2 ) 
x - x - 3 
( x - 1 ) ( x- 2 ) 

-ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவேண்டும் . 


( x -- 1 ) * { x- 2 ) 


C 
( x - 1 ) 


+ 
( x - 2 ) ( x - 1 ) 

D 
+ 

( x - 1 ) 


இயற்கணிதம் 


( x- 1 } * ( x - 2 ) - ஆல் இரண்டு பக்கங்களையும் பெருக்கினால் , 
x - x - 3 = A ( x- 1 ) * + B ( x - 1 ) ( x- 2 ) 

+ C ( x - 1 ) ( x -- 1 ) + D ( x - 2 ) . 


.. " - x - 3 = x * { A + B ) + x { – 3A 4B + C ) 

+ x { 3A + 5B -- 3C + D) + ( - A -- 2B + 2C-- 2D ) . 


முதல் வழியின் மூலம் நாம் A , D- ன் மதிப்புகளைக் கண்டு 
பிடிக்கலாம் . இரண்டாவது அல்லது மூன்றாவது வழியின் மூலம் 
B , C- ன் மதிப்புகளைக் கண்டுபிடிக்கலாம் 


( 1 ) -ஐ இரு புறங்களையும் (x- 2 )-ஆல் பெருக்கி x = 2 என 
ஈடு செய்தால் 


4-2-3 


A = 


1 


அதேபோல் ( x -- 1 / - ஆல் இரு புறங்களையும் பெருக்கி x = 1 என 
ஈடு செய்ய , 


1-1-- 3 

1 


= 3 


இரு புறங்களிலும் சமபடி கெழுக்களைச் சமன் செய்தால் 


A + B = ) 


( 2 ) 


--3 A-- 4B + C = 1 


( 3 ) 


இவ்விரு சமன்பாடுகளில் A = -- 1 D = 3 என ஈடு செய்தால் 
B = 1 . ( = 2 என வரும் . எனவே கொடுக்கப்பட்ட தகு பின்னம் 


x4 - 5x3 + 10x2-8x --- 1 

1 

1 
( x- 1 ) * (x-- 2 ) 

+ 
( x - 2 ) 

( x 

- 1 ) 
2 

3 
+ 

+ 

( x - 1 ) ( x - 1 ) 
குறிப்பு : 
x * -5x * + 10x " -8x - 1 

b 
( x - 1 ) ( x-- 2 ) 

+ 

x - 2 
d 
+ 

+ 
( x - 1 ) 2 

{ x - 1 ) 

எனவும் கொண்டு a , b , c , d , e- ன் 
மதிப்புகளைக் காணலாம் . 


* -1 


E 


பகுதிப் பின்னங்கள் 


15 


1-3 . III . F ( x ) = ( ax3 + bx + c ) (ayx + b ) ( azx + b2 ) 
... என இருக்குமானால் , ax + bx + c- ல் b - 4ac > 0 என்றால் 
அவற்றின் மெய்க் காரணிகளைக் காணலாம் . b2 - 4ac < 0 என்று 
இருக்குமானால் ax + bx + ( -ன் மூலங்கள் அளவுக்கிணங்காதபடி 
இருக்கும் . எனவே , ax : + hx + c- ன் மெய்க் காரணிகளைக் காண 
இயலாது . அச் சமயத்தில் , 
f ( x ) Ax + B 

A1 

A , 
+ + 

+ 
F ( x ) ax + bx + c ( ayx + b ) ( a , x + b , ) 
என எடுத்துக் கொண்டு A , B , A1 A , ஆகியவற்றைக் 
கண்டு பிடிக்கவேண்டும் . 


எடுத்துக்காட்டு 5 : 
2x - 11x + 5 

பிரிக் 
( x - 3 ) ( x2 + 2x - 5 ) - ஐப் பகுதிப் பின்னங்களாகப் 
கவும் . 
2x8-11x + 5 

Bx + C 
( x - 3 ) ( x + 2x - 5 ) (x - 3 ) x + 2x - 5 
இரு புறங்களையும் ( x - 3 ) { x + 2x - 5 ) ஆல் பெருக்கிச் சமபடி 
கெழுக்களைச் சமன் செய்தால் , 


Fx2 - 11x + 5 = A ( x2 + 2x - 5 ) + ( Bx + C ) ( x - 9 ) . 

= x ( A + B ) + x ( 2A - 3B + C ) + ( - 5A - 3C) . 


A + B 
2A - 3B + C = -11 

--54- 3C 
இம் மூன்று சமன்பாடுகளின் தீர்வு , 

A == -1 , B = 3 , C == 0 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


எனவே கொடுக்கப்பட்ட பின்னம் , 
2x " - 11x + 5 

3x 
( x- 3 ) { x + 2x - 5 ) ( x - 3 ) 

( x + 2x - 5 ) 
எடுத்துக்காட்டு : 

1 

-ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்க . 


x + || 


(K•+ \ 2x +1}(x -1/ 2x +1) 


( x2 + \ 2x + 1 ) ( x -- / 2x + 1 ) 


16 


இயற்கணிதம் 


* 


+ 


Ax + B 
( x +12x + 1 ) ( x2-2x + 1 ) ( x + 2x -- 1 ) 

Cx + ) 

( x - 12x + 1 ) 
{ x + 2x +1 ) ( x2 - 12x + ! ) - ஆல் இருபுறங்களையும், 
பெருக்கிச் சமபடி கெழுக்களைச் சமன் செய்தால் , 
1 = x ( A + C ) --- x " ( B - 12 A + D + V2 C ) 

+ x ( A - 2 B + C + v2 D) + { B + D ) 


A + C 


B + D + v2 (C-- 4 ) 
A-+ C + / 2 {D- B ) 


--- 


( 3 ) 


B + D 
இச்சமன் பாடுகளின் தீர்வு : 


( 4 ) 


1 


1 


B = 


, 


212 


D = 


1 
C = - 

212 


1 
+1 


1 
2NA 


x + v2 | 
x -- 1 2x + 1 


x - 42 
x - V2x-- 1 


] 


எடுத்துக்காட்டு 7 : 

2x + 7x + 5.x + 5x1 3 
{ x* + 3x + !) ( x + 3x + 2) -ஐப் பகுதிப் 
பிரிக்க . 


பின்னங்களாகப் 


2.x * + l + 5.r + 5x + 3 
( x --+ 3x 1 1 ) { x " + 3x+ 2 ) * 


Ax + B 
x2 + 3x + 


+ 


Cx2 --- Dx + E 
x + 32 + 2 


இரண்டு புறங்களையும் ( x + 3x + 1 ) ( x + 3x " + 2 ) ஆல் 
பெருக்கினால் 
2 . * + 7 + 5 : 2-4 5.1 + 3 = { Ax + B ) (x - + 3x + 2 ) + 

( Cx " + Dx + E ) ( x + 3.1 + 1 ) 
= x * ( A + C ) + x * { 3A + B + 3C + D ) 
+ x " ( 3B + C + 3D + E ) + ( 2A + D + 3E).! 

+ ( 2B +-E ) 


பகுதிப் பின்னங்கள் 


17 


சம படிக் கெழுக்களைச் சமன்செய்து தீர்வு கண்டால் 


A + C 


( 1 ) 


. 
* 


... 
... 


3A + B + 3C + D = 7 


( 2 ) 
( 3 ) 


3B + C + 3D + E = 5 


2A + D + 3E 


( 4) 
( 5 ) 


2B + E. 


இச் சமன்பாடுகளின் தீர்வு , 

A = B = C = E = 1 ; D = 0 ஆகும். 


கொடுக்கப்பட்ட பின்னம் , 

2x + 7x + 5x + 5x + 3 
{ x + 3x + 1 ) ( x + 3x * + 2 ) 


x + 1 


+ 


x2 + 3x + 1 


x2 + 1 
x3 + 3x2 +2 


1-4 . IV . F ( x ) = ( ax2 + bx + c } { ay x + b ] ) { ay x + 53 ) 

இருக்குமானால் , 


என 


F ( x ) 


Ax -FB 

+ 
( ax + bx + c ) 


Ex + D 
( ax + br + c ) 


+ 


(4,345 ) + 


என்று 


பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து எழுதிக்கொண்டு A , B , E , D , A , .. 
என்ற மாறிலிகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


எடுத்துக்காட்டு Si : 


x : +1 
( x + x + I 


ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவும் . 


x2 + 1 
( x + x + 1 ) 


- 


Ax -- B 
( x - x + 1 ) 


Cx + D 
+ 

( x + x + 1 ) 


( x + x + 1 ) ஆல் இரு புறங்களையும் பெருக்கினால் , 
x2 + 1 = ( Ax-+ B ) ( x + x + 1 ) + ( Cx + D ) 


x +1 = Axe + x * {A + B) + x ( A + B+ C) + ( B + D ) 


இ.க. - 2 


18 


இயற்கணிதம் 


-- 


சமபடிக் கெழுக்களை இரண்டு பக்கங்களிலும் சமன் செய்வதால் 

( 1 ) 
A + B = 1 

( 2 ) 
A + B + C = 0 

( 3 ) 
B + D = 1 

( 4 ) 


இந்த நான்கு சமன்பாடுகளின் தீர்வு காண 


A = 0 . B = 1 


( = -1 , D = 0 ஆகும் . 





கொடுக்கப்பட்ட பின்னத்தின் பகுதிப் பின்னங்கள் 


1 
x2 + x + 1 


( x + x + 1 }2 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 9 : 

x2 - 3x + 2 
( x + x + 1 ) * { x + 1}28 

ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவும் . 


x - 3x + 2 
( x + x + 1 ) " ( x + 1 ) 2 


Ax + B Cx + D 

+ 
( x2 + x + 1 } ( x + x + 1 ) 

E 

F 
+ 

+ 
( x + 1 ) ( x + 1 ) 2 


ஃ ( x -- 3x + 2 ) = ( Ax + B ) x " + x + 1 )( x + 1 ) * + (Gx + D ) ( x + 1 ) " 

+ E (x+ x + -1 } " ( x + 1 ) + F { x * + x + 1 ) : 
v ? - 3x + 2 = x ( A + E) + x * ( 3A + B + 3E + F ) 

+ x * { 3A + 3B + C + 5E + 2F ) 
+ x { 3A + 4B + 2C + D + 5E + 3F ) 
+ x { A- | 3B + 2D + C + 9E + 2F ) 
+ ( B + D + E + F ) 


இரு பக்கங்களிலும் சமபடிக் கெழுக்களைச் சமன் செய்தால் 
4 + E - 0 

( 1 ) 
3A + B -F3E + F 
= 0 
3A + 3B + C + 5E + 2F = 0 

( 3 ) 


பகுதிப் பின்னங்கள் 


19 


3A + 4B + 2C + D + 5E + 3F = 1 


-- 


( 4 ) 


... 


--- 


( 5 ) 


A + 3B + 2D + C + 3E + 2F = -3 

B + D + E + F 


= 2 


( 6 ) 


. 


... 


இச் சமன்பாடுகளைத் தீர்வுகாண , 
A = 1 , B = -2 , C = 3 , D = -1 , E = -1 , F = 2 ஆகின்றன . 


கொடுக்கப்பட்ட பின்னம் 


x2 - 3x -- 2 
( x + x + 1 } ? ( x + 1 ) 


3x - 1 

+ 
( x + x + 1 ) ( x2 + x + 1 ) 
1 

2 
( x + 1 ) 

+ 

( x + 1 ) 


எனப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 10 : 


{ a - d) ( b - c) ( c - a) # 0 ஆனால் 

( x - a ) ( x - b ) ( x - c ) 
பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவும் . அதையொட்டி , 


ஐப் 


(c - 5 ) 


= 0 என்று காட்டு .. 
( a - b ) ( a - c) ( a - dy 


A 
( x - a ) 


( x - a) ( x-- )) { x - c ) 
என்று எடுத்துக்கொள் . 


B 
- 

(x - b ) 


+ 


C 
( -1 ) 


= A ( x - b ) ( x - c ) + B { x - a ) ( x - c) + C ( r - a ) ( x - h ) 


aa 
x = a என்று ஈடு செய்ய , A = 

( a - b ) ( a -- c ) 


b என்று ஈடு செய்ய , B = 


b2 
( b - a ) (b - c ) 


x = C என்று ஈடு செய்ய , C = 
எனக் கிடைக்கும் . 


c2 
( c - a ) { c - 6 ) 


இயற்கணிதம் 


20 


x2 


1 
( x -- a ) 


= 


as 
( a - 5) ( a - c ) 





( x - a) ( x - b ) ( x - c ) 


1 


+ 


) 


{ c - a ) { c - b ) 


1 
(x- c) 


( x - b ) 


b2 

( b - a (b - c ) 
* = d என ஈடு செய்தால் , 


( 


{ a - b ) ( a - c ) 


( d - a ) 


( d - a ) (d - b ) ( d - c ) 

b2| 
+ 

( b - a ) ( b - C ) { d - b ) 


( c - a ) {c - b ) 


0 . 


a2 
Σ 
a , b, c , d 

( a - b ) { a - c ) (a - d ) 


என்ற 


எடுத்துக்காட்டு 11 : 

L ( x + 2 ) 3 + M{ x + 3 ) 2 = 1 
L , M- ஐக் கண்டுபிடி . இதையொட்டி 
பகுதிப் பின்னங்களாகப் பிரி , 


சமன்பாட்டிற்கேற்ப 
1 


( x + 2 ) ( x + 3) : - ஐப் 


L = Ax + B 


M = Cx2 + Dx + E என எடுத்துக்கொண்டால் 


L ( x + 2 ) + M ( x + 3 ) " = { Ax + B) ( x + 2 ) * 

( Cx2 + Dx + E ) ( x + 3 ) 2 


( Ax + B ) ( x + 6x + 12x + 8 ) + ( Cx + Dx + E ) 

{ x2 + 6x + 9 ) = 


பக்கங்களிலும் சமன் செய்தால் 


சம படிக் கெழுக்களை இரண் 

A + C 


8A + B + 6C + D 


= 0 . 


12A + 6B + 9C + 6D + E = 0 . 
8A + 12B + .9D + 8E = 0 . 


8B + 9E 


21 


பகுதிப் பின்னங்கள் 


இச்சமன்பாடுகளைத் தீர்வு கண்டால் 

A = -3 , B = -10 , ( = 3 , D = 10 , E = 9 ஆகும் . 


- 3x - 10 . 


M = 3x2 + 10x + 9 . 


L ( x + 2 ) * + M ( x + 3 ) 


இரண்டு பக்கங்களையும் ( x + 2) ( x + 3 ) ஆல் வகுத்தால் 

M 

1 
+ 
{ x + 3 ) ( x + 2 ) ( x + 2) ( x + 3 ) 3 


- ( 3x + 10 ) 

( x + 3 ) 


-- 


( 3x : + 10x + 9 ) 

( x + 2 ) 


8 


( x + 3 ) : { x + 2 ) 


-- 


-3 ( x + 3 ) -1 

( x + 3 ) 2 


3 ( x + 2 ) : - - ( x + 2 )+1 
+ 

( x + 2 ) 


3 
( x + 3 ) 


1 
( x + 3 ) 


+ 


( x + 2 ) 


2 
( x + 2 ) 2 


+ 


1 
(x + 2) 


1 


எனவே , 


( x + 3 ) ( x + 2 )5- ன் பகுதிப் பின்னங்கள் 


-3 


1 
( x + 3 ) 


8 
+ 

( x + 2 ) 


2 
(x + 2 ) 2 


+ 


1 
( x + 2 ) 


( x - 3 ) 
ஆகும் . 


எடுத்துக்காட்டு 12 : 


( x 

-ஐத் தகுபின்னமாக்கி , அதன் பகுதிப் 
- a ) ( x - b ) ( x - c ) 
பின்னங்களைக் கண்டுபிடி . அதையொட்டி , 


a4 


= - 


{ a - b) ( a - c) ( a - d ) 

•ன் மதிப்பைக் கண்டுபிடி . 


[ ) 


-- 


( x - a ) ( x - b) { x -- C ) 


B 
( x + A ) + + 

( x - a ) 


( - ) 


) 


22 


இயற்கணிதம் 


x = ( x + A) (x - 1) ( x - b ) {x - c ) + B { x - h ) (x - c ) 
+ C {x - a) { x - c) + D ( x - a ) (x - b ) 


= { ! என ஈடு செய்ய , 


B {a - b) ( a - c ) . 


B = 


( a - h ) ( a - c ) 


அதே போல் , முறையே x = h . x = ( என ஈடு செய்ய , 


54 
( b - a ) (h- ( ) 


( e - a) (( -5 ஆகும் . 


. - ன் கெழுவை இருபுறங்களிலும் சமன் செய்தால் . 

A - ( a + b + c ) = ) 


A = (a + b + c) 





( x - a) ( x - b ) ( x - c ) 

= x + ( a + b + c) 
Σ 

a 
+ 

a , b, c ( a - b ) ( a - c ) ( x - a ) 


1 


x = d ஆனால் , 


(d - a ) (d - b ) (d - c) = ( a + b + c + d ) 


Σ 


+ 


a , b , c { a - b ) ( a - e) (d - a ) 


( )(4- 


a 


a, b, c ( a - b ) (a - c ) ( a - d ) 

( a + b + c + d ) 
d4 | 
-a )( d - b}{ d - d ) 


28 


பகுதிப் பின்னங்கள் 


எடுத்துக்காட்டு 13 : 


A 

B 
+ 

ஆனால் , 
( ax + b ) ( cx + d ) 


+ 


AB 
( ax + b ) 


1 

А 

AB 

+ 
( ax + b ) ( cx + d ) ( ax + b ) * ( ax + b ) 

B8 
+ ( cx + d ) 

என்று காட்டு . 


1 


( arth ) ( ** + /) 


cax tbs + fixatid 
(ax + by + (ex:+ docax46) [ ax +6 + cofa 

] 
**( ax +62 + [ xfntesto ] 
fax +6 ) + B [ cex + b) + sex fides 

tos ] 


1 
( ax + b ) (cx + d ) 


A AB 

B2 
+ 

+ 
( ax + b ) ( ax + b ) ( ax + b ) ( cx + d ) 
AB 

А 

B 7 

+ 
(ax + b ) 

ax + b cx + d 


+ 


+ B ? 


1 ] 


( ax + b ) 


AB2 


A 
( ax + b ) 


+ 


AB 

+ 
( ax + b ) 


( ax + b ) 


( cx + d ) 


பயிற்சி 1 


பின் வருவனவற்றைப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிக்கவும் . 
2x + 5 

2 . 

x + 1 
( x - 1 ) (x - 2 ) 

( x + 2 ) (x + 3 ) 
2x - 3 

7-18x 
3 . 

4 . 
( x - 1 ) ( x - 2 ) 

( x - 2 ) ( x + 2 ) ( x - 3 ) 
8x -- 2 

7x -- 4 
5 . 

6 . 
( x - 1 ) ( 2x + 1 ) (x + 2 ) (** -- 1 ) ( + 5x + 8 ) 


24 


இயற்கணிதம் 


7 . 


S. 


( 1 + 2x) { 1+ 9x) 


x + x + 1 
( x - 1 ) ( x- 2 ) ( x - 3 ) 

2x2 +5 
( x - 1 ) (x- 3 ) 


9 . 


10 . 


1 
( 1 + x ) ( 1 - x ) 


) 


1 
r * { x -F2) 


12 . 


3-2x - x2 
( 1 + x ) ( 1 - 2x - 3x ) 


. 


13 . 


1-1 
(1-2x) { 1 - x ) 


14. 


( 1- 2x} 2 ( 1- 3x) 


15 . 


x3 -5 
( x - 1 ) ( x - 2 ) 


16 . 


2x3-3x : + 4x - 5 

( 1 - x ) * 


17 . 


( 2x - 3 ) ( 1--5x) (6x + 1 ) 

( 4x - 1 ) 


18. ) 


( 1 - x ) : ( 1 + x ) 


19 . 


20 . 


2x + 1 
( x - 1 ) ( x2 + 1 ) 


21 . 


22 . 


2x - 1 
( x - 1 ) ( x + 1 ) 


1 
( x2 + 1 ) ( x - 3 ) 

5x- 3x + 4 
( x + 1) ( x " -2x + 6 ) 

x8 + x +1 
( x - 1 ) ( x - 1 ) 
( x + 1 ) 
( x + 1 ) 


23 . 


24 . 


x3-19x - 12 
( x + 2 ) * ( x +1 ) 


25 . 


26 . 


x++ 4x - 16 
( 2 - x ) ( 4 + x ) 


27 . 


x3-5x + 1 
( x + 1 ) ( x + 2 )( x + 3 ) 


4 

+ 
(x + 1 ) 


க 
( x + 1 ) ( x + 2 ) 


+2) 


e 


+ 
( x + i ) (x + 2 ) ( x + 3 ) 

என்ற சமன்பாட்டில் a , b , c-ஐக் 
காண்க , 


28 . 


A 


( 1-8 ) - 


1 
( 1 - ax ) { 1 - bx) 


B 
+ 

1 - bx 


1 - ax 


ஆனால் , 


+ 


1 

AB 

B2 
( 1 - ax ) " ( 1 - bx ) 

- 

( 1 - ax ) 2 ( 1 -- ax ) ( 1 - bx ) 
நிறுவுக . 

1 
இதையொட்டி 

-ன் 

( 1 - x ) (1-2x) 
பகுதிப் பின்னங்களைக் காண்க . 


என 


பகுதிப் பின்னங்கள் 


25 


29 . 


3y : -2y + ! 

A 

B 
என்ற கோவையை 

+ 
y * -3y + 2y 

( y -- 2 ) ( y - 1 ) ( y - 2 ) 
C 

என்ற 

அமைப்பிற் கொண்டால் 
p ( y - 1 ) ( y - 2 ) 
A , B , C-ன் மதிப்புகள் காண்க . 


Al 


30 , 


3y+ 1 
( y + 2 )( y + 3 ) { y + 4 ) என்ற கோவையை 

+2 
B 

C 
+ 

-- 
{ y + 2 ) ( y + 3 ) (y + 2 ) iy + 3 ) ( y + 4 / 
அமைப்பிற்கொண்டால் A , B , ( -ன் மதிப்புகள் காண்க . 


என்ற 


31 . 


x + 5 

A 

B 
என்ற கோவையை + 
x ( x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 

Y ( x + 1 ) 
C 

D 

+ 
x ( x + 1 ) ( x + 2 ) x { x + 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 
அமைப்பிற்கொண்டால் A , B , C , D- ன் மதிப்புகளைக் 
காண்க . 


என்ற 


2. ஈருறுப்புத் தேற்றம்- 
அளவுக்கிணங்கிய படிகளுக்கு 


(( Binomial Theorem For Rational Index ) 


2.1 . ஈருறுப்புச் சார்புக்கு எத்தனை படி , ( power ) இருந் 
தாலும் அதை விரிவுபடுத்தி தொடராக எழுதலாம் . 
ஈருறுப்புத் தேற்றம் இதற்கு மிகவும் உதவுகிறது . புகுமுக வகுப்பில் 
ஈருறுப்புச் சார்பின் படி ஒரு கூட்டு முழு எண் எனக் கொண்டு இத் 
தேற்றம் நிரூபிக்கப்பட்டது . • n ஒரு கூட் முழு எண்ணானால் 
( x + 41 }" = x " + " c ] xn - 1 a + res xn - 2 a + + "crxr -r ar + 

-Fcn a 
என நிரூபிக்கப்பட்டது . இந்த விரிவின் கடைசி உறுப்பு Ten ? " 
ஆகும் . 


அதேபோல் ( x - a )" = x + "c x - { -a) + cp xn- ( -- (i ) ? 

+ ... + " cr xn-r ( -ar + ... ---- " cn ( -a )" . 
= xn- " ; xn - 1 a + c2 xn-- a + ... -- ( -1 )r "cy xn - r ar + 

+ ( -1) " C n x ? ( 2 ) 


இந்த விரிவின் கடைசி உறுப்பு { -1 }= "en a ". எனவே n ஒரு 
கூட்டு முழு எண்ணாக இருக்கும்போது நமக்கு ( n + 1 ) உறுப்பு 
களும், அவ் விரிவின் கடைசி உறுப்பும் கிடைக்கிறது . மேலும் நாம் 
அத்தொடரின் ( n + 1 ) உறுப்புகளின் கூட்டுத் தொகையையும் 
காண முடியும் . 

மேற் கூறிய விரிவில் ( 1 ) , ( 2) -ல் 17 ஒரு கூட்டு முழு எண்ணாக 
எடுத்துக்கொண்டு x = 1 ; a = X அல்லது -x என்று எடுத்துக் 
கொண்டால் , 
( 1 + x)" = 

1+ "c x + rcz x + "cs x3 + + crx + + c xR 
( 1 - x ) = 1 - rcj x + res x - re s 

x8 + | + ( -1) ^ cr xr + 

+ { - 1 ) r " cn xr 


ஈருறுப்புத் தேற்றம் - அளவுக்கிணங்கிய படிகளும் 


27 


என்ற 


தொடர்கள் கிடைக்கும். இவை யாவும் நாம் புகுமுக 
வகுப்பில் படித்து இருக்கிறோம். 


P. ஒரு கூட்டு முழு எண்ணாக இல்லாமல் ஏதாவது ஓர் 
அளவுக்கிணங்கிய மெய் எண்ணாக இருப்பின் , அத்துடன் 
--1 < x < +1 என்ற கட்டுப்பாட்டுக்கிணங்க, 


T 
( 1 + x)" -= 1 + 

n( n - 1 ) 
x + 
11 

12 


x + 

rn {n -i) { n -2 ) 


3 


+ 


n ( !1-1 ) (1-2 ) ...( 1 - r + 1 ) 


கந்தழி வரை 


என்று ஈருறுப்புத் தேற்றம் ஒப்புக்கொள்ளப்பட்டு அதன் விரிவு 
களையும் கூட்டுத் தொகையையும் , இவ்வத்தியாயத்தில் பார்ப் 
போம் . ஈருறுப்புத் தேற்றத்தை மூன்றாம் பகுதியில் நிரூபிக்கலாம் . 

11 ஓர் அளவுக்கிணங்கிய மெய்யெண்ணாயிருப்பின் | x | < / 
என்ற கட்டுப்பாட்டில் அத்தொடர் முடிவில்லாத தொடராகிறது . 


1 


என எடுத்துக் கொண்டால் . 


n ( 17--1 ) ( n - 2 ) 


-1 ( -1 ) ( 5 - 2) 
- ( H ) ( - - ) ( - :) 


எனப் 


போய்க் கொண்டே இருக்கும் . ஒரு முடிவுக்கு வாராது . 


n = -2 என எடுத்துக்கொண்டால் , 
n ( n - 1 ) (n - 2 ) = ( -2 ) ( -2-1 ) ( -2-2 ) 
( -2) ( -3 ) ( -4 ) 

எனப் 
போய்க் கொண்டே இருக்கும் . 


ஆகையால் 1 + 


* = n (3-1) x + - 


1 


n ( n - 1) ( - 2 ) ... (n - r + 1 ). 


+ 


என்ற தொடர் ஒரு கந்தழித் தொடராகிறது . சில சமயங்களில் 
இக் கந்தழித் தொடரின் கூட்டுத்தொகை ஒரு திட்டமான 


இயற்கணிதம் 


எண்ணாகும் . அப்போது நாம் அத்தொடர் குவிகிறது ( convergent ) 
என் கிறோம் . 


அத் தொடரின் கூட்டுத் தொகை , கந்தழியை அடை யுமானால் 
அத்தொடர் விரிகிறது ( Divergent ) என்று கூறுகிறோம் . இவை 
களைப் பற்றி நாம் மூன்றாம் பகுதியில் பார்ப்போம் . 


1 ஒரு கூட்டு முழு எண்ணாக இருக்குமாகில் ( n + 1 ) உறுப்புக் 
கள் கிடைக்கின் றன . எனவே அத்தொடரின் கூட்டுத் தொகை 
( n + 1 ) உறுப்புகளின் கூட்டுத்தொகையாகும் . அது ஒரு திட்ட 
மான எண்ணாகும் . எனவே நாம் , 17 ஒரு கூட்டு முழு எண்ணானால் 
அத்தொடர் குவிகிறது என்று கூறுகிறோம் . 


n , ஓர் அளவுக்கிணங்கிய எண்ணானால் , | x | < | என்ற 
கட்டுப்பாட்டிற்குச் சில விரிவுகளைப் பார்ப்போம் . 


n = -1 எனக் கொண்டால் , 


( 1 + x ) -1 


1 + 


x + ( - 1) ( - 1-1) x 


( -1 ) ( -1-1) (-1-2) 
+ 


73 


3 


+ 


- .. 


கந்தழி வரை 


= 1 – x + x2 - x + x + 


கந்தழி வரை . 


n = -1 , x- க்குப் பதில் -X என எடுத்துக் கொண்டால் , 
( 1 - x) -1 

= 1 + ( -1 ) (-x) ( -1 ) ( -1-1 } ( -x ) 2 
+ 

2 
( -1) ( --1-1) ( -1-2) 
+ 

( -x) * + 
3 

கந்தழி வரை 


= 1 + x + x2 + x* + 


கந்தழி வரை . 


4 என எடுத்துக் கொண்டால் , 
( 1 + x) -4 

(-4) ( -4) ( -4-1) 

1 


+ ( - 


( -4) ( -4-1) ( -4-2 ) 

3 


கந்தழி வரை 


29 


ஈருறுப்புத் தேற்றம் - அளவுக்கிணங்கிய படி களுக்கு 


4-5 


4 
| 1 


+ 


4-5-6 

3 


+ 


கந்தழி வரை . 


, எனக் கொண்டால் , 


( 1 + x ) 


(!-)(g) 


- 


(1-15 


x2 

+ 


2 


= 1 -- 

x + 
| 1 
( 3 ) ( -1) .( - 2 ) 


-- 


கந்தழி வரை . 


-...N 


(22+ + top - x + 


1 


| 3 
கந்தழி வரை . 


2 


X 


-- 1 + 


3.1 . { -1 ) 

3 


+ 


2 


2 


(2) 


2 


என்று எடுத்துக்கொண்டால் 


d b 


9-(x+1) 


= 1 + 


X + 


x2 -- 


2 


--gx 


2 

( - ) (-1-1) 
( - ) (-4-1 ) (- 1-2) 

{ ) 
1 --- ( ) + 322 (4 ) 

( 4 ) " 
1 + ( -1)^p{p + 4)(p + 24) ..... (p + + -14 ) (4 ) 
: - 


(b+d)d| 


p{p + q ) ( p + 2q ) 


3 ) 


+ 


கந்தழி வரை 


11 


.0 ம் 


30 


இயற்கணிதம் 


; X- க்குப் பதில் --X என்று எடுத்துக் கொண்டால் 
4 


-pia 
( ! - x ) 


3 


: { 

+ (- ) (-*) ( - ) ( - ( - 1 ) ( - x ) " 
(- :)(-+- )(-+- )(-v* + -... வரை 
: ) 

( H ) 
( 4 ) 

-191 ) ...(6) 


2 


p 

p ( p + q ) 

+ 
1 4 
P { p + 4 ) { p + 24 ) 

| 3 


+ 


3 
--- 


... 


0 வரை 


ல 


= 1+ > P {n --a)( n + 24 )...(p- r- 14 ) 


( | - 1 ) ஆவது உறுப்பை tr + 1 எனக் குறிப்பிட்டால் 


{ A ) - ல் 1 + 1 = {-1} !" (1) + q) ... (p-- r - 14 ) 


126 ) 
--- (4 ) 


( B ) - ல் 


p ( p_ ! ) ... ( p |-r- 14) 


leti 


( -1 ), { B ) - இவ்விரண்டு தொடர்களும் , முடிவில்லாத ஈருறுப்புத் 
தொ ....ரின் கூட்டுத் தொகையை அறிய மிகவும் உதவுகின்றன . 
எனவே நாம் இவற்றின் அமைப்பைப் பற்றிக் கவனிப்போம் . 

( i ) மேலெண்கள் P {p + q ) (p -- 2q ) ஒரு கூட்டுத் 
தொடர் எண்களாக அமைந்துள்ளன . இக் கூட்டுத் தொடர் 
இரண்டாவது உறுப்பிலிருந்து ஆரம்பம் ஆகிறது . இக் கூட்டுத் 
தொடரின் பொது வேறுபாடு 4 


11 . 


* 


இரண்டாவது உறுப்பில் மேலெண் p 
மூன்றாவது உறுப்பில் மேலெண் ) {p -- 4 ) 

நான்காவது உறுப்பில் மேலெண் p {p +-q ) (p- 2q ) 
அமைந்துள்ளன . 


.. 


என 


31 


ஈருறுப்புத் தேற்றம் -- அளவுக்கிணங்கிய படிகளுக்கு 


| 2 , | 3 


( ii ) கீழெண்கள் ( 0 
என்று அமைந்துள்ளன . 


. 


... 


என்ற படிகளைக் 


( iii ) என்ற இராசி 0 , 1 , 2 , 3 

44 
கொண்டுள்ளன . 


-2 / 


எல்லா 


உறுப்புகளும் 


( iv ) ( 1 - x ) என்ற தொடரில் 
கூட்டல் குறியைப் பெற்றுள்ளன . 


( 1 + x ) P/9 என்ற விரிவில் கூட்டல் குறியும் , கழித்தல் குறியும் 
மாறி மாறி வருகின்றன . 


இந்த நான்கு அமைப்புகளையும் கொண்ட ஒரு கந்தழித் 
தொடரின் கூட்டுத் தொகையை மிக எளிதாகக் காணலாம் . 


31 


சடுத்துக்காட்டு 1 : 
கீழ்க்கண்ட தொடரின் கூட்டுத் தொகையைக் காண்க . 


1 


1 


+ 


1.3 
3.8 


1.3.5 
3.8.9 


கந்தழி வரை . 


* 


இத் தொடரின் கூட்டுத் தொகையை S எனக் கொண்டால் 
1 

1.3.5 
S = 1 + 

+ 
3 3.6 3.6.9 


1.3 


o , 


இத் தொடரில் எல்லா உறுப்புகளும் 

கூட்டல் குறியை 
பெற்றுள்ளன . எனவே இத்தொடர் ( 1 - x ) --> 14 என்ற அமைப்பில் 
இருக்க வேண்டும் , 


1 


1 


1-3-5 


.. 


S 


1 + 


+ 


+ 


1 


33 


* 


1 


+ ( 1 ) + 19 ( 3 ) 


( 1)(3)(6) ( ) 


3 


+ - ... " 


கந்தழி வரை 


இதை ( 1 - x ) -P- ன் விரிவுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் , 
p ( p -+ 4) {{n - q) 

= 1 : 3-5 


1 .. 


... 


இயற் கணிதம் 


எனவே 


p = 1 , 4 = 2 


X 


* 


1 
3 


, g = 2 . 


co|9 


4 


S = 


- (1 - 2 )-- 


= (H ) = v3 


எடுத்துக்காட்டு 2 : 


1 


+ 


1.3 
4.6 


+ 


1 , 3 , 5 

+ 
4.6.8 


கந்தழிவரை = 1 


என்று நிரூபிக்க , 


இடப் பக்கம் , S என்று எடுத்துக்கொண்டால் , 

1 1 . 3 1. 8 . 5 
-- + 

+ 
4 . 6 4 - 6 


S = 


1 
2 


1 . 3 
+ 

| 3.2 ? 


+ 


1 , 3. 5 
4 


*" 


co . 


. 


( 1 ) ( ) 


( 1) g (3 ) 


+ 


+ 


. 


4 


Co. 


"" 


இரண்டு பக்கங்களையும் ( 1 ) ஆல் பெருக்க , 
, S = ( 1 ) (1 ) (1 ) (1 ) (3 ) ( 1 ) ( 1 ) ( ) ( ) 
-F 

+ 
| 2 


( ) 


3 


+ 


11 ... 


} S = 


( - ) ( 1 ) ( 3 ) ( - ) ( 1) (3 ) (6 ) 

+ 
3 


+ 


கந்தழி வரை 


( -25 

27 ) 
-- F + (-pay + 

r ) + ( + ) 


1 S = - 


1 + 


( -1) ( 3) ( 2) 


3 


– ... " 


கந்தழி வரை 


வலப் பக்கம் முதல் அடைப்புக் குறியில் உள்ள கந்தழித் தொடரில் 


p = 1 ; 4 = 1 ; - 

= 1 . 

4 
ஃ x = 1 . 


ஈருறுப்புத் தேற்றம் - அளவுக்கிணங்கிய படிகளுக்கு 


33 


ஃ is = - [( 1-1 )(- 3 ) 


+ 


[1+ ) 


z S == - [0 ] + 1-1 = } 
S = 1 . 


எனவே 


கொடுக்கப்பட்ட 


தொடரின் 


கூட்டுத்தொகை 


1 ஆகும். 


எடுத்துக்காட்டு 3 : 

கீழ்க்கண்ட தொடரின் கூட்டுத் தொகையைக் காண்க . 
1,4 1.4.7 

1.4.7.10 
5.10 5.10.15 

கந்தழி வரை . 
+ 

5.10.15.20 


கொடுக்கப்பட்ட தொடரை S என்று எடுத்துக் கொண்டால் 
1.4 1.4.7 

1.4.7.10 
S 

+ 
5.10 5.10.15 5.10.15.20 

கந்தழி வரை 


... 


( 1 ) ( 4 ) ( 1 ) ( 4 ) ( 7 ) ( 1 ) ( 4 ) ( 7 ) (10 ) 

+ 
| 2.52 13.53 

14.54 

கந்தழி வரை . 
( 1 ) ( 4 ) ( 1 ) ( 4 ) ( 7 ) ( 1 ) ( 4 ) ( 7 ) ( 10 ) 
2.52 

--- 
3.58 

| 4.54 


கந்தழி வரை . 


இத்தொடரில் ஏதாகிலும் ஓர் உறுப்பை எடுத்துக்கொண்டு 
அத்தொடரின் அமைப்பை ஆராய்வோம் . மூன்றாவது உறுப்பு 
ts- ஐ எடுத்துக்கொள்வோம் . 


( 1 ) ( 1 + 1X3 ) ( 1 + 2x3) ( 1 + 3x3 ) 


1+ 3x8 (4 ) 


4 


p = 1 


4 = 3 . 


1 


4 


S - ன் உறுப்புகள் மாறி மாறி கூட்டல் குறி , கழித்தல் குறிகளைப் 
பெற்று இருப்பதால் S ஆனது ( 1 + x ) - > / 4 என்ற அமைப்பில் 

இ.க.- 3 


34 


இயற்கணிதம் 


உள்ளது . 


எனவே 


முதல் இரண்டு உறுப்புகள் இல்லமால் 
3 

1 
, 

என ஈடு செய்தால் , 
5 பு 

3 


2 


( 1+ )ு 


3 { --3 ) { -3 - 17 
= 1 + 

+ 
11 

| 2 ) 5 
+ 

( -1) ( -1-1) ( - 1-2) ( 3 


-2 ) (3 ) 


8 


- .. 


. 


கந்தழி வரை . 


1.4 
2.52 


1.4.7 
3.53 


1.5 


3 - 
1F 


1.4.7 


5 


1 + 


1 
| 1.5 


1.4 
| 2.52 

+ 


3.53 


வலப் புறம் S- க்குச் சமம் . 


அதாவது கொடுக்கப்பட்ட தொடராகும் . எனவே , 


- ( 1 + :)3 ) * - ( 

( 1+ ) 
- ( ) - 4 


5 


8 . 


5 


- 1 ( 5 ) - 4 


2-3 . உறுப்புகளின் குறிகள் 
U , என்று ( 1 + x } - ன் விரிவத்தில் உள்ள r ஆவது உறுப்பினைக் 

n ( n - 1 )(1-2 ) ... ( n -1 + 1 ) 
குறிப்போம் . Ur + 1 


- 


x 


= (7 ) 


x எனக் குறிப்பிட்டால் இங்கு ( 1 ) 


n ( n - 1 ) ( n - r + 1 ) 


ஆகும் . 


ஈருறுப்புத் தேற்றம்- ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


35 


ப 


Ur + 1 | 
U. 


( 1 ) 


1 - r + 1 


X. 


R 


= (" +1 -1 ) 


X 


n + 1 
இப்போது 

1 என்பது கூட்டு மதிப்பையும் , 
குறை மதிப்பையும் எவ்வெப்பொழுது அடைகின்றது என்பதைக் 
காண்போம் . 


n + 1 < 0 ஆக இருப்பின் . 


r- ன் எல்லா மதிப்பிற்கும் ("+ " - 1 ) 


குறை மதிப்பைப் 


பெறுகின்றது . 


n + 1 > 0 ஆக இருந்தால் , ‘ n + 1 - ஐ விட மிகுந்திருக்கும் 
n + 1 

குறை மதிப்பை அடைகின்றது . 


போது 


1 ) 


+1 > 0 ஆக இருந்தால் , n + 1 - ஐ விட ‘ r , குறைந்திருக் 

n + 1 
கும்போது 

கூட்டு மதிப்பை அடைகின்றது . 


( " + -1 ) 


எனவே , 


1. : கூட்டு மதிப்பைப் பெற்றிருக்கும்போது , 


( i ) 1 < -1 ஆக இருப்பின் 7- ன் எல்லா மதிப்புகளுக்கும் , 


( ii ) n > -1 ஆக இருப்பின் -ன் 1 + 1 - ஐ விட மிகுந் 

திருக்கும் மதிப்புகளுக்கும் , 


Ur + 1- ம் U : - ம் வெவ்வேறு குறிகளைப் பெற்றிருக்கும் . 

அதாவது மேற்கூறிய கட்டுப்பாடுகளில் ( 1 + x)- ல் உள்ள 
உறுப்புகளின் குறிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து முன்ன 
தற்கும் பின்னதற்கும் மாறி மாறி வரும். 


36 


இயற்கணிதம் 


II . X குறை மதிப்பைப் பெற்றிருக்கும்போது , 

(i) n < -1 ஆக இருக்கும்போது ( 1 + x ) - ன் விரிவத்தின் 
உறுப்புகள் யாவும் கூட்டுக் குறியைப் பெற்றிருக்கும் . 


( ii ) i > -1 ஆக இருக்கும்போது ( 1 -- x) " - ன் விரிவத்தில் 
1 ஆவது உறுப்பினிற்குப் பின் வரும் உறுப்புகள் யாவும் ஆவது 
உறுப்பின் குறியையே பெற்று வரும் . ஈண்டு r , h + 1- க்கு அடுத்த 
முதல் முழு எண்ணாகும் . 


2.4 . ( 1 +x )"- ன் விரிவத்தில் மட்டளவில் பெரிய உறுப்பு 


U. என்பது r ஆவது உறுப்பு என்க . 


Ur + 1 என்பது + 1 ஆவது உறுப்பு ஆகும் . 


| UT என்பது U- ன் மட்டளவு . 


T Ur + 1 | 


n - r + 1 


| n - r -- 1 | 


1. --1 < n < 0 : இக் கட்டுப்பாட்டில் -n + r - 1 > 0 


Ur + 1 / 
. 


72 + r - 1 


| x | - 


T 


ஆனால் , | x ] < 1 . மேலும் r = { r - 1 ) +1 = ( -1 ) -1 

[ : -1 < n < 0 ] 
Ur + 1 | 
ஃ 

< | x | < 1 





| Ur + 1 | < | UT 
எனவே , TULI > | U , | > TU : | > 


ஃ ( 1 + x ) " - ன் முதல் 
உறுப்பாகும் . 


உறுப்புதான் மட்டளவிற் பெரிய 


II . n < -1 : இக் கட்டுப்பாட்டில் -11 -1 - r > 0 


எனவே , 


U + 1 
U 


h -1 + F 


= 


T 


ஈருறுப்புத் தேற்றம் --ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


37 





, 1 என்று இருப்பது 
1 என்று இருப்பது "-- " | 121 


என்று இருப்பதைப் பொருத்தது . 


Ur + 1 


( அதாவது ) 2 1 என்று இருப்பது 

U. 
என்று இருப்பதைப் பொருத்தது . 


+ 13 * 


- ( n + 1 ) > 1- | x | 


Ur + 1 | 2 1 என்று இருப்பது 

U. 
என்று இருப்பதைப் பொருத்தது . 


" 


< | x | 


+1 = 1 என்று இருப்பது -( n+ 1 ) 1-1XI 

U , 
என்று இருப்பதைப் பொருத்தது . 
Ur + 1 1 என்று இருப்பது " 

< | x | ( -1!-1 ) 
U , 

1- | x ) 
என்று இருப்பதைப் பொருத்தது . 


| x ( -1-1 ) 

என்பதைக் கவனிக்க . இதை i + k என் 
1- | x | 
எழுதலாம் . ஈண்டு i என்பது ஒரு நேர் முழு எண் . 

k என்பது 
0 < k < 1 என்ற கட்டுபாட்டில் அமையும் . 


1 என்று இருப்பது r 


i -- k என்று 


Ur + 1) 
எனவே 

U. 
இருப்பதைப் பொருத்தது . 


அதாவது , ( i ) i- k விற்குக் குறைந்த -ன் 


மதிப்புகளுக்கு 


| Ur + 1 | > | U / 


| U + 1 | > TU; ! > | U - 1 | > 


... 


> | UL | - 


( ii ) i + k விற்கு மிகுந்த r- ன் மதிப்புகளுக்கு 

| Ur+ 1 | < | U : | - இக் கட்டுப்பாட்டில் 
எடுக்கக் கூடிய மதிப்புகள் --1 , 1+ 2 , i + 3 , 


எனவே , 


| Ui + 1 | > | Ui + 3 | > | Uz + 3 ! 


... 


38 


இயற்கணிதம் 


எனவே , 
உறுப்பாகும் . 


1 + 1 ஆவது உறுப்புதான் மட்டளவிற் பெரிய 


இனி 


| x 1 ( -n - 1 ) 
1- | x | 

= i ஆக இருப்பின் / = i. 


TU + 1 | = | U | 


i என்பவைகள் தாம் 


மட்டளவிற் 


பெரிய 


எனவே +1 , 
உறுப்புகள் . 


III . I > 0 : இக்கட்டுப்பாட்டில் n- r +10 


| Ur + 1 


2 1 என்பது 


| n - r+ 11 | 1 1 என்று 


U. 


இருப்பதைப் பொருத்தது . 


| 1-1 


+ 1-11 


| x = 


1 


என்று 


இருப்பதைப் பொருத்தது . 


p- என்பதை p < n + 1 < p + ] 
அமைந்த நேர் முழு எண் என்க . 


என்ற 


கட்டுப்பாட்டில் 


r > P ஆக இருக்கும்போது - < 1 


m + 1 | < 1 


( p < n + 1 < p + 1 ] 


1 


மேலும் | x < 1 





< 1 


U , 


எனவே r > p என்ற கட்டுப்பாட்டில் ( Ur + 1 | < TU | 


அதாவது p ஐ விடப் பெரிய 7 - ன் மதிப்புகளுக்கு 

| Ur +11 < TU 
. | U + 1 / > TUp + 2 / > .. 


14 


.18 


39 


ஈருறுப்புத் தேற்றம் - ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


r < p ஆக இருப்பின் : 


f + 


1 > 0 


U + 1 

U. 


1 என்று இருப்பது ( " * -1 ) 11 


என்று இருத்தலைப் பொருத்தது . 


.. 


9 , 


n + 1 > 1+ | x | 

| x | 
என்று இருத்தலைப் பொருத்தது 


" 


> ( n + 1 ) _1 x ] 

1+ | x || 
என்று இருத்தலைப் பொருத்தது . 


( n - 1 ) ! x || 
முன் போலவே 

= i + k எனப் பிரித்து ( i + 1 ) 

1+ | x | 
ஆவது உறுப்பு மட்டு மதிப்பிற் பெரியது என்பதைக் காணலாம் . 


( n + 1 ) | x | 
1+ | x ! 


= 1 ஆக இருக்கும்போது , 


| Ui+ 1 | 


| U: | . இவைகள் தாம் மட்டு மதிப்பிற் பெரியவை . 


2.5 . குவித் தொடர் கெழுக்களின் கூட்டுத்தொகை 


தேற்றம் : " f ( x ) = aa + a x + agx + என்ற கந்தழித் 
தொடர் ஓர் அறக் குவித் தொடராயின் முதல் (r -- 1 ) கெழுக் 
களின் கூட்டுத் தொகையாகிய a + a + ag + + at , 

-ன் விரிவத்தின் x- ன் கெழுவிற்குச் சமம் . 
1 - x 


ara 


... 


மெய்ப்பாடு : 

f ( x ) = ao + aix + agx + 


( 1 ) 


1 


1 - x 


= 1 + x + x + 


... 


: 


(2) 


40 


இயற்கணிதம் 


எனவே , 


( ao + alx + azx2 + ... ) ( 1 + x -- x - + 


...) 


1 - X 


= (a + {40 + ai ) x + (10 -F ( 1 + ( 3 )x + . 


: 


... 


எனவே , 


-ன் விரிவத்தில் x- ன் கெழு (30 + 1 + as + + ar ) 
1 - X 
ஆகும் . 

மேற்கண்ட மெய்ப்பாட்டில் , இரு அறக் குவித் தொடர்களின் 
பெருக்கலாற் கிடைக்கும் தொடரும் ஓர் அறக் குவித் தொடர்தான் 
என்ற உண்மையையும் , அப்படிக் கிடைக்கும் அறக் குவித் 
தொடர் குவியும் சார்பு எடுத்துக் கொண்ட அறக் குவித் தொடர் 
கள் தனித் தனியே குவியும் சார்புகளின் பெருக்கற் பலனிற்குச் 
சமம் , என்ற உண்மையையும் பயன்படுத்தி உள்ளோம் . 


2.6 . பல்லுறுப்புச் சேர்க்கைத் தேற்றம் 

n ஒரு விகிதமுறு எண்ணாயின் , 
( a + alx + cligx : + 


ப 


... 


= a " 


1 - 


an 
an 


do 


x ? + 


( 1 

... ) " 
-- + (a) wr + r" +7 } 


ar 


இங்கு pr = 


aol 


2. தோராய மதிப்புகள் 

| x | -ன் மதிப்பு மிக மிகச் சிறியதாக இருந்தால் அதன் படி 
அதிகமாகும்போது அதன் மதிப்பு மிக மிகச் சிறியதாகிறது , 
| x | = 1 என்று எடுத்துக் கொண்டால் | x 12 = 1 , | x | * = 1 ... 
எனக் குறைந்து கொண்டே வரும் . எனவே அச் சிறிய மதிப்புகள் 
எடுத்துக்கொள்ளத் தேவையில்லாத அளவிற்கு இருக்கும் . அந் 
நிலையில் நாம் , நமக்கு எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த 
அளவுக்குத் தோராய மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் , 


41 


ஈருறுப்புத் தேற்றம் -ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


எடுத்துக்காட்டு 4 : 

n மிகச் சிறியதாகயிருப்பின் 
( 1-2x ) - - ( 1 + 2x ) 


4 + 2x ( தோராயமாக ) 


( 1 - x )-3 


( 1 + x }} 


என நிறுவுக . 


-1 - ( 1 + 2x ) 


மேலெண் (1- 2x ) 

1 

( 1 ) (1 + 1 ) 
1 - 2x + 

( 23 ) 
| 1 | 
( 1) (2+ 1 ) (1-2) 

( 2x ) * -.. 

கந்தழி வரை 


3 


) 


1 


( 1 ) ( 1-1 ) 
21 + 

( 2x) 


1 + 


(I) ( -1) ( -2) (2x): + 


கந்தழி வரை 


). 


3 


- 


2x2 + 2x : + 


கந்தழி வரை . 


கீழெண் ( 1 - x ) -- - ( 1 + x ) 
- [ ++ 

1 ( +1 ) 

4 
+ (4)(4+1) ( +2 ) x : + 


x + 


x2 


2 


... 


] 


கந்தழி வரை 


- [ ++ x + ( pg=1) 


(1) (2-1) (1-2 ) , 


8 


-- 


... 


8 


) 


கந்தழி வரை 
= } x2 + 1 x - 

கந்தழி வரை 
( 1-2x ) 1- ( 1 + 2x ) } 2x2 + 2x 
( 1 - x )-3- ( 1 + x ) 

1x2 + x3 

3 ( தோராயமாக ) 
2x2 ( 1 + x ) 
1x " ( 1 + zx ) 





42 


இயற்கணிதம் 


- 4 ( 1 + x) ( 1 + zx )-1 


= 4 ( 1 + x ) ( 1 + 3x ) 

( தோராயமாக ) 


= 4 + 2x ( தோராயமாக ) 


எடுத்துக்காட்டு 5 : 

p , q- உடன் ஒப்பிடும்போது ( p - q ) - ன் மதிப்பு மிகச் சிறிய 
தாயின் , 

( n + 1 ] p + ( n - 1 ) q 

( n - 1 ) p + ( n + 1 ) q 
நிறுவுக . 


என 


இதைப் பயன்படுத்தி ( 133 ) -ன் மதிப்பைக் காண்க. 

( 4 ) 
( 6 ) = 


2p 
2q 


(p + q ) + ( p - q ) 
( p -+ q ) - ( p - q ) 


. 


( (p + 4) + (p - q ) 

( p + q ) - ( p - g ) 


H 


P 


p + 4 
1 - 

P ~ q | 
p + g 


1 + 

p + a 

p - q 
1 

P + q 


1 
P 


1 


1 + 


ப 


.. 


1 

P -4 
H p + 4 


... 


.. 


... 


p , 4 இவைகளுடன் ஒப்பிடும் போது p - q சிறியதாகையால் , 
P - 4 

சிறிய எண் . ஆகவே அதன் இரண்டு மூன்று 
P + q 
படிகளை விட்டுவிட்டால் , 

N ( p + q ) + { p - ( ) 
n { p + q ) - (p 

( தோராயமாக ) 

( ) 
( n + 1 ) p + ( n - 1 ) q 
( n - 1 ) p + ( n + 1 ) q 

( தோராயமாக ) 


ஈருறுப்புத் தேற்றம் - ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


43 


( 4 ) 


- 


( n + 1 ) p + ( n ~ 1 ) q 
( 1 - 1 ) p + ( n + 1 ) q 


( தோராயமாக ) 


p = 131,4 = 133 , 1 = 7 என்று ஈடு செய்தால் 


131 
133 


- ) = 1 


( 7 - 1 ) 131 + ( 7 + 1 ) 133 

( தோராயமாக ) 
1048 + 798 
786 + 1064 


1846 
1850 


923 

( தோராயமாக ) 
925 


எடுத்துக்காட்டு 6 : 

C ஆனது !-ஐ விடச் சிறியதாயிருப்பின் , 


( + ) + ( / -) - 2 + 3F (தோராயமாக ) 


என நிரூபி . 


(T + c)* + ( 7== )* - [ (1+ )] 

+[ (14) ) 
- ( 1 + f ) * + ( 1 - 1 ) 
- [ + -( -1 ) 

+ ( -1)(- + -1) ( H ) 
- -- (-4-9 ( 6 ) + --- ) 

6 ) 
p 4 ) + --- ) 


21 


|1 


c | 
1 + 

( 1) ( 1 + 1 ) 

+ 
1 

ī 
+ (1 ) ( 1 + 1 ) (1 + 2 ) 


2 + 


44 


இயற்கணிதம் 


- [ : - ++ + --- - ) 


C 3c2 
1 + 

+ 
2 


- ) 


8/2 


3c2 


C 


2 + 


412 தோராயமாக (c < / s - 


K1 . 


. 


இதன் படிகள் அதிகரிக்கும்போது 
குறைந்து கொண்டே போகும் ) . 


அதன் 


மதிப்பு 


எடுத்துக்காட்டு 7 : 

n- ன் மதிப்பு மிகப் பெரிதாக இருப்பின் , 


Vx? + 4 


Vx + 1 


3 
2x 


8x " + 


68 
16x5 | 

( தோராய 


மாக ) என்று நிறுவுக . 


V7 + 4 = V * (1 + 4 ) = (** ( 1 ++ )) 


4 1 


1 


1 + 


4 . 


1 + 


x2 


( 1)( 2-1 ) 


2 . 


+ 


( z ) (1-1) (1-2) 

1.2.3 


8 ) 


+ 


.. 


o 


*2 


] 


1 


1 + 


( 1) ( -1 ) 


( 1 ) ( -1) ( - ) 
+ 

1.2.3 


4 


+ 


* ) 


2 


= x + 


-- 


:) " 
2 
+ P + 1 -V - ( + H) - [ ( + )] 


4 . 
25 


+ 


1 + 


2 ) 


ஈருறுப்புத் தேற்றம் - ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


45 


- 


1 1 ( 3 ) (1-1 ) 
1 + 

1.2 
( H ) ( -1) ( - 2 ) 

1.2.3 


3 ) 


+ 


+ 


o 


1 + 


2 


( z ) ( -2) ( - ) . 
+ 

1.2.3 


+ 


1 
8x3 


1 
16x 


( * ) ] 
++ % E . ( - ) 

( H )"| - ) 
* 
- ( 

-- ) 

+ ... ) 
= 1 (2-1 ) - - ( 2- 1 ) 

( 4-1 ) --- 


ஃ Vx + 4 - Vx + 1 


2 


1 


x + 


2x | 


1 
16x5 


.. 


1 


3 
2x 


15 
8x3 


63 
16x 


( தோராயமாக ) 


1 


சிறியது . 


(x சிறியது . 
படிகள் விடப்பட்டன . ) 


எனவே இதன் உயர்ந்த 


எடுத்துக்காட்டு 8 : 
V 1 + x ( 4 - 3x ) 

-ல் x மிகச் சிறியதாக இருப் 
(8+ 5x) } 
பின் x " , x3 

ஆகியவற்றை நீக்கி , அதன் தோராய மதிப் 
பைக் கண்டுபிடி . 


. 


VI + x( 4-3x ): _ ( 1 +x)•4 (! - 2 ) 

s (1 + 3 ) 


( 8 + 5.x ) 


46 


இயற்கணிதம் 


5x \ -1 


( 1 4 
+ x}.4*(1 - 4 ) + (1 + 5 ) 

( 1-9.3 + - ) 


- ( 1 + zx + ... ) [ 1-3 . x + 


... ) 


= 4 [ 1 + x { --3 - ) ] தோராயமாக . 


10 
3 


X ( தோராயமாக ) . 


எடுத்துக்காட்டு 9 : 


12 


NW 


50 ஆனால் 


V2-ன் மதிப்பை 


7 
5 

49 
தானங்களுக்குக் காண்க . 


3 தசமத் 


-- 


V49 - ( 1 - 3 ) 


= ( 1 - . 02 ) -1 


= 1 + 


( 3 ) { 02 ) 


+ 


(A) ! + 1) 


) ( 102 ) 


( 1 ) ( 1 + 1 ) (1 + 2 ) 

( • 02 ) + ... 


+ 


Co 


= 1 + • 01 +00015 + 


= 1.01015 தோராயமாக . 


50 


7 
5 


V 


7 
5 


( 1 - 01015 ) 


49 


= 1.41421 = 1.414 தோராயமாக 


எடுத்துக்காட்டு 10 : 
கீழ்க்கண்ட தொடர்களின் கூட்டுத் தொகைகையக் காண்க : 
2.5 

2.5 , 8 
1 . 

+ 
81 

+ 
6.12 

+ 
6. 12. 18 


.. + 


2 . 


11.14 
10.15.20 


11.14.17 
10.15.20.25 


+ 


11.14.17.20 
10.15.20.25 30 


+ 


. 


ஈருறுப்புத் தேற்றம் -ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


47 


1 


3 . 


3 . 
1 


3.5 
1.2 


3.5.7 
1.2.3 ) 


+ 


- 


- 


81 


อ 


| 


. 


4 . 


1 
31 


- 


5.7 
+ 

2.31 


5.7.9 
+ ) 

2.3.4 


8) 


( 5 ) 
ஃ ( 3 ) + : 23 - (3 ) 


5 . 


1.2 


5.7.9 
+ 

1.2.3.4 


( 3 ) 


+ 


வ 


8 . 


3.4 
+ 

+ 
2.4.6 


3.4.5 
2.4.6.8 


81 


101 10.16 
1+ + 

+ 
8 9.18 


10.16.22 
9.18.27 


8) 


3 


8 . 


51 
12 


2 

5.8 . 
+ 


5.8.11 


( 1 ) 


12 


1 . 


S = 


2.5 2.5.8 
+ 

+ 
6.12 6.12.18 + 


aan 


- * + (5 )"+ "5 (4 ) 


21 


ஃ S + 1 = 1+ 


- 


* ( 4 ) + 2 ( 4 ) 

29. ( 1 ) + 
1+ ( 1 ) + 22 (4 ) + 

( 4 ) - 
- ( )+22 . (6 ) 


2 (5 ) { 8 ) | 


.00 


= 1 + 


2 . 


--உடன் ஒப்பிட்டுப் பார்க்கும் போது 


இயற்கணிதம் 


1 


இங்கு p = 2 . 


- 


1 
6 


. 





( S + 1 ) 


1 


S + 1 


S = 


( 1 ) 
( 2 ) *- 1 - 2-1 

3 ) ( 3 ) + 


3 . 


2 . 


S = 


11.14 
2.3.4 


--- 


11.14.17 
2.3.4.5 


. 


இரண்டு பக்கங்களையும் 5.8 . 


1 
5 . 


ஆல் பெருக்கினால் , 


4 


1 

5.8.11.14 
S. 5.3 . 

5 

1.2 , 3 , 4 
5.8.11.14.17 
1 
+ 
1.2 . 3.4. 5 

தீ 


4 ) 
( + ) - 
( H )" 


+ 


5.8.11.14 


S. 8 


4 | 


+ 


5.8.11.14.17 

5 


1 


5 


5 


81 


இரண்டு பக்கங்களிலும் , 1+ 


5 
1 


2 


5.8.11 


ஐக் கூட்டுவோமானால் , 


8.S + 


1 + 


2 


( 1 ) + ( 5 ) 
( - )" 
* (H ) + 5.8 

( - ) 

5 
* - ( H ) + 5 ( ! ) 

( 1 ) 


+ 


5.8.11 

3 


( 1 
5.8.11 
+ 


( 5 ) + 5.8.11.14 


4 


D 


ஈருறுப்புத் தேற்றம் -ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


49 


--- 
வலப் புறம் ( 1 - x ) 


= 1+ 


* ( * ) 

( 5 ) 


21 


+ 


p !( P + 4 ) 

2 


+ 


co 


என்ற அமைப்பில் உள்ளது . இங்கு , 


1 
5 

; 4 = 3 , 


aree 


9 


என எழுதலாம் . 


* 
ஃ வலப் புறத்தை ( 1-3 ) 
3.8 + ( + * ( H ) : * - (H ) 

- ( H ) ) 
( 
( 3 ) - ( 2 ) 


- 


1 


5 


8.S + 2 + 


4 
5 


-- 


75 


254 
8.S + 

75 


3/3125 

32 


. 


8 ST 


3/3125 

32 


254 
75 


. S 


1 
8 


3/3125 

32 


127 
300 


3. S = 


3.5 


1 + 


( 3 ) 


2 


+ 


3.5.7 

3 


+ 


8 


ஆனால் 


க . - 4 


50 


இயற்கணிதம் 


1 


இரண்டு பக்கங்களையும் ( 


ஆல் பெருக்க , 


1 


1 


3.5 


2 


S 


+ 


( 3 ) 


3.5.7 


8 


( 3 ) 


இரண்டு பக்கங்களிலும் 1 ஐக் கூட்ட , 


3 


2 . 


1 + 


1 
3 


S = 1 + 


( 3 ) 


+ 


3 , 5 

2 


1 


( 3 ) 
( 3 ) 


3 , 5 , 7 


3 


+ 


+ 


... 


1 . 


0 


வலப் புறத்தை 1 -- 


| ( 4 ) + ( 24) 


என்ற தொடருடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது , 


VT 


p ) = 3 ; 4 = 


1 
3 


2 





4 


எனக் கிடைக்கும் . 


* 


வலப் புறத்தை (1-x)- - ( 1 - 3 ) " 


என்று எழுதலாம் . 





1 + 


+ s = ( 1 - 3) = ( 1 ) =(8) 


S = 


3 ( 313 - 1 ) 


51 


ஈருறுப்புத் தேற்றம் ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


2 


3 


4 . 


S = 


5 
2 | 


1 
3 


+ 


5.7 
2.3 


( 1 ) 


5.7.9 
2.3.4 


+ " 


co 


1 


இரண்டு புறங்களையும் 3 . 


ஆல் பெருக்க , 


2 


3 ) 


S. 3 . 


( 3 ) = 1.2 


3.5 
1.2 




+ 


3.5.7 
1.2.3 


3 


( 1 ) " 
( 1 ) 


4 ) 


+ 


3.5.7.9 
1.2.3.4 


+ ... .. 


CO 


3.5.7 . 


3 


S = 


3.5 
2 


( H ) + 


1 
3 


3.5.7.9 


+ 


(3 ) 


ம 


4 


3 


+ I 


1 
3 


ஐ இரண்டு பக்கங்களிலும் கூட்டினால் 


1 


2 


s + [ +++ ) - ++ ( H ) + - (1 ) 


3 . 


+ 


3.5.7 

3 


1 
8 


+ ... ... 


Co 


2 


1 + 


f ( s ) + PP3 (5 ) 


-- .. 


.. 


இங்கு p = 3 ; 4 = 2 ; 


1 
3 


2 
3 


-- * +[: + + (H ) - (1 - ** 

= ( 1 ) = (8) 


S + 2 = 3V3 . 


S = 3 / 3-2 . 


$ 2 


இயற்கணிதம் 


3 


5 . 


S = 


5 
1.2 


( 3 ) 
- 


+ 


5.7 
1.2.3 


+ 


5.7.9 
1.2.3.4 


1 
3 


( 3 ) 
) 1 
( 3 ) 


1 


2 


3 


. 


3.S = 


3.5 
| 2 


+ 


3.5.7 

3 


.. 


. 


3.S + 


1 + 


1 
3 


| 1 


3 
1 


. 


1 + 


1 
3 


) 

| 
( 3 ) 

3 ) 


3.5 


8.5.7 


T 


+ 


3 . 

+ ... 


2 , 


3 


3.S + 


-P / 


( 


1 + 


. 


இங்கு p = 3 ; q = 2 ; 


= 


-o 


4 


3 


3.S + 2 


( 


1 


லடை 


)- - (1 )- - (8) 


3.S = 3 


2 . 


S 


1 
8 


[ 3 * - 2 ) . 


3 


6. S = 


3.4 
+ 
2.4 2.4.6 


3.4.5 
2.4.6.8 

+ 


2.S = 


3 


2.3 
2 


2.3.4 

3 


2 


-- 


+ 


2.3.4.5 

4 


+ 


( 1 ) 
( 1 ) 

( 3 ) 
+ --(4) = -- (+) - - - 


1 


2.S + 


1 + - 


2 


- 


1 + 


1 


53 


ஈருறுப்புத் தேற்றம் -ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


= ( 1 - x ) -ple. இங்கு , 


2 ; q | 


1 
2 


. 


X 


4 


. 
23 + [ 1+ * ! ] - ( - 1 ) 

- ( 2 ) 


= 22 


2S + [ 1 + 1 ] = 4 . 


2S = 4-2 = 2. 


. 


S = 1 , 


7 . 


S = 1 + 


10 
9 


10.16 
9.18 | 


+ 


10.16.22 
9.18.27 


+ 


டி .( 3 ) 


10.16 


2 


- 


+ 


1 


( 1 ) 
(1 ) 


10.18.22 


3 


+ 


+ 


ை 


= { 1 - x) -ple உடன் ஒப்பிட்டுப் பார்க்கும்போது 


1 


// = 10 ; q == 6 ; 


= 


x = 


6 
9 


4 


9 


3 





S = 


= ( 1-3) * - ( 3 ) * - 


= 3 


S = 3. 19 


8 . 


வ 


S = 


5.8.11 


+ 


4 


... 


ல 


* - ( 12 ) + " 3 ( 1 ) 

( 1 ) + 
2.5 = 25 ( 1 ) +2 ( 12 ) 

- 


8 . 


-- 


2.5.8.11 

4 


+ 


: 


8 


54 


இயற் கணிதம் 


இரண்டு பக்கங்களிலும் 1 + 


ஐக் கூட்ட 


( 1 ) 
2.5 [ ++ (H )] * ( - ) 

( 1 ) + 93-8 ( 12 ) + 


2.5 


+ 


= ( 1 - x ) -> / 4 ஆனால் , 


} } = 2 ; q = 3 ; 


= 


1 
12 


4 


, 


2.S + 


1 + 


1 
12 


1 


. 


1 


* x = 4 
[ 

( 4 ) 

= ( 4 ) - ( 4 ) 
2.3 + [ = + + ] -(4 ) 

( 4 ) - ? 
1 [ ( 1 )* - 3 ) 


2S = 


S = 


பல்வேறு எடுத்துக்காட்டுகள் 


எடுத்துக்காட்டு 11 ; 


x2 


( x - 1 ) ( 2x- ! ) 

ஐ X- ன் படிகள் ஏறு வரிசையில் வருமாறு 
விரித்தெழுதுக . அவ்விரிவில் x- ன் கெழு காண்க . X- ன் எம் 
மதிப்புகளுக்கு இவ்விரிவு உண்மையாகும் எனக் காண்க . 


x2 


( x -- 1 ) (2x - 1 ) 

ஒரு தகாப் பின்னம் . மேலே உள்ள கோவை 
யும் கீழே உள்ள கோவையும் சம படி உள்ளனவாக இருப்பதால் 
முதலில் நாம் x 2 

ஐ , ( x - 1 ) ( 2x - 1 ) ஆல் வகுக்க வேண்டும் . 


55 


ஈருறுப்புத் தேற்றம் - ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


x2 
( x - 1 ) ( 2x - 1 ) ( x - 1 ) ( 2x - 1 ) 

* x - 3 
இப்பொழுது ( x - 1 ) ( 2x - 1 ) 

என்பது ஒரு தகு பின்னமாகும் . 
அதைப் பகுதிப் பின்னங்களாகப் பிரிப்போம் . 


Ax - 3 
( x - 1 ) { 2x - 1 ) 


AAL 

B 
+ 

என்க . 
( x - 1 ) ( 2x - 1 ) 


என்று பிரதியிடுக : A = 1 . 


= 3 


B = 


* 


3+ 


1 
( x - 1 ) 


( x - 1 ) ( 2x - 1 ) 


( 2x - 1 ) 


= 1 - ( 1 - x ) -1 + 1 ( 1-2x)-1 


= 1 -- [ 1 + x + x + ... + x" + ... o ) +1 [ 1 + ( 2x) 

+ ( 2x ) : + ( 2x ) " + 00 ) 


... 


x- ன் கெழு 


-1 + * . 21 = 2n - 1 


1 


ஈருறுப்புத் தேற்றக் கட்டுப்பாட்டின்படி | x | < 1 ; 
| 2x | < 1 அதாவது | x ! < 3 என்ற மதிப்புக்கு இவ்விரிவு 
உண்மையாகும் . 


Y - 


எடுத்துக்காட்டு 12 : 
1 ஒரு கூட்டு முழு எண்ணாயின் 
11( n – 12) n (n2- 12 ) (n – 23 ) 

+ 
1.12 
( -1) ( n -- 1- ) ... ( n - 1 ) 
+ 
F + 1 

= ( -- 1 ) + என்று 
நிறுவுக . 


2 


3 


...... 


( 1 - x ) " == 1 


n ( n - 1 ) 
nx + 


x2 


n ( n - 1 ) ( n - 2 ) 

3 


x3 


... 


+ ( -1) - 2 


n (n - 1 ) 


xn - 2 + ( -1 ) ^ - 1 J.xn - 1 


+ ( -1 )^ xr .. 


- ( A ) 


இயற்கணிதம் 


50 


! .x | < 1 ஆனால் , 

( 1 - x)-{n + 1 ) = 1 + (a + 1 }x + 


*2 


( n + 1 ) ( n -- 2) 
| 2 

+ 


( B) 


கொடுக்கப்பட்டுள்ளதை 

n ( n2-12) 
S = 1 - - 


{ n -1 ) ( n2 - 22 ) 

2 . 3 


என்று 


கொண்டால் 


விரிவில் 


( -1 ) ^ - 1 S = ( A ) , ( B ) -ன் பெருக்கற் தொகை 
xn- 1- ன் கெழுவாகும் . 


விரிவில் 


ஃ ( - 1 ) -1 S = ( 1 – x ) " x { 1 - x ) - { n + 1 ) - ன் 
xn - 1-ன் கெழுவாகும் . 


= ( 1 - x ) -1- ன் விரிவில் x?-1- ன் கெழு . 


1 


S = 


( -1 )^ - 1 = ( -1 ) ^+ 1 


n ( ne -- 1 2 ) (12 – 2 ) 


. 


n ( n - 12 ) 

1 


H - 


+ 


14 


... 


2 


3 


+ 


( -1 ) ( n - 12 ) ... ( n -r ) 

+ 1 


= ( -1)^ + 


எடுத்துக்காட்டு 13 : 


X ) 


--ன் படிகள் ஏறு வரிசையில் வருமாறு 
( 1 + 2x) ( 1 - 3x ) 
விரித்தெழுதுக . இவ்விரிவில் x " - ன் கெழு காண்க . x-ன் எம் 
மதிப்புகளுக்கு இவ்விரிவு உண்மையாகும் ? 


X 


+ 


C 
1-3x 


A 

B 

+ 
( 1 + 2x) (1-3x ) 

( 1 + 2x ) ( 1 + 2x ) 
எனப் பகுதிப் பின்னங்களாகப் பிரித்தால் , 

2 

1 
C = 

25 
எனக் கிடைக்கும் . 


3 


B = 


. 


. 


25 


ஈருறுப்புத் தேற்றம்- ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


57 


* ( 142x ) (1-3x) 


- 


2 
25 


1 
( 1 + 2x ) 


( 1--2x ) " ( 1 - 3x ) 


1 1 

3 

1 

+ 
5 ( 1 + 2x ) 2 25 1-3x 
1 

3 
- { 1 + 2x )-2 + - ( 1 --- 3x ) -1 

25 


25 ( 1 + 2x )-1 , 


2 


-- 2x + ( 2x) - 


+ ( -1) " ( 2x )" 


25 


+ 


] 


1 


( 1-2 ( 2x ) + 3 ( 2x ) : + 
5 

+ ( n + 1 ) ( - 1 )" ( 2x) " + 
[ 1 + 3x + ( 3x) --- 
25 

+ ( 3x) " -- 


40 . 


w ] 


-- 


sis 


ல ] 


1 


x- ன் கெழு 


( - 1 ) n 27 
25 


{ n + 1 ) ( --- 1 ) ( 2 ) 


5 


--- 


30. ஈருறுப்புத் தேற்றத்தின் கட்டுப்பாட்டின்படி , 
25 


1 


| 2x | < 1 ; | 3x | < 1 அதாவது | x | < 


எடுத்துக்காட்டு 14 : 
(1-3x )" 

என்ற விரிவில் முதல் ( n + r ) உறுப்புகளின் 
1 - x 
கெழுக்களின் கூட்டுத்தொகை ( -1 ) " ( 2r - n ) 2n - 1 என நிறுவுக . 


f ( x ) என்ற விரிவில் ( n + r ) உறுப்புகளின் கெழுக்களின் 
கூட்டுத்தொகை 

f ( x ) 

என்ற விரிவில் xh + r - 1- ன் கெழுவாகும் . 


( 1-3x) 

--ன் விரிவில் , xn + r - 1- ன் கெழு . 
( 1 - x ) 


( 1-3x) n = ( 1 --x - 2x) = { 1 - x ) " + " c1 ( 1 - x )^ - 1 { -2x ) 

........ + " c ) ( 1 -N ) { - 2x } ^ ~ 1 +- ( -- 2.x ) " 
( 1 - 3x ) = ( 1 -- x ) ? - 2 + ... + Tcs ( 1 - x) { - 2x) - 2 
n { - 2 ) -1 

( -2 ) " xh 
+ " C 

+ 
1 - x 

( 1 - x ) 


58 


இயற்கணிதம் 


கெழு 


கடைசி 


xn+ r - 1 . ன் 

இரண்டு உறுப்புகளில்தான் 
உள்ளது . 
x + : - 1- ன் கெழு = n ( -2 ) -1 + ( - 1 ) 21r 

= ( --1 } n 2n - 1 [ 2r -- n ) 


எடுத்துக்காட்டு 15 : 

n + 1 ) 
( x - 1) (2x + 3) ஐ x- ன் படிகள் ஏறு வரிசையில் வருமாறு 
விரித்தெழுதி , அப்பிரிவில் X -ன் கெழுவைக் காண்க . 
மதிப்புகளுக்கு இப்பிரிவு உண்மையாகும் ? 


x- ன் எம் 


X + 1 

B 

C 

+ 
( x - 1 ) ( 2x + 3 ) ( x - 1 ) ( x - 1 ) : ( 2x + 3 ) 

ஆனால் 
x + 1 = A {x - 1 ) ( 2x + 3 ) + B ( 2x + 3 ) + C ( x - 1 ) - 


1 
தீர்வு கண்டால் A = 

25 


B = 

5 


C = 


2 
25 


. 


* 


. 


( x + 1 ) 

1 1 

1 

+ 
( x - 1 ) ( 2x + 3 ) 25 

( x - 1 ) 5 

( x - 1 ) 

1 

25 ( 2x + 3 ) 
1 

{ -1 ) > 1 + 
25 


2 


1 
25 


( 1 + x + x * + ... ) + - ( 1 + 2x + 3x " + ... ) 


- [ 1 + (- ) + ( - 3 ) + 


+ | 


+ 


3 


) 


x- ன் கெழு 


25 + ( n+ 1 ) - * ( - )" 


ஈருறுப்புத் தேற்றக் கட்டுப்பாட்டின்படி 

| x } < 1 ; jx | < 3 


அதாவது | x | < ! மதிப்புக்கு உண்மையாகும் . 


ஈருறுப்புத் தேற்றம்- ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


59 


எடுத்துக்காட்டு 16 : 


1 


ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து , 


1 -- X 


8x2 


( n - 2 ) ( n - 3 ) 


1+ ( n - 1 ) 6+ 


62 + 


n - 3 )( n - 4 )( n -- 5 ) 

88 
| 3 


+ 


+ 


= + { 3+ 


3n + 1 + ( -1 ) ^ 2n + 1 


} 


எனக் காண்பி . 


1 


1 
1 - x -- 6x2 


( 1- 3x) ( 1 + 2x ) 


1 


* 


-- 


( 1 - 3x ) ( 1 +23 ) 


A 

B 

+ 
( 1-3x ) ( 1 + 2x ) 


* என்று பிரதியிடுக . 


BT 


11 


* 


3 . 


1 


3 


1 
( 1 -- 3x) 


. 


2 1 
5 ( 1 + 2x ) 


1 - x - 6x3 


5 


-- 


3 
5 


( 1-3x) -1 + 


( 1 + 2x ) 


5 


* 


[ 1 -- ( 3x) + ( 3x ) 2 + 


1+ 


+ ( 3x)n + 


} 


+ 


அம 


[ 1-2x + ( 2x) + 


--- 


( -2x) + 


+ 


] 


x- ன் கெழு 


5 


( -2 ) n 


= 


1 
5 


[ 31 + 1 


+ ( -1 )^ 2n + 1 ] ... 


( A ) 


1 

( 1 - x ( 1 + 6x) ] - 1 
1 --x - 8x2 
1 -- x { 1 + 6x ) + x " ( 1 + 8x ) : + 

+ x ? ( 1 + 6x )? - 
x " ( 1 + 6x ) என்ற உறுப்பிற்குப் பின்பு x "- ன் கெழு இல்லை . 


சே 


இயற்கணிதம் 


80 


1 . 


* 


xt ( 1 + 6x ) " - ல் x- ன் கெழு = 


Pr - 1 


- 6 . 


= 


.xn - 1 ( 1 + 6x) n - 1- ல் x " - ன் கெழு 


61 
( n- 2) ( 1-3) 62 


xn - 2 ( 1 + 8x ) - - ல் x- ன் கெழு 


1.2 


( n - 1 ) 


) 


8 


1 

3 - ல் x- ன் கெழு 1 + 
1 - x -- 6x 

(1-2) ( n - 3 ) 
+ 

62 + 
1.2 


( B ) 


A , B- இலிருந்து 

( n - 2 ) ( n - 3 ) 
1 + { n - 1 ) 8 + 

| 2 


1 


( 30 + 1 -- ( --1 } " 2n+ ] 


+ 


என்று 


எடுத்துக்காட்டு 17 : 
x2-7x + 2 | 

B 

C 

-- 
( 3-2x ) ( 1 + x )2 

1 -- x ( 1 + x ) 
பகுதிப் பின்னங்களாகப் பிரித்து . x"-ன் கெழுவைக் காண்க . x-ன் 
எம்மதிப்புக்கு இவ்விரிவு உண்மையாகும் ? 


x2 --7x-+ 2 
( 3-2x ) ( 1 + x ) 2 


+ 


B 
{ 1 + x ) 


+ 


( 9-2x ) 


( 


( 1 + x ) 


x - 7.x + 2 = A ( 1 + x ) + B ( 1 --x) { 3-2x ) 

+ C ( 3--2x ) 
இதன் தீர்வு A = -1 , B = –1 , C = 2 . 
x2 --7x + 2 

1 

2 
( 3-2x ) ( 1 -|-x ) 3-2x 1 + x ( 1 + x) 
1 2x 

- ( 1 + x ) -1 + 2 ( 1 + x ) - 2 
3 

3 


* 


- 


+ 


--- ( 1 + 3 + ( * ) + - ( F ) -- ) 


- [ 1 - x + x2 { -x}7 + 
+ 2 [ 1-2x + sx ... ( n + 1 ) ( - x ) + 


. 


...) 


81 


ஈருறுப்புத் தேற்றம்- ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


1 


x?- ன் கெழு 


2n 
3n 


- ( -- 1 )" -- 2 ( --1 ) ( n + 1 ) . 


3 


ஈருறுப்புத் தேற்றத்தின் கட்டுப்பாட்டின்படி 


3 


x < 1 , ! x | < 1 


| x | < 1 என்ற மதிப்புக்கு உண்மையாகும் . 


எடுத்துக்காட்டு 18 : 


11 ஒரு கூட்டு முழு எண்ணாகில் , ( -1 )r = 1 


n (n -F1 ) 

1.2 


n { n - 1 ) { n + 1 ) { n + 2 ) 


( 11+ 1 ) உறுப்புகள் என 
( F : கூட்டு முழு எண்) 


நிறுவுக , 


| x | < | ஆனால் ( 1 + xj" 

11 ( n -- 1 ) 
1 + nx + 

- x2 

1.2 
# { n - 1 ) { n - 2 ) 
+ 
1.2.3 

x + ... + x? ( fa கூட்டு முழு எண் ) . 


( 1 + x ) -n - 1 = ( 1 + x ) -(n - 1) == 1- ( n + 1 ) x 

(n + 1 ) ( n + 2 ) 

x : + 
1.2 


CO 


( B) 


* { 1 + x }n ( 1 + x ) -n - 1 


= 


1 
1 + x 


( A ) ( B ) - ன் பெருக்குத் 


தொகை . 


இரு பக்கங்களிலும் x " - ன் கெழுவைச் சமன் செய்தால் , 


( -1 )" = xn- ன் கெழு 


( 


இலிருந்து = ( 1 + x) -1- ல் 


1 -- x 


x- ன் கெழு 


= [ 


1 + fix - 


n { n - 1 ) 

1.2 


x2 + 


+ x 


1 -- ( n + 1 } x 


-- 


( 1 + 1 ) ( x + 2 ) 

1.2 


x 


.... ) 


} 1 ( 13 --- 1 ) 

1.2 


+ 


. 


11 (1! - 1 ) ( 12 + 1 )( n + 2 ) 
1.2 

1.2 
{ n + 1 ) உறுப்பு வரை . 


... 


இயற்கணிதம் 


82 


பயிற்சி 2 (a ) 
4 , 5 ஆகியவைகள் முறையே ( 1 - x ) , ( 1 - x) 
1 ஆவது உறுப்புகளானால் b = ( 2r - 1 ) 1 என்று காட்டு . 


-ன் 


x கூட்டெண்ணாகில் , ( 1 + 2x) -ல் முதல் குறை மதிப் 
புள்ள உறுப்பைக் கண்டுபிடி . 


3. x கூட்டு மதிப்புடையதாகில் , எந்த 

உறுப்பிலிருந்து , 
( 1 - x) என்ற விரிவில் ஓரே குறியைப் பெற்றிருக்கும் ? 


4 . 


X கூட்டு மதிப்புடையதாகில் ( 1 - x ) என்ற விரிவில் 
எந்த உறுப்பிலிருந்து கூட்டுக் குறியைப் பெற்றிருக்கும் ? 


5 . 


11-13x | 
x கூட்டு மதிப்புடையதானால் , 

என் ற 

விரிவில் 

( 1 - x ) 
முதல் குறை மதிப்புள்ள உறுப்பு எது ? 


6 . 


19-21x 

என்ற 

விரிவின் முதல் 19 உறுப்புக்கள் 
( 1 - x ) 
கூட்டுக் குறியைப் பெற்றிருக்கும் என்று காட்டுக . 


என்றால் { } + x )-5 என்ற விரிவின் மட்டளவில் 
3 
மிகப் பெரிய உறுப்பு எது ? 


3 


8 . 


ஆனால் ( 1-3x) 


என்ற 


விரி வின் 


10 


மட்டளவில் மிகப் பெரிய உறுப்பு எது ? 


பின்வரும் தொடர்களின் கூட்டுத்தொகை காண்க : 
1 

1.4 1 1.4.7 1 

+ 
1 5 

+ ... a 
| 2 52 

3 53 


. 


10 . 


1 + 


5 
8 


5.8 

+ 
8.12 


5.8.11 
8.12.10 


-. 


8 


11 . 


Ac 


3.5 
4.8 


+ 


3.5.7 
4,8.12 


: 


CO 


ஈருறுப்புத் தேற்றம் - ஆயவுக்கிணங்கிய படிகளுக்கு 


12 . 


4 
2.4 


+ 


4.5.6 
+ 

+ 
2.4.6.8 


-- 


S 


2.4.6 


13 . 


1 
2.4.6 


+ 


1.3 
2.4.6.8 


+ 


1.3.5 
2.4.6.8.10 


+ 


.. 


0 


3 


14 . 


1 --- 


3.5 
+ 

4.8 


+ 


3.5.7 
4.8.12 


15 . 


1 
6 


-- 


1.4 
6.12 


+ 


1.4.7 
6.12,18 


+ 


*. 


S 


1 


16 . 


+ 


1.3 
3.6 


+ 


1.3.5 

+ 
3.6.9 





fp 


1 


1 


17 . 


1 
1 + 2 . 

32 


+ 


2.5 
1.2 


+ 


2.5.8 
1.2.3 


9 


. 


34 


1 


18 . 


+ 


1.3 
4.8 


1.3.5 
4.8.12 


+ 


( O 


18 . 


1 
6 


+ 


1.3 
6.12 


1.3.5 
6.12.18 


+ 


RI 


20 . 


3.5 

+ 
3.6 


3.5.7 
3.6 , 9 


--- 


3.5.7.9 
3.6.9,12 


+ 


... 


8. 


21 , 


5 
3.6 


5.7 
3.6.9 


5.7.9 
3.6.9.12 


--- 


05 


1 

+ 
4 


1.5 
4.5 


1.5.7 
4.8.12 


+ 


1.5.7.9 

------ + 
4.8.12.18 


00 


5 


23 . 


1 
6 


+ 


+ 


5.3 
6.12.18 


6.12 


-- 


5.8.11 
6.12.18.24 


1 


24 . 


+ 


1 
3.6 


1.3 
3.6.9 


3 


+ 


1.3.5 
3.6.9 . ! 2 


8| 


இயற்கணிதம் 


பயிற்சி 2 ( b ) 


கீழ்க்கண்டவற்றின் விரிவுகளில் x "- ன் கெழுவைக் காண்க . 


( 1 ) 


X + 4 
x2 + 5x+ 6 


( 2 ) (1-1 


( 1 - x) ( 1 - 2x) (1-3x ) 


1 - x - x 
( 1-2x) { 1--x) 2 


( 4 ) 


x2 +2 
( x - 1 ) ( x + 2 ) ( x + 3 ) 


x+ 4 


( 5 ) 


( 6 ) 


x2 +2 
( x- 2) ( x - 5 ) 


( x2- 4 ) ( x + 1 ) 


{ 7 ) 


x + 4 
x * + 5x + 


( 8 ) 


-- 3 
( x + 2 ) { x - 18 


CE 


+ 


( 9 ) ( 1 - x ) 2 { 2 + 3x ) 2 

= 1 + x + ... என்றால் a ,bi 
மதிப்பு என்ன ? x " - ன் கெழுவைக் காண்க . 


2 -- 3x + 


என்றால் ( , b- ன் 


1 
( 10 ) 

+ 
1 - x ) 2 
மதிப்பைக் காண்க . 


{ a -i- lax ) 


பயிற்சி 2 ( c ) 
x மிகச் சிறியதாக இருப்பின் , கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் 
தோராய மதிப்புகளைச் சரி பார்க்க : 


( 9 + 2x ) (3 + 43 ) 


74 


1 . 


Y + 


தோராயமாக . 


( 1 
(1 - x) * - (1 + x) 


2 . 


sa. 


6 + 8x 


தோராயமாக . 


1 + 


{ 1--3x ) + ( 1-4x ) 

- 
( 1-3x ) + ( 1-4x) 
தோராயமாக , 


fo|| 


X + 4x2 


( sx5 


தோராயமாக . 


1 - x | 


65 


ஈருறுப்புத் தேற்றம்-ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


5. ( N ++ ant 


5N6 + 3a 
N 
5NS + 2a 

தோராயமாக . 


1n 
6. ( 1 + x ) 


2n + (n + 1 ) x 

தோராயமாக . 
21 + ( n 1 )x 


- 


1 - x 


7 . 


[ / 


= 1-- 2nx + 17 ( 2n - 1 ) x2 


- 


+ n + x2 


8 . 


( 1 + x + x2 ) ( 1 + x ) 

1 - x + x ? 


1 + 4n + 7x2 + 5x3 . 


9 . 


1 + 2x + 2x2 

1-3x 


25 
= 1 + 4x + 


7 


10. V x2 + 16 


V x2 + 9 


தோராயமாக . 


பயிற்சி 2 ( d ) 


1. ( 1 - x ) 


= zar x என்றால் , 


an ar + an - 1 a1 + an- ? d , + 


ne 


+ as an = 1 . 


( 1-20 ) (1-3x ) 
| x | < 2 - க்கு 
( x - 2 ) ( x - 3 ) 

= as + a1 x + ls x2 

ஆனால் , 
as + a + as + 

என்று காட்டு . 


p 


... 


1 ! --- 2 


) 


2n- 2 + 


2n - 4 


... 


( n + 1 ) 


1 


என்று காட்டு . 


4. ( 1-- 1 ) 21 


( " ; 1 )2-3 + (R 

2-- + (n-1)(" >") 2 


1 . 


( n + 1 ) { 1 + 2 ) ( n + 3 ) என நிறுவுக . 


5. ( 1 - x ) = = zarx ஆனால் , 


un 21 - an - 1 


( "1 " ) - 


) 


21-4 


+ dn - 2 

2 
= 1 என நிறுவுக . 


PR . 


இ.க. - 5 


இயற்கணிதம் 


68 


8. ( 1 - x ) = zarx ? ஆனால் 


1--2 


2n- 9 + da- ? 


27-4 


2 ) 


( "; )2 


ar 2n - aa - 1 


2 


( n + 1 ) ( n + 2 ) 


என நிறுவுக . 


... 


7 . 


( 1 ) + = 

( " > ) - ( 5 ")..... =(-1 ) 


என நிறுவுக . 


n { n - +- 2 ) 
8. 1 --- 

( 1 ) 


+ 


n ( n - 1 ) ( n + 2 ) (1+| 3 ) 

(12 ) 


n ( n - 1 ) { n - 2 ) ( n + 2 ) ( n + 3 ) { n + 4 ) 


+ 


... 


( n + 1 ) உறுப்புகள் = ( -1 )" ( n + 1 ) 

என நிறுவுக . 


n2-12 


9 . 


+ 


( n - 12) ( n "- 2 ) 

(12 ) 
... 13 உறுப்புகள் = ( -1 )^ 1 என நிறுவுக . 


n { n -12 ) 


10. ( n + 1 ) + n + 


+ 


n {n + 1 ) { n -2 ) 

- + 


(n + 2 ) (n + 3 ) 


( 2n + 1 ) 


( n + 1 ) உறுப்புகள் 


= 


12 


என நிறுவுக . 


11 . 


1 - 


* 


+ 


n ( n – 1 ) 

12.22 


1.2 


n ° ( n - 1 ) ( n " - 2 ) 

12.22.32 

= 0 ஆகும். 


1 


12. f ( n ) = 1 +12 


+ 


n ( +1 ) 

1.2 


+ : n 


உறுப்புகள் ஆனால் f (n ) = 2f ( n - 1) ; f ( ii ) = 2n -1 என நிரூபி . 


ஈருறுப்புத் தேற்றம் - ஆய்வுக்கிணங்கிய படிகளுக்கு 


67 


பயிற்சி 2 ( e ) 


( 1-3x) " 
-என்ற 

விரிவின் முதல் ( 1 + r ) கெழுவின் 
1 - X | 
கூட்டுத்தொகை 21-1 ( 2r - 1 ) என்று காண்பி . 


( n + 1 ) ( n + 2 ) 

x " என்ற பிரிவின் முதல் 1 உறுப்பு 
1.2 
1 = 0 
களின் கெழுக்களின் கூட்டுத்தொகை காண்க . 


3 . 


in ( n + 1 ) 
1 + 1 + 

12 ( n + 1 ) ( r + 2 ) 
+ 

8 


| 2n - 1 


in உறுப்புகள் 


எனக் காண்க . 


n 


11-1 


( 1 + x )" 


4 . 


1 - x 


-ல் முதல் ( n + 1 ) கெழுக்களின் கூட்டுத்தொகை 

= 27 ( 2r + n ) எனக் காண்பி . 


5 . 


( 1 + x ) " 
( 1 - x ) -ல் முதல் ( n + 1) கெழுக்களின் கூட்டுத்தொகை 

{ n + n ( 4r + 3 ) + 4r ( r - F1 ) } 


20-3 


1 


6 . 


-ல் முதல் n. கெழுக்களின் கூட்டுத்தொகை 
1 - .2x - 3x 

} { 3 + 1 + { - 1 )^ - 1 - 2 } . 


3. படிக்குறித் தேற்றம் 


3.1 . 


e என்னும் எண் 


1 


நாம் எல்லை 


என்பது ஒரு 


திட்டமான எண் 


X 


என் பதை 


/// ஆம் 

பகுதியில் காண்போம் இத்திட்டமான 
எண்ணை e என்று இனிக் குறிப்பிடுவோம் . இவ்வெண்ணைப் 
படிக்குறி எண் என்று கூறுவார்கள் . 


3.2 . 

படிக்குறி எல்லை 
z என்பது எந்த ஒரு மெய்யாயினும் , 
எல்லை 

2 
1 + 


( அ ) 


ஈண்டு x , + 0 ஐ மெய்யெண்கள் வழி நெருங்குகின்றது . 


33. படிக்குறித் தேற்றம் 

“ x ” - ன் எல்லா உண்மை மதிப்புகளுக்கும் 


x2 


x3 


ex = 1 + 


+ 


1 ! 


-- 


+ 


+ 


n ! | 


3.2 . ( அ ) , 3.3 ( ஆ ) 

இவற்றின் மெய்ப்பாடுகள் பின்னர் 
III ஆம் பகுதியில் தரப்படும் . இவைகளை ex- ன் இலக்கணமாகக் 
கொண்டு • e - ன் பண்புகளைப் பற்றியும் , சில 

தொடர்களின் 
தொகைகளையும் காண்போம் . 


3.4 . 


E , 2 க்கும் , 3 க்கும் இடைப்பட்டுள்ளது 


X 


ex = 1 + 


+ 


+ 


+ 


+ 


... 


1 


1 


e = 1 + 


+ 


1 
n ! 


+ 


-- 


*.. 


69 


படிக்குறித் தேற்றம் 


1 


1 


+ 


3 ! 


1 . 
+ + 

n ! 


என்னும் தொகை ஒரு 


1 


நேர் மெய்யெண்ணாகும் . எனவே , 1 + 


-- 


-- 


1 
2 ! 

1 


என்னும் 


1 
+ 

+ என்னும் தொகை 1 + 
n ! 
தொகையை விடப் பெரிதாகும் . 

1 
அதாவது ,. e > 1 + 


எனவே , e இரண்டை விடப் பெரியதாகும் . 
இனி e மூன்றைவிடச் சிறியது என்று மெய்ப்பிப்போம் . 
1 

1 


1 


1 


1 


1 


1 


எனவே , 


+ 


< 


.. 


1 


. 


1+ 


+ 


1 
2 ! 

+ 


1 
3 ! 


.. 


1 


1 


1 


1 


1- 


+ 


1 
2 ! 


+ 


+ 


1 
28 

-+ 


= 2+ 


3 


அதாவது e < 3 . 


e 


இரண்டிற்கும் , 


எனவே 
எண்ணாகும் , 


மூன்றிற்கும் இடைப்பட்ட 


3.5 . 


£ ஒரு விகிதமுறா எண் 


என்று 


p 
இயலுமாயின் 8 ஐ 

விகிதப்படுத்தி எழுதுவோம் . 

4 
ஈண்டு p- ம் , 4 - ம் முற்றெண்கள் . குறிப்பாக p- ம் 4 - ம் ஒன்றிற் 
கொன்று பகா எண்களாகும் . 
p 

1 1 1 

1 
= 1+ + + + + 
4 2 ! 

+ 
q ! 

( 4 + 1 ) ! 


இயற்கணிதம் 


70 


இரண்டு புறமும் q ! ஆல் பெருக்க , நமக்குக் கிடைப்பது 

P . ( 4-1 ) ! = h + k 


o 


4 


1 


1 


ஈண்டு h = 4 ! 


Σ 


} 


& k = q ! 


Σ 


m = 0 


h என்பது ஒரு முற்றெண் என்பது எளிதில் புலப்படும் . 


1 


ஆனால் k = + 


+ 

+ 
( q + 1 )[ q + 2 ) 
1 

+ 
( q + 1 ) (q + 2 ) (q + 3 ) 
1 

1 
+ + 

+ 
( q + 1 ) 2 ( q + 1 ) 

[ ( ஒரு நேர் முழு எண்] 


z + 


san 


4 + 1 


- * + (1-4 )-- 


. 


1 


மேலும் k > 


என்பதைக் கவனிக்க . 


4 + 1 


9 + 1 


4 + 1 


1 1 1 

1 
எனவே < k < க்கும் , க்கும் 

இடைப் 
4 

4 
பட்ட எண்கள் சரியான விகிதமுறு எண்களாகவும் , விகிதமுறா 
எண்களாகவும் இருக்கலாம் . எனவே k ஒரு விகிதமுறு எண்ணா 
கவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம் . 

k ஒரு விகிதமுறா எண்ணாக இருப்பின் நமது மெய்ப் 
பாடு முடிவுற்றது . 

k ஒரு சரியான விகிதமுறு எண்ணாக இருப்பின் h ஒரு நேர் 
முழு எண் . ஆதலால் நமக்குக் கிடைப்பது , 

ஒரு நேர் முழு எண் = நேர் முழு எண் + சரியான விகிதமுறு 
எண் , ஆகவே பொருந்தா முடிவு . எனவே e - 2 என விகிதப் 

4 
படுத்தி எழுத முடியும் என்ற கொள்கை தவறானதாகும் . இம்முடி 
வினால் e ஒரு விகிதமுறு எண் என்பது விளங்குகிறது . 

P 
அதாவது 8 ஐ என விகிதப்படுத்தி எழுத முடியும் என்ற 
கொள்கை தவறான தாகும் . இம் முடிவினால் e ஒரு விகிதமுறா 
எண் என்பது விளங்குகிறது . 


71 


படிக்குறித் தேற்றம் 


குறிப்பு : e ன் தோராய மதிப்பு 2.7183 . இம்மதிப்பு நான்கு 
தசமத்தானத்திற்குச் சரியானதாகும் . 
3.6 . சில இன்றியமையாத வாய்பாடுகள் 


e + e - x 


x2 


1 


. 


( i ) 


... 


ex - e-x 

= x + 


(ii) 


+ 


:| 


... 


. 


+ 

5 ! 


( iii ) 


e + 

e 
2 


= 1 + 


1 
2 ! 


+ 


+ 


1 
e -- 

e 


( iv ) 


1 
= 1 + + 

3 ! 


1 
5 ! 


+ 


: 


2 


3.7 . 


a > 0 என்ற கட்டுப்பாட்டில் a- ன் விரிவம் 

log a என்று எழுதுவதைக் கவனிக்க . 


ax = 


e 


( x log a) : 
எனவே ax = 1+ ( x log a ) + 

2 ! 


(x log a) r 
+ 

+ 
n ! 


.. 


ax 


3.71 . a , x- இவற்றின் எல்லா மெய்யெண் மதிப்புகளுக்கும் , 

( ax ) 
= 1 + 

( ax ) 
11 + --- 

+ 
எனக் கிடைக்கும் . 


ax 
e 


8 


0 


2 


8 


3 • 8 . தொடர்களின் தொகை காணல் : 

நாம் மேலே கண்ட வாய்பாடுகளைப் பயன்படுத்திச் சில வகைத் 
தொடர்களின் தொகைகளை இப்பகுதியில் கண்டுபிடிப்போம் . சில 
எடுத்துக்காட்டுகளின் மூலம் தொகை காணும் வழியை விளக்கு 
வோம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


+ 


+ 


6 
7 ! 


5 ! 


+ ...... = e- 1 என்று காட்டுக . 


2 
S = 

3 ! 


6 
+ + 

7 ! 


.00 


5 ! 


என்று குறிப்பிடுக . 


72 


இயற்கணிதம் 


இத்தொடரின் 7- ஆவது உறுப்பினை 1. என்று குறிக்க . 
2n 2n + 1-1 

1 

1 
எனவே tn = 

( 21 + 1 ) ! ( 2n + 1 ) ! 2n ! ( 2n + 1 ) ! 


1 


எனவே 11 


3 


1 
21 


8 ! 


1 
4 ! 


1 
5 ! 


இவைகளைக் கூட்டும்போது நமக்குக் கிடைப்பது 


s - ( - ++.... ) - ( + + ---- ) 
= { - 1 } - { -1 } 


= e - 1 


எடுத்துக்காட்டு 2 : 


e 


Σ 


5n + 1 
( 2n + 1 ) ! 


2 
+ என்று காட்டுக . 


2 


e 


1 = 0 


இடக் கைப்புறம் 


o 


= 1 + 


5n + 1 
( 2n + 1 ) ! | 


o 


S = 


( 2n + 1 ) 


n = 1 
எனக் கொள்க . 


இத் தொடரின் 11 - ஆவது உறுப்பு 


5n + 1 
( 2n + 1 ) ! 
( 2n + 1 ) 
( 2n + 1 ) ! 


2 


( 


2n ! 


( 2n +1) ! 


73 


படிக்குறித் தோற்றம் 


எனவே முதலுறுப்பு = 


* 
* * 


இரண்டாமுறுப்பு 


இவைகளைக் கூட்ட , நமக்குக் கிடைப்பது , 


S 


- 


( 1 + 4 + .-- ) - ( 1 + + 


5 


3 


e + e 


1 


2 


+ 


1 


e 


o 


e 


எனவே 


Σ 


5n + 1 
( 2n + 1 ) ! 


1 + 


1 


2 


e 


// == 0 


e 


லவ 


வ . கை . பு . 


எடுத்துக்காட்டு 3 : 


1 + 3 + 5 


( x -- 1 ) ex = 


1 
1 ! 


1 + 3 
2 ! 

x + 


x2 


+ 


1 + 3 + 5 + 7 

4 ! 


8 


எனக் காண்க . 


வலக் கைப்புறத் தொடரின் 1 ஆவது உறுப்பு 


1 + 3 + 5 + 7 + ... n உறுப்புகள் 

i ! 


1 


( 2 + 1-12 ) 
2 

11 ! 


-1 


74 


இயற்கணிதம் 


( n - 1 ) ! 


( n - 1 + 1 ) 

( n - 1 ) ! 


+ 


( n -- 2 ) ! 


(n - 1 ) ! 


எனவே , முதலுறுப்பு 


0 -- 


1 


2 ஆம் உறுப்பு 


+ 


8 


3 ஆம் உறுப்பு 


1 


-- 


x 


4 ஆம் உறுப்பு 


2 ! 


வைகளைக் கூட்ட நமக்குக் கிடைப்பது 


++ 


1 + 3 

X + 
2 ! 


1 + 3 + 5 

3 ! 


x2 + ... 


-8 


-- 


) + ( 1 + * ++ * ---) 

) 


1 -- 


+ 


+ 


2 ! 


+ 


1 + 


X 
1 


+ 

2 ! 


+ 


... 


xe * + ex 


= (x + 1 ) ex 


இ . கை . பு . 


75 


படிக்குறித் தேற்றம் 


+ 28 


. 


எடுத்துக்காட்டு 4 : 
15 15 

18 + 28 + 33 
+ 
1 ! 

+ 
2 ! 

+ ... - . 

8 ! 
1 

32 . 42 
+ 

+ 
4 

+ 

3 ! 

27 
என்று காட்டுக . இரண்டும் 

4 ) 

-ேக்குச் சமம் என்பதை மெய்ப் 
பிக்க , 
13 18 + 2 * 18 + 28 + 88 
+ 

3 ! 


1 


0 


18 + 2 + ... 


+ n8 


+ 


Σ 


. 


1 = 1 


n " (n + 1 ) 

4 11 ! 


22 


4 ( " 


22 . 32 

2 ! 


- 


+ 


- ) 


1 : + 25 + 3s 


இனி 1 


1 * + 28 

2 ! 


+ 


+ 


> = S என்க . 


Co 


0 


1 


* 


S = 


4 


n ( n + 1 ) 

n ! 


1 
4 


n ( n + 1 ) 
( n - 1 ) ! 


1 = 1 


Z 
n = 1 


n ( n + 1 ) ^ = a ( n - 1 ) (n - 2 ) ( 4-8 ) + b ( n - 1 ) ( n - 2 ) 
+ c (n- 1 ) + d . 

1 = 1 என்று வைப்பின் 


4 = d. 


11 = 2 என் 

று வைப்பின் 
24 == c + d . 


c = 20 


n = 3 என்று வைப்பின் 
48 = 2b + 2c + d 


b = 2 


78 


இயற்கணிதம் 


n ° ன் கெழுக்களை ஒப்பிட்டுப்பார்க்குமிடத்தான் 


a = 1 , 


எனவே n (11 + 1 ) 2 = ( n - 1 ) ( n - 2 ) ( n - 3 ) 

-- 2 ( n - 1 ) ( n - 2 ) + 20 ( n - 1 ) + 4 . 


0 


n ( n + 1 ) 

-ன் } } ஆவது 
( n - 1 )! 
f = 1 


உறுப்பு = 


n ( n + 1 ) 
( n - 1 ) ! 


- 


( n - 1 ) { n -- 2 ) (n - 3 ) + 2 ( n - 1 )( n - 2 ) + 20 ( n - 1 )-- 4 

(n -- 1 )! 


1 
( n - 4 ) ! 


--- 


2 
( n -- 3 ) ! 


+ 


20 
( n - 2 ) ! 


-- 


( n - 1 ) ! 


ல 


o 


n (n + 1 ) 
( n - 1 ) ! 


Σ 


1 
(n - 4 )! 


+2 ) 


1 
( n - 3 ) ! 


n = 1 


mt = 8 


0 


+ 20 ) 


1 

( n - 2 ) ! 
n = 2 


1 
( n -- 1 ) ! 


n = 1 


== e + 2e + 20e + 4e 


* 27e . 


0 


1 


. 


S = 


Σ 


n ( n + 1 ) 

( n - 1 ) ! 


27e 
4 


எடுத்துக்காட்டு 5 : 


ல 


Σ 


-ன் தொகை காண்க . 


11 = 1 


தொடரின் 1 ஆவது உறுப்பு n* ஆகும் . 


an ( r - 1 ) { n 2 ) ( n - 3 ) + b n (n - 1 ) ( n – 2 ) 
+ cn ( n - 1 ) + dn + e என்று எழுதுக . 


177 


படிக்குறித் தேற்றம் 


என்று வைத்தால் 


e = 0 


n = 1 


d = 1 


.. 


16 


2 + 2d 


1 , 


c + d 


= 8 


7 


6b + 8c + 3d = 18 


2b -- 2c + d 


27 


2b = 27-1--14 


= 12 


b = 6 . 


n + - ன் கெழுக்களைச் சமமிட்டுப் பார்க்கின் , 


a = 1 . 


- 


n ( n - 1 ) (11 – 2 ) ( n - 3 ) + 6n (12– 1 ) { n - 2 ) 


எனவே 114 
+ 7n ( n - 1 ) + 11 . 


11 = 1 


n (11- 1 )( n - 2) (1! - 3 ) + 6n{n - 1 )( n - 2 )+711 ( n - 1 ) + !! 


- 


IM8 


11 = 1 


( n - 3 ) ! 


--- aa or + , 

Σ 


0 


+7 ) 


1 

( n - 2 ) ! 
1! = 2 


+ 


12 = 1 


= e + 6e + 7e + e 


= 15e. 


இயற்கணிதம் 


78 


எடுத்துக்காட்டு 6 : 


o 


1 


( 211-1 ) 
( n + 3 ]n ! 


( 43-15e ) என்று காட்டுக . 
3 


கொடுக்கப்பட்ட தொடரின் 12 ஆவது உறுப்பு 

( 2n - 1 ) 
( 1 + 3 ) n !| 
( 2n - 1 ) ( 1 + 2 ) { n + 1 ) 

( n + 3 ) ! 


( 2n - 1 ) { n + 2) (n + 1 ) = a { a + 3 ) { n + 2 ) { n + 1 ) 

+ b { n + 3 ) (n + 2 ) + c ( n + 3 ) + d என எழுதுக . 


# = -3 என்று 2 க்கு மதிப்பேற்ற 

--7 . --1 . -2 = d 


. 


d = -14 . 


n = - 2 என்று மதிப்பேற்ற 


14 . 


0 = c + d 


n = - 1 என்று மதிப்பேற்ற 


. 


0 = 25 + 2 + d 


( 28 


- ( 28 + ( -14 ) ) 


s- ன் கெழுக்களை ஒப்பிட்டுப் பார்க்கின் 


a = 2 .. 


வ 


( 2n - 1 ) 
( n + 3 ) n ! 


•ன் 1 ஆவது உறுப்பு 


7 
( n + 1 ) ! 


-- 


14 
( n + 2 )! 


14 
( 1 + 3 ) ! 


n ! 


படிக்குறித் தேற்றம் 


00 


1 


Σ 


( 2n - 1 ) 
( n + 3 ] m ! 


2 ) 


ந 


CO 


7 2 


1 
( 1 + 1 ) ! 


+ 14 


1 
( n + 2 ) ! 


77 = 1 


1 = 1 


0 


1 - 1 


- 14 ) ( 3) 
= 2(e-1)-7( 4-1 - H ) - ( -1- + - 1 ) 

- 14 ( 


+ 14 


1 


1 


1 
1 ! 


1 
3 ! 


1 


= --5e -- 


43 
3 


( 43-15e ) . 


3 


+ 


. 


- 


எடுத்துக்காட்டு 7 : 
12 32 

52 
( log 2 ) + ( log 2 ) 2 + 

8log 2 
1 

என்று காட்டுக . 
log2 
log 2 == x என்று கொள்க . எனவே கொடுக்கப்பட்டுள்ள 

12 
தொடர் . + 
1 ! 2 ! 3 ! 

+ என்ற வடிவம் கொள் 


x2 


H 


கின்றது . 


இத் தொடரின் 7 ஆவது உறுப்பு 

( 2n -- 1 ) 4n {n - 1 ) + 1 


= x -1 


| 17-1 


4 
-2) ! 


+ 


11 


+ 


x - 1 


4 


xn - 1 


/2 = 2 


+ 
( n - 2 ) ! 

n = 1 - 


1- 2 


1 


x7 


+ 
( n- 2 ) ! 


Σ 


* 


இயற்கணிதம் 


80 


1 


= 4x . ex + 


1 ) 


Y ) 


1 


log 2 


el 


4 log 2 . 


log 2 

+ 

log 2 


1 
log 2 


= 4 . log 2 


2 
2 + 

log 2 


1 
log 2 


1 
= 8 log 2 + 

log 2 


3-9 . விரிவங்களும் சில முற்றொருமைகளும் 

படிக்குறித் தேற்றத்தைப் பயன்படுத்திச் சில சார்புகளை x- ன் 
படிகளில் விரிக்கலாம் . 

கீழே சில எடுத்துக்காட்டுகளின் மூலம் 
மேற் கொள்ளும் வழிநிலைகளைத் தெரிந்து கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு 8 : 
a - bx + cx2 

என்ற சார்பினை x- ன் படிகளில் விரித்து x " - ன் 
ex 
கெழுவினைக் காண்க . 


bx +- cx 


= ( a -- bx + cr * ) e - x 


ex | 


( ar_bx + ex*) { 

{ 1 - * + 2 + ... } 
= a( 1- * + - ... ) 

-b (x- * + * - ... ) 
+c(x - f + - ... ) 


எனவே x- ன் கெழு 

( -1 )" 
n ! 


= ( 


( -1) --- ( -1 ) n - 2 

+ - 
( n - 1 ) ! ( n - 2 ) ! 


-- " {cr* + (b-e )= + 

c a 

+ } 


81 


படிக்குறித் தேற்றம் 


எடுத்துக்காட்டு 9 : 
e5x - + ex 

என்ற சார்பினை x- ன் படிகளில் விரித்தால் , 


e8x 


2n + 1 

... n இரட்டைப் படை எண்ணாயிருப்பின் 
x" - ன் கெழு 

0 ... 1 ஒற்றைப் படை எண்ணாயிருப்பின் 
என்று மெய்ப்பாடு செய்க . 


esx -- ex 

3x 


( 23 ) 


= 2x - + e - 2x = 2 


2 { 


1 + 


+ 


( 2x ) 
4 ! 


+ 


... + ( 2 ); " + ... }. 


எனவே 1 இரட்டைப்படை எண்ணாயிருந்தால் மேற்கண்ட 
விரிவத்தில் , 


2n+ 1 


x உள்ள உறுப்பு 


XP 


- 


ஆனால் 1 ஒற்றைப்படை எண்ணாயிருந்தால் , 

xn உள்ள உறுப்பு = 0. x" ஆகும் . 
[ : விரிவத்தில் x , x , x " , உறுப்புகள் இல்லை . ) 


எனவே , 

2n + 1 

... இரட்டைப்படை எண்ணாயிருப்பின் 
xr- ன் கெழு 

17 ! 

0 ... ஒற்றைப்படை எண்ணாயிருப்பின் . 
எடுத்துக்காட்டு 10 : 
a + bx 
-ன் விரிவத்தில் x- ன் கெழுவினைக் 

காண்க . 
2x 
விரிவத்தில் -ன் கெழு ஒன்றாகவும் , x10 உறுப்பு இல்லாமலும் 
இருக்குமாயின் 4 , 6 - ன் மதிப்புகளைக் கண்டறிக . 
a + bx 

( a -- bx ) e- x == ae- + bxe - x 


ex 


( -1) - 


+ bx 2 ( -1 ) 


இயற்கணிதம் 


CO 


0 


x7+ 1 


(-1)^ as + b 


( -1 )" ! 


* 


ht = 0 


Co 


( -1)" an ! 


- 5 Σ 


( -- 1 ) n - 1 


- 


( f - 1 ) ! 


எனவே , 
1 > 1 ஆக இருக்கும் போது x" - ன் கெழு 

a ( -- 1 ) b ( -1 )^-- 1 

-- 
1 ! 

( n - 1 ) ! 
4 ஆக இருப்பின் x + - ன் கெழு 

( -1 ) * b ( -1) 

3 ! 
b 
24 


n 


11 = 10 ஆக இருக்கும் போது 110 - ன் கெழு 

5 
9 ! 


* 


10 ! 


ஆனால் x * ன் கெழு 1 என்றும் 10 - ன் கெழு ) 

என்றும் 

b 
கொடுக்கப்பட்டுள்ளது . எனவே 1 - 

6 


a 

b 

10 ! 
இச்சமன்பாடுகளைத் தீர்க்க , நமக்குக் கிடைப்பன 

a = 40 , 5 4 . 
எடுத்துக்காட்டு 11 : 
n " - " ch ( n + 2 ) + " c ( n + 4 ) ( n - 1 ) உறுப்புகள் வரை 

( -2} ^ n ! 


t 


- 


என்பது enx-ன் விரிவத்தில் x" - ன் கெழுவாகும் . 


என்பது 


(1+ 2 }x 
e -ன் 


+9 


( f + 2 )" 

n ! 
( n-- 4 ) 


என்பது 


( + 4 / x 
e -ன் 


n ! 


படிக்குறித் தேற்றம் 


எனவே , [x" - " c1 ( x + 2 ) " + " c ; ( n + 4 ) ... ( n + 1 ) 

உறுப்புகள் ] 
{ enx --rex e { r + 2 } x + " c: 

efr + 4 } r 

( +1 ) உறுப்புகள் } 
விரிவத்தில் x ? - ன் கெழுவாகும் . 


san 


அதாவது 


1 [ nn- " c1 (1 + 2 ) + ... ) 


= enx [ 1 - Pcy ex + rcp ex - ... (n + 1 ) உறுப்புகள் ) -ன் 

விரிவத்தில் x- ன் கெழுவாகும் . 
enx ( 1 - ex ) 


( ஈருறுப்புத் தேற்றப்படி ) 

2x 

( 2x) 
+ 

2 ! 


n 


= enx 


{ 


... 


} 


-ன் விரிவத்தில் 
x " - ன் கெழுவாகும் . 


= ( -2) xf enx 


{ 1 - (2 :) 


( 2x ) 
2 ! 


= ( - 2 ) " x " { 

{ 1 


( nx) 
1 + 1x + 

2 ! 


.. } " 

....} 
+ .....}"- ன் 


-F 


1 


2 ! 


-ன் விரிவத்தில் 
x " - ன் கெழுவாகும் . 


= ( -2) . 


எனவே : -- " C ) ( n + 2 ) + 


... 


= ( -2 ) r it ! 


( 2 " )" 


எடுத்துக்காட்டு 12 : 
ex -- e - x | 

ஐ இரு வழிகளில் விரித்து , கீழ்க் கொடுக்கப் 
பாட்டுள்ள முற்றொருமையினை ஏற்படுத்துக . 
R -- 11 ( n - 2 } 7 + 

n ( 11-1 ) 

( n - 4 ) ? - 
21 

{ n + 1 ) உறுப்புகள் 

= 21 , 12 ! 


இயற்கணிதம் 


84 


ஈருறுப்புத் தேற்றப்படி , 
( ez - e - x ) 1 

enx 
21 


. 


ne{ n - 1} x , e - x + n ( n - 1 ) e (n - 2 ) x 

1.2 


21 


+ 


) 


(n + 1 ) உறுப்புகள் 


en - 4 } x 


enx -- n en - 2 } x + 

n (n - 1 ) 

1.2 


- 


21 


+ 


(1 +1) 


( n + 1 ) உறுப்புகள் 


* ] - ( 1 ) 


nr x 
+ 


... 


enx = 1 + nx + 


113 . 
+ 

3 ! 


2 ! 


எனவே enx-- ன் விரிவத்தில் x? -ன் கெழு 


ஆகும் . 


n ! 


இதைப் போலவே -hten-- 3 }x- ன் விரிவத்தில் x " -ன் கெழு 
-n ( n - 27 ) 

ஆகும் . 
n ! 


இதைப்போலவே n ( n - 1 ) 


ell - 41s -ன் விரிவத்தில் x " - ன் கெழு 


2 ! 


n ( n - 1 ) ( n - 4 ) " 
1.2 

n ! 


ஆகும் . 


(n + 1 ) உறுப்புகள் வரை எழுதுக . 


எனவே , ( 1 )-ன் விரிவத்தில் x" - ன் கெழு 

n ( n - 2 ) n ( n - 1 ) ( n - 4 ) " 

+ 

1.2 
ஆகும் . 


( # 


1 
2n 


( A ) 


... 


X 


x 


+ 


+ 


+ 


என் பதை 


நாம் 


ex - ex 

2 
அறிவோம் . 


5 ! 


எனவே , 


( 2 )" = ( 4 


+ 


3 ! 


5 ! 


+ -- )" 

)". 


2 


1 + 

3 ! 


5 ! + 


படிக்குறித் தேற்றம் 


85 


( )" 


.00 


எனவே , -ன் விரிவத்தில் x " - ன் கெழு 1 ஆகும் . 

( B) 
A ஐயும் B ஐயும் நோக்கினால் நமக்குக் கிடைப்பது 

1 re n ( n - 2 ) n ( n - 1 ) { n - 4 ) 
2n n ! 

1.2 n ! 


* 


- 


( n + 1 ) உறுப்புகள் 


* ) - 1 


ஃ n ? -- n { n - 2 ) + 


n ( n - 1 ) 

1.2 


(1-4 ) 


( n + 1 ) 


உறுப்புகள் = 11 ! 27 . 


2 


+ ) 


e 


என்ற 


எடுத்துக்காட்டு 13 : 
1 

1 
( x2 + +2) 

முற்றொருமை 
யினைப் பயன்படுத்தியாவது , அன்றி வேறு வழியிலாவது 

1 1 

1 
1 + -- + 

+ 
( 1 ! ) 


... } 


+ 

+ 

( 2 ! | ( 3 ! 
என்ற முற்றொருமையினை உண்டாக்குக . 
1 

1 
(x " + 

+ 2) 
நாம் e 

se 

e ” என்று எழுதலாம் . 
1 
எனவே , (x : + + 2) 


= e 


e 


{ 


| + 


( * + " + * + 

... } 
( H ) + 1 ( - ) 


1 


1 + 


+ 


வலக் கைப்புறத்தில் உள்ள இரு தொடர்களையும் பெருக்க , 
நமக்கு x-ன் சார்பில்லா உறுப்பாக , 
1 

1 
1 + + + 

+ 

( 3 ! ) 2 
என்ற தொடர் கிடைக்கின்றது . 

A 


--- } 


(A) 


இயற்கணிதம் 


86 


( x + ) 


(x + ) 


மேலும் ( 

( x + 1 ) - [ 


( x + - ) 


10 


+ 


+ 


-- ) 


1 


21 


இப்போது 


-ல் x இல்லாத ஒரேயொரு உறுப்பு 


உள்ளது . அது 


20 


- 


(1-- 1 ) ஆவது உறுப்பு -1 

| - In + 1 


x2n -n 

xh 


2n 


2ncn 


12 


2n - 1 


. 


21 


12 -- 1,2,3 


என்ற மதிப்புகளைக் கொடுத்தால் , 


8 


என்ற 


( x ++ ) , ( x + + ) . ( x + + ) 


விரிவங்களில் X இல்லாத உறுப்புகள் முறையே 

16 
(13 ) 


. 


எனவே , e | x -- 


e ( x + 3 ) 


என்ற விரிவில் xா இல்லாத உறுப்பு , 


1 


1 


2 


+ 
(11 ) 

( 12 ) 
8 

+ ** .. 

( 3 ) 
( A ) , ( B) - இவற்றிலிருந்து , 

1 
+ + 

+ 
( 12 ) 

( 13 

| 6 
= 1 + 

+ 
( 11 ) ( 12 ) 3 ( 13 ) 8 


AIA 


படிக்குறித் தேற்றம் 


87 


பயிற்சி 3 . 
கந்தழி வரை பின் வரும் தொடர்களின் கூட்டுத் தொகை காண்க . 


3x2 


1 . 


1 - 


1 


+ 


+ 


3 


3.4 


2 .. 


1.2 + 


2.3 

* + 
1 


3.5 


3 . 


* x + 


4.6 

x2 + 
2 


1 


0 


4. ) 


. 


( n + 2 ) n 


1 


28 


5 . 


1 + 


X + 


+ 


+ ... ... 


3 


... 


.. 


3 


5 


2.5 


3.7 


1.3 


-- 


x -- 


x2 


1 


x2 


1.2 + 2.3.x + 3.4 . 


x2 


+ 4.5 . 


2 


ஐ 


n2 + 1 + 1 


9 . 


x 


n 


+12 + 


10 . 


8/ 


X 


11 . 


2 


வல 


+ 


3 


3 


12 . 


7 


1 + 


+ 


5 
3 


+ 


+ 


இயற்கணிததம் 


1 


18 . 


을 


2 
8 


+ 


1 


4 


7 


+ 


14 . 


2 


1001 


8n +2 


15 . 


12 


1 


1.2 
8 


2.3 
14 


+ 


13 . 


3.4 
5 


S 


1.2 


2.5 


8.8 
+ 

+ 
5 


161 


17 . 


+ 


4 


18 . 


7 
2.4.6 


+ 


1+ 


gla 


5 
+ 

12.4 


+ 


4 


| 


22 
1 


19 . 


00 


1 


+ 


+ 


1 2 


18 


88 


20 . 


1 +2 1 + 2 + 8 
1+ 

+ 
2 

8 


21 , 


: 


+ 


: 


8.6 


+ 


+ 


4.7 

5 


22 . 


+ 


5.9 

6 


+ 


8 


ne + 80 +4 


28 . 


24 . 


1 + 8 1 + 8 + 82 1 + 3 + 82+38 
1+ + 

+ 
3 


25 . 


8 
1 


+ 


4 
3 


+ 


5 
5 . 


+ 


+ 


7 


படிக்குறித் தேற்றம் 


4n3 + 2n + 1 


28. ) 


2n 


ல 


27 . 


an" + n | 

2n ) 


44 


46 


42 


-- 


.. 


28 . 


1 + 


5 


7 


29. ( 1 + 2) log c + 


1 + 23 

( log c ) 
2 


... 


... 


+ 


1 + 25 

( log c ) + 
3 


0 


30 . 


ns - + 3ne + 1 

n 


n " + 2 


31 , 


-M8| 


1 


32 


1 


22 
| 5 


+ 


... 


+ 


.00 


+ 


32 . 


.. ... 


3 


7 


1 


... 


3 
+ 

6 . 


83 . 


.. 


+ 


5. 3 


12 - 22 


12 + 22 + 32 


34 . 


. 


*+ 


12 
11 


+ 


35 . 


18 


+ 


38 
2 


+ 


... 


... 


1 


3 


1 . 2 . 3 


3. 8 - 


7 


2 , 4. 5 
+ 

+ 
3 


36 . 


... 


.. 


... 


... 


4 


87. ++ 1 + 1 + 1 + .... 


இயற்கணிதம் 


90 


1 + d | 


38 . 


1 + 


1 + a + a 

13 


39 . 


பின் வருவனவற்றை விரித்தெழுதி , x ? - ன் கெழுவைக் 
காண்க . 


( a ) ( 1 -- x ) el +x 
( b ) ( 1 -- 2x + 3x " ) e x 

( 1 + 2x -- 
(c ) 

- 3.x ) 


ex) 


2 + 3x | 


( d ) 


0 


( e ) , (a + bx ) 


11 


1 


( f) ( 3 + 2x ] e8x . 


40. (a + bx ) ex- ன் விரிவில் , -ன் கெழுக்கள் முறையே 
2 , 
4 

ஆனால் x " - ன் கெழு என்ன ? 


41. z + ) 


+ bx ) 

என் ற விரிவில் .x14 , x15- ன் கெழுக்களின் 


விகிதம் 3 ஆனால் , x24 , x " " -ன் கெழுக்களின் விகிதம் 5 
என்று காட்டுக . 


42. A ஒரு மாறிலியானால் , 


வ 


xe -AA 


= A என நிரூபி . 


X 


0 


enx - 


43 . 


1 
-e - x 


என்ற விரிவில் x- ன் கெழு 


1 


... 


| 


( 11 + 2 + 3 + 


+ # ) என நிறுவுக . 


படிக்குறித் தேற்றம் 


91 


n ( n -- 1 ) 
44 , 120-1 11 (1-1) -1 + ( 12- 2 ) -1 

12 
1 உறுப்புகள் = 0 என்று காட்டுக . 


45. RR + 2 -- n { n - 1 )r + + 


13 ( n - 1 ) 


( n -- 2 ) +2 | 


1 
24 


n ( 3n -- 1 ) | n + 2 


என்று நிறுவுக . 


48. (ex + e -x )-ஐ இரு விதங்களில் விரித்தெழுதி 

n + n (n - 2 ) 2 + ( 1--4) : + 


--1 ) 


... .. 


2 


( n + 1 ) உறுப்புகளின் கூட்டுத்தொகை = 1 . 2n 


என 


நிறுவுக . 


47. ( ex - 1 ) " ஐ இருவிதங்களில் விரித்தெழுதி , 
n ’ - 11 ( n - 1 ) + 

11 ( n - 1 ) ( n - 2 )r - ... n.உறுப்புகளின் 

| 2 
கூட்டுத்தொகை என நிறுவுக . 


= 


Fa 


48 . 


11 ஓர் இரட்டைப்படை எண்ணாயின் 


1 


1 


1 


+ 


1 
| 3 


1 
12-3 


+ 


1 
5 


1- | 


1 


+ 


2n- 1 
| 17 


1-1 


11 


என நிறுவுக . 


4 , மடக்கைத் தொடர் 


-ஐ அடிப்படை 


இவ்வத்தியாயத்தில் வரும் மடக்கைகள் 
யாகக் கொண்டவைகளாகும் . 


4 • 1 . மடக்கைத் தேற்றம் 

-- 1 < x < 1 என்ற கட்டுப்பாட்டில் 


log ( 1 + x) = 


+ 


* 


2 


3 


-> { 1 ) 


xh 


+ { - 1 } n + 1 


+ 


கந்தழிக்கு . 


n 


42. தேற்றத்தின் விளைவுகள் 

-1 < x < 1 என்று இருக்கும்போது --x- ம் , 


-1 க்கும் , 


+ 1 க்கும் இடைப்பட்டு இருக்கின்றது . 


எனவே தேற்றத்தின்படி 


* 2 


x3 


log ( 1 -x ) = -x - 


எனவே , 


x2 


-log ( 1 - x ) = x + 


쁨 


+ 


கந்தழிக்கு 


- > ( 2 ) 


( 2 ) + ( 1 ) தருவது 


log ( 1 + x ) - log { 1 - x ) = 2 


2 ( x + * + * + ...கந்தழிக்கு ) 


மடக்கைத் தொடர் 


93 


எனவே 


log 


( 1 + x ) 
( 1 - x ) 


= 2 


( x + * + * +... கந்தழிக்கு 


( 3) 


F 


( 3 )-ல் 


1 + x 
1 - x | 


என்று ஈடு செய்தால் - அதாவது 


fl | 


11 
m + n 


என ஈடு செய்தால் 


3 . 


log 


* 


{ 


it 
m + 12 


+ 


11-12) 

+ 


3 


( 
+ ... கத்தழிக்கு } 


5 


-> { 4 ) 


+ 


1 
5 


( 


m + 


ஈண்டு 

111 , 1 ஆகியவைகள் மேலுள்ள கட்டுப்பாட்டினை 
ஆராய்ந்து அறிக . தேற்றத்தினையும் , அதன் விளைவின் வழி 
வந்த சூத்திரங்களையும் பயன்படுத்திச் சில தொடர்களின் 
தொகைகள் காண்போம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


3 


log ( a+ ) 


2ax 
a + x 


+ 3 


2ax | 
a ? + x 


24x | 


5 


-- 


1 
5 


) 


+ 


... 


ax + x2 


என்று காட்டுக . 


a - x | 


0 < a < x என்று இருக்க முடியாது என்பதை நாம் முதற் 
கண் அறிவோம் . 0 < a < x என்று இருந்தால் a - x ஒரு குறை 

ta + x | 
யெண்ணாய் இருக்கும் . எனவே 

குறை 

எண்ணா 
யிருக்கும் . எனவே இடக் கைப்புறம் log { ஒரு குறை எண். } 
இது ஒரு கற்பனை எண்ணாகும் . ஆனால் வலக் கைப்புறம் ஒரு 
மெய்யெண்ணாயிருக்கும் . எனவே 

0 < a < x ஆக இருக்க 
முடியாது . இப்படி இருப்பின் கொடுக்கப்பட்ட கணக்கின் சமத்திற் 
குப் பொருளில்லை . 


94 


இயற்கணிதம் 


எனவே 0 < x < a . இக்கட்டுப்பாட்டில் 

a + x 

ஒரு கூட் 


2ax 
டெண்ணாகும் . மேலும் 0 < 

< 1 , எனவே y 
a2 + x2 

a + x " 
ஈடு செய்தால் நலக் கைப்புறத்தில் உள்ள தொடர் 


என் 


118 


1 : 5 


{ -- 


] + 


கந்தழி வரை 


} 


என்ற அமைப்பைப் 


பெறும் . 


20x 


0K 


< ! என்று இருப்பதால் 0 - y < 1 என்று 


இருக்கின்றது . 


எனவே ( 3 )-ன் படி 


{y + + , 


1 + y 


- * 


கந்தழி வரை 


} = * log | 


3 


2ax 
1+ 

( - + x2 
log 

2ax 
a -+ x 


- 


{ log 


( a + x ) 2 
( a -- x ) 2 


- 


Cl + x 
log 


t - X 


இடக் கைப்புறம் 


எடுத்துக்காட்டு 2 : 


+ 


5 


(2-1 +37 

sy + 52+-1) 
] = log "- ) என்று காட்டுக . 


கந்தழி வரை 


கை . புறத்தில் 


1 
- 1 

= x என ஈடு செய்க , 


மடக்கைத் தொடர் 


95 


இ.கை.பு. = 2 


+ 


- 


கந்தழி வரை 


5 


) 


2 
2 1 ** ( 3 )-ன் படி ) . 


- 


ஒண்டு -1 < x < 1 

என்ற 

கட்டுப்பாட்டில் இருக்க 
வேண்டும் . ( இதனால் 1 - ன்மேல் ஏற்படும் கட்டுப்பாட்டை 
ஆராய்க . ) 

( 1 + x ) 
கை , 4. = log 

x ) 


1 
1+ 
2n2 

1 
= log 

1 
1 

212-1 


212 
log 

2n3-2 


- log -n - 1 


- வ . கை , பு . 


எடுத்துக்காட்டு 3 : 
log (x + 2h) = 2 log (x + h ) -log x - 

14 

ts 
--- 

--- 
(r -- h ) : 

2 ( x-- h ) 3 ( x + h ) 
என்று அறிக. 


( 


* 


... 


-- ) 


x + 


h 
வலக் கைப்புறத்தில் y 

என்று ஈ செய்க . ஈண்டு 
x > 0 , h > 0 

எடுத்துக் கொள்ளலாம் . இதனால் 
a 

< 1 என்று கட்டுப்பாட்டில் அமைகின்றது . 


என்று 


x + h 


வ.கை.பு. = 2 log (x + h ) -- log .x 


- [[ r+++ -- ) 


= z என்று ஈடு செய்க . 


y ° + 


இயற்கணிதம் 


எனவே , 


+ 


+ 


- ice {1-3) 

{ : { 2 ) -ன் படி ) . 


எனவே , 

வே.கை.ப. = 2iog { x + h ) - log x + iog { 1-1 ) 


2 log (xh) - log i + log 


( 1 


( x + 2h ) ( 3 ) 
2 102 { x + h) - log c + log 


( x + h ) ( x + 2h ] x 
= log 

( x + h } 2) 


log ( x + 2h) 


, கை.பு . 


எ 


* நேர் மதிப்பை ஏற்றிருக்கும்போது 

1 x2-1 
log x = + 

+ 
7+ ! 

( x + 1 ) 


1 
3 


1 


* 3-1) 
{ r - 1 ) 


* 


! 


1 


வ . கை . பு . = 


. 


T 


1 x - 1 
( x + 1 ) 3 ( x + 1 ) 
1 
2 ( x + 1 ) 

+ 

- 1 ) 
1 

1 
+ 

+ 
2 ( x + 1 ) 3 ( x + 1 ) 


1 


* 


+ 


... } 
{ 

..... } 
{ 

* + ........} 

* 


z - 


+ 


# ண்டு y = 


x + 1 


மடக்கைத் தொடர் 


97 


எனவே , ( 2 )-ல் பயன்படுத்தினால் , 
வ. கை . பு . 

log ( 1 - y ) + log ( 1-2 ) 
= log 

( 1 - z ) 


+1 ) 


- 


log 


1 
1 

x + 1 
= log 

1 

x + 
xx + 1 

1 / x + 1 
- log x 

இ. கை . பு . 
எடுத்துக்காட்டு 5 : 

a , b , c என்பவை அடுத்தடுத்து வரும் மூன்று கூட்டு முழு 
எண்களாயின் , 

1 

1 
1 log a -- 1 log c + 

2ac + 1 3 ( 2ac-- 1 ) 


log 6 


+ 


... 


கந்தழிவரை } 


என்று காட்டுக . 

1 
வலக் கைப்புறத்தில் 

2ac + I 


y என்று ஈடு செய்க . 


எனவே வ.கை.பு. = 


2 


1 
log a + -log c + y + 

2 


+ 


1 

1 

1 + y 
log ac + 

log 1 - y 

( : ( 3 )-ன்படி ) 

1 
1 + 
1 

2ac + 1 
-log ac + log 

1 
1 - 

2ac + 1 
1 

1 2 ( ac + 1 ) 
log ac + log 

2ac 
1 

(ac + 1 } 
-log ac - 

ac 


- log ( ac 


1 -log (ac + 1 ) 


இயற்கணிதம் 


981 


ஆனால் a , b , c என்ற மூன்றும் அடுத்தடுத்து வரும் எண்கள் . 
எனவே a + 1 = b, b + 1 = c 


ac = 


(b + 1 ) (b - 1 ) = b * -1 
எனவே வ.கை.பு. = } log { b2-1 + 1 ) 

= = log b ? 
= log b | 

= இ.கை.பு. 
எடுத்துக்காட்டு 6 : 


+ 


என்ற தொடரின் தொகை 


X 

x " 
+ 
1 . 2 2. 3 
காண்க . 


3. 4 


கொடுக்கப்பட்ட தொடரின் 7 ஆவது உறுப்பு 
ஆகும் . இதை பா என்று குறிப்போம் . 


X 
n . (n + 1 ) 


13 ( 1 + 1 ) 


( n + 1 - n ) 
n ( n + 1 ) 


- { 


+ } 


n 


n + 1 


7 


n + 1 ) 


it = 1 , 2 , 3 , ... என ஈடு செய்தால் 


-- 


1 


lls = 


-- 


2 


T 


als = 


x 
4 


3 


: 
கந்தழி வரை . 


99 


மடக்கைத் தொடர் 


கூடுதல் கண்டால் , 

un + us + us + ... கந்தழி வரை 


. 


கந்தழி வரை , 


3 


{ + * 


+ 


+ 


கந்தழி வரை . 


4 


-- log { 1 - x ) 


+ 


-- log ( 1 - x) 


{ x + * 

} 
- 

7. } 

} 
* {-1o-log ( 1-3 ) -x } 

x 
+ ( -1 )log (1-3) 
+ 1 = * log ( 1-3 ) 


1 


- log ( 1 - x ) + --- log ( 1 - x ) + 1 


= 1 + 


= 1 + 


எடுத்துக்காட்டு 7 : 


x2 x3 
+ 

+ 
3. 4 

+ 
5 
- 

6 
இத்தொடரின் தொகை காண்க . 


கந்தழிவரை . } 


கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் 1 ஆவது உறுப்பு 


( 21-1 ) ( 2n ) 

ஆகும் . 


இதை பா என்று குறிப்போம் . எனவே 


1! 


( 2n - 1 ) ( 2n ) 


{ 2n- ( 2n - 1 } x " 

( 2n - 1 ) ( 2n ) 


x 


27-1 


2n 


இனி !! = 1 , 2 , 3 , 


என ஈடு செய்வோம் . 


இயற்கணிதம் 


* 


1 


12 


ilg 


எனவே 


! l] + !! 


| 

us + 


-- 


( H 


+ 


* + * ) 


--- 


+ 


) 


4 


8 


- இதை எடுத்துக் கொள்வோம் . 


{ x + * + 
இதை 


{ { x } - (4 ) 


( Vx) 


+ 


+ 


} 


3 


5 


என்று எழுதலாம் , 


எனவே 1 + up -- us + 


- { <<fx ) " + ( ; ) 


+ 


( VR) S 

5 


... } 


x 


x 


+ 


+ 


41 


4 


6 


(Vx) 

3 


+ 


( 3 ) 

5 


= << { + 

1 { 
= vx . } log 


... } 

... } 


x + 


+ 


+ 


3 


1 + x 


1 


log ( 1 - x ) 


1 


X 


( . ( 2 ) ஐயும் , ( 3 ) ஐயும் பயன்படுத்தினால் ) 


- 1 { < rls (1 + # ) + +9 ( 2-4 } 


மடக்கைத் தொடர் 


101 


தேற்றம் 2 : 


1 


log 2 = 1 


1 
3 


1 
+ 

5 


கந்தழி வரை , 


2 


4 


> ( 5 ) 


மெய்ப்பாடுகளை மூன்றாம் 


இவ்விரண்டு தேற்றங்களின் 
பாகத்தில் காணலாம் . 


குறிப்பு : 

தேற்றம் 1 , -1 < x < 1 என்ற கட்டுப்பாட்டினால் 


+ 


3 


log ( 1 + x ) 
என்று கூறுகின்றது . 


இதில் x = 1 என ஈடு செய்தால் 


log 2 


= 


1 


- 


1 
2 


+ 


1 
3 


1 

+ 
4 


என்று கிடைக்கின்றது . 


தேற்றம் 2 -ன் படி இது உண்மையாகும் . 


எனவே மடக்கைத் தேற்றத்தை 


-1 < x 4 1 என்ற கட்டுப்பாட்டில் 


log ( 1 + x ) 


+ 


* 


+ 


... 


3 


என்ற அமைப்பில் எழுதலாம் . 


இனி தேற்றம் 2 ஐப் பயன்படுத்திச் சில தொடர்களின் 
தொகை காணலாம் . 


எடுத்துக்காட்டு 8 : 

4 
log 

1.2 
என்று காண்க . 


1 


= 


1 
2.3 


+ 


1 

+ 
4.5 


e 


1 


102 

இயற்கணிதம் 
வலக் கைப் புறத்தில் உள்ள தொடரின் 71 ஆவது உறுப் 

( -1 ) +1 . 

n ( n + 1 ) 
இதை !!. எனக் குறிப்போம் . 

( -1 ) +1 
n ( n + 1 ) 


= ( H + )(- 1y + 


n = 1 , 2 , 3 , ... 


என ஈடு செய்தால் 


4 = ( 1-3 ) 


u , = r - (1-1 ) 


ts = 


= ( 1-4 ) 


எனவே u + us + us + 

* + - ... ) + ( - 1 + ! - ... ) 
log 2 + log 2-1 


log 4-1 


log 4 - logee 


los . 


= இ . கை . பு . 


1 


எடுத்துக்காட்டு 9 : 
1 

1 

+ 
1 . 2 - 3 3 . 4 
தொகை காண்க , 


.. 


இத் தொடரின் 


- 


5 


ே 


மடக்கைத் தொடர் 


103 


கொடுக்கப்பட்ட தொடரின் 12 ஆவது உறுப்பு 


1 


( 2n - 1 ) 21 (2n + 1) ஆகும் . 


இதை un எனக் கொண்டால் 


1 
2 


( 2n - T ) ( 2n ) ( 2n + 1 ) 


2n - 1 


2n + 1 


1 


1 
2n - 1 


1 
27! 


1 
2 


1 
211 +1 


( ] - [ 1 ) 

( - 1 ) | [ 1 ] 
44 - ( -1 )-1 [ - 1 ) 


கந்தழிக்கு . 


எனவே , 


11 + up + ug + 


... 


1 ( 1- + - 4 + ..) 
- 1 ( 
, ( log 2 ) - 1 


1 


1 


1 
2 


+ 


1 
- 5 


4 


( 

- log 2 + 1 ) 


- 


log 2 


1 


+ 


3.45 


1 
3.4.5 


+ 


1 
5.6.7 


1.2.3 


.. 


+ 


log 2 


ல 


எடுத்துக்காட்டு 10 : 
1 

1 
- 
1.2.3 5.6.7 

+ 
எனக் காட்டுக . 


1 


9.. 


1 
9.10.11 


log 2 


104 


இயற்கணிதம் 


- 


இடடக் கைப்புறத் தொடரின் 1 ஆவது உறுப்பு 

1 
( 4n7-3) ( 4n- 2 ) ( 4n - 1 ) 

1 

1 

+ 
4n -- 3 4n - 2 4n - 1 


1 


1 


= 1 (419 


1 
44n - 3 


( 4 


1 
4n - 1 


4n - 2 


2 


4n- 2 


n = 1 , 2 , 3 , 


- என 


இதை un எனக் கொண்டு 
வோம் . 


ஈடு செய் 


1 


1 
2 


நாம் in 


( 


1 
4n - 3 


- 


+ 


1 
4n - 1 


1 
4n 


4n - 2 


1 


+ 


1 
4n 


1 
2 ( 4n -2 ) 


என்று எழுதலாம் . 


1 


+ 


1 
4n - 1 


4n - 2 


1 


+ 


1 
2n 


(49 

4 ) 
( 

-1 ) 
1 (1- 1 + + 4 ) + 4 (2-1 ) 
( 4 - ! + + - 4 ) + 4 ( 4-5 ) 


un 


ts 


. 


என வே 


11 + 9 + us + ... = 


- 


1 (1- 1 + + - 4 + : ... ) 
4 ( 1-1 + 

4 + + --) 
-4 ( 1 4 + : -- ) 

4 log 2 . 


1 


1 


+ 


3 


105 


மடக்கைத் தொடர் 


எடுத்துக்காட்டு 11 : 
1 3 

5 
+ + 
2.4 

+ 

3.8 
காட்டுக . 


7 
4-16 ) 


2 - log 2 என்று 


Un என்பது இ . கை . புறத் தொடரின் 11 ஆவது உறுப்பு எனக் 
கொள்வோம் . 


2n - 1 


s 


1.27 


1 


2 


1 , 2n 


11 


1 


n - 2 


1 





11 


1 
1 


- 


1 
1 


1 


1 


1 


ue = 


1 


tas = 


- 


1 
3 


- 


1 
25 


கந்தழிக்கு . 


எனவே , 


u1 + us + ug + u ; + . " ... 


1 + 

2 


+ 


+ 


கந்தழிக்கு ) 


= ( 1 . 

( 1 + (p + 


. 


... ) 


- 


+ log ( 1-3) 


1-1 


= 2 + log 1 
= 2 - log 2 


= வ . கை. 4 . 


இயற்கணிதம் 


108 


மடக்கைகளின் 


43. 


e ஐ அடியாகக் கொண்ட எண்களின் 
மதிப்பறிதல் 


4-2 . தேற்றத்தின் விளைவுகளில் நாம் 


1 


nt - 


3 


m 


log 


-- 

+ 
m + n 


m + 


+ 


( m - n \ 5 
m + n ) 


+ 


கந்தழி வரை 


} 


5 


என்று 


பார்த்தோம் . அவற்றிலிருந்து நாம் e ஐ அடியாகக் 
கொண்ட எண்களின் மடக்கைகளின் மதிப்பை அறியலாம் . 

6 
நமக்கு log --ன் மதிப்பு வேண்டுமாகில் , m = 6 ; 1 = 5 என ஈடு 

5 
செய்ய , 


8 


1 


1 


log 5 


1 
11 

+ 


1 
3 


1 
5 


+ " . 


118+ 


) 


181,818,18 


11 


000,500,88 


118 


log 


1 
3 
1 
5 . 
1 
7 


000,002,48 


115 


000,000,01 


117 


6 

182,321,55 
5 

தோராயமாக ) 

= • 182,322 
இவ்விதமாக எல்லா எண்களின் , 
e ஐ அடியாகக் கொண்ட 
எண்களின் மடக்கைகளிள் 
மதிப்பறியலாம் . 


182,321,55 


விரிவங்கள் 


log ( a + bx ) ஐ 


விரித்தல் 


log (a +bx) = loga ( 1 + * ) 

- las ( 1 + ** ) 


log a + log 


107 


மடக்கைத் தொடர் 


= log a + 


* 


X 


be 
2a2 


+ 


--- } 


al 


b 


x | 


< 1 என்ற கட்டுப்பாட்டை ஏற்றி 


ே 


மேலுள்ள வழியில் 
யிருக்கின்றோம் . 


அதாவது | x | < 


a 

என்று அக் கட்டுப்பாடு அமைகின்றது . 
5 


என்ற 


குறிப்பு : மேற்கூறிய வழியில் log ( 1 + px + qx ) 
மடக்கையினையும் விரிக்கலாம் . x- ன் மேலுள்ள கட்டுப்பாடு 
இங்கு மாறுவதையும் கண்டறியலாம் . 


எடுத்துக்காட்டு 12 : 

1 

-ன் விரிவத்தில் x? - ன் கெழு 
6 + x - x 

1 (-1) 

என்று காட்டுக . 


log 


log 


1 
6 + x 


1 
== log 

( 3 - x ) ( 2 + x ) 
{ -log ( 3 - x ) -log ( 2 + x ) } 


--- log 3 (8( 1 - ) -log 2 ( 

2 ( 1 +2 ) 
3 ) (1 + 3 ) 


= -log 3 - log | 1 


-log 2 


2 - log 


0 


8- 


--log 6 + ) 


Σ 


( -1) + ( 3 ) 


1 


n = 1 


n = 1 


1 


( -1 ) +1 


xஉன் கெழு 


1 
Sn 


1 
2n 


1 


n 


( 3 + (- ) ) 

" ") 


1 


1 
3n 


n 


108 

இயற்கணிதம் 
எடுத்துக்காட்டு 13 : 
1+ x + x2 

-ன் விரிவத்தில் , 1 இரட்டைப்படை எண் 
1- x + x 
ஆயின் , x- ன் கெழு பூச்சியம் என்பதை மெய்ப்பாடு செய்க . 


log 


1 - x * = ( 1 - x ) ( 1 + x + x ) 


1 -- x 


( 1 + x ) ( 1 - x + x ) 


1 + x -- x2 
1 - x + x 


( 1 - x ) ( 1 + x ) 
( 1 + x ) ( 1 - x) 


log 


1 + x + x " 
1 - x + x2 | 


- 


( 1 - x ) ( 1 + x ) 
= log 

( 1 + x ) ( 1 - x ) 
( 1 + x ) ( 1 + x ) 
{ 1 - x ) 

- log 

( 1 - x ) 


log 


* 


* 


x + 


+ 


) - ( 


+ 


+ ... 


3 


] 


ஆகவே ஒரு நேர் முழு எண் எனில் , 


x- ன் கெழு 


= 


0 . 


( 1 + x -- x ) 
:: log 

-ன் 
( 1 - x + x ) 
0 ஆகும் . 


விரிவத்தில் 


x2r 


x- ன் கெழு 


எடுத்துக்காட்டு 14 : 


1 

1 
log 

1 
2x " - 5x-+ 2 

2n + 

ஜா 
என்று காட்டுக . | x | < 1 என்று எடுத்துக் கொள்க . 


11 


log 


1 
--5x + 2 


= 


1 
log 
( 2x - 1 ) ( x - 2 ) 

1 
log 

(1- 2x ) ( 2 - x ) 
= - log ( 1-2x) - log ( 2 - x ) 


1-2 


109 


மடக்கைத் தொடர் 


- log { 1-2x ) - log 2 


2 ( 1 - 2 ) 
( 3 ) 


( 2x ) " 


+ 


log 2 


P 


7 


n = 1 


h = 1 


-- log 2 


- 2 ( * ++)-- 
+(2 + 31 ) ஆகும் . 


x- ன் கெழு 


45. முற்றொருமைகள் 

log ( a + bx + cx + ... ) என்ற மடக்கை இரு வழிகளில் x-ன் 
படிகளில் விரிக்கப்படுமாயின் , நாம் ஒத்த படியுள்ள X-ன் 
கெழுக்களைச் சமப்படுத்தலாம் . இவ்வாறு சமப்படுத்தும்போது 
பல முற்றொருமைகள் கிடைக்கும் . 


31 


படுத்துக்காட்டு 15 : 

ax " + hx + c = 0- ன் மூலங்களாய் d , 3 இருப்பின் log ( a - bx 
+ cx ) = loga + ( d + 3 ) x - 

{ + B2 d + B3 
என்று காட்டுக . 


* 2 


+ 


x8 


A B என்பன ax + bx + c = 0- ன் மூலங்களாதலால் 


b 


d + B 


* 


a 


as = + 


ஃ ( a - bx + cx ) = a { 1 + 4 + Bx + dsx } 

= a ( 1 + dx) ( 1 + Bx) . 


1.10 


இயற்கணிதம் 


ஃ log { a - bx + cx ) log a { 1 + dx) ( 1 + Bx ) 

= loga + log ( 1 + dx ) + log ( 1 + Bx ) 


--1 )n + 


= loga + ) 


rxh 


12 = 1 


o 


( -1 ) n+ 1 
+ ) 


Brx 


11 


= log a + 


Σ 


( -1 )n+ 1 

( ur + BP }xr . 


( 


( d + Be ) 


log a -- ( d + B ) x 


2 


* + 33 
- 

3 


23 


... 


எடுத்துக்காட்டு 16 : 

log ( 1 - x ) - ஐ இரு வழிகளில் விரித்து 
2n - r.2n - 2 

( n - 3 ) 
+ 

2n - 4 
1.2 


n (11-4) (n - 5 ) 2x- s + ... 


1.2.3 

என்று காட்டு . 


log { 1 - x ) 2 = 2log ( 1 - x ) 


0 


11 


n = 1 


T 


2 
log ( 1 - x ) -ல் x- ன் கெழு 
ஆனால் log ( 1 -- x2 ) log ( 1- 2x + x ) 

log 1 - x ( 2 - x ) } 


- 


Σ 


x" ( 2 - x ) " | 


12 


இதில் 3 - ன் கெழு என்னவென்று ஆராய்வோம் . 


111 


மடக்கைத் தொடர் 


1 


x ? ( 2 - x)" 


x ( 2 - x ) 


. 


Σ 


log ( 1 - x ) 


3 


n = 1 


r = n = 1 


x ( 2 - x ) 


இதில் x" உறுப்பு இராது . 


T 


1 + 1 


எனவே 


> x ( ) - ல் " -ன் கெழுவினைக் காண 


r = 1 


வேண்டும் . 


1 


x ( 2 - x ) 


- [ * (2- " 


xh ( 2 - x ) 

n 


xn - 1 ( 2 - x ) -1 
+ 

12-1 


1 = 1 


x?-2 ( 2 - x ) -- 


( 2 - x )" - 3 

+ 
11-3 


. . 


) 


+ 


xr ( 2 - x ) " -ல் x-ன் கெழு + 


2n 

ஆகும் ; 


12 


11 


xn - 1 ( 2 - x ) -1 
-ல் x- ன் கெழு 

2n - 2 ஆகும் ; 
( n - 1 ) 
xh - 2 ( 2 - x ) n - 2 

( n - 2 ) 
-ல் x-ன் கெழு + 2n - 4 

ஆகும் . 
( n - 2 ) 

( 1-2 ) 
( n - 3 ) 2n - 4 ஆகும் . 


( ie ) 


xn- 3 ( 2 - x ) n - 3 


-ல் x- ன் கெழு 


21-6 


( 1-3 ) c3 

ஆகும் . 


11-3 


((ie) 


20-6 . ( n -- 4 ) (n - 5 ) ஆகும் : 


எனவே 


11 


2n 


x ( 2 - x ) 


- Σ 


-ல் XP- ன் கெழு 


{ ? 


17 


+ ( n - 3 ) 27- - ( n - 4 ) (n - 5 ) 21-6 + 


} 


112 


இயற்கணிதம் 


ஃ log { 1 - x )2- ல் x- ன் கெழு 
2 . 

20-2 + ( n - 3 ) 27- - ( n - 4 ){1-5 ) 27- * + ... 
( 1 ) ஐயும் ( 2 ) ஐயும் ஒப்பிட 

( 2 ) 
2 

- 2 : - + (1-3 ) 2 :-4 


--- } 


1 


- ( 1-4 ) (n - 5 ) 27-5 + --- } 
.. 2 = 2 ^ -n. 2n- * + 1 ( - 8 ) 2n -- n ( 1-4 ) ( n - 1 ) 2n - * + .. 
எடுத்துக்காட்டு 17 : 
a + b + c = 0 என்று இருக்கும்போது 

as 
Σ 
என்று காட்டுக . 


( 1 - ax ) ( 1 - bx ) ( 1 - cx ) = 1 - ( a + b + c ) x + 
( ab + bc + ca ) x* - abc x * என்பதைக் கவனிக்க . 
ஃ ( 1 - ax ) { 1 - bx ) { 1 - cx ) = 1+ (ab + be + ca ] x: -abcx 

{ : a + b + c = 0 } | 
p = ab + bc + ca 

என்று வைத்துக் கொள்வோம் . 
ஃ ( 1 - ax ) ( 1 - bx ) ( 1 - cx ) = 1 + px " -qx 

= 1 + x ( p - qx ) . 
ஃ . log ( 1 - ax ) ( 1 - bx ) ( 1 - cx ) = log { 1 + x ( p - qx )} . 

= log { 1 - x * ( qx - p ) } 
x- ன் தகுதியான மதிப்பிற்கு 


4 = abc | 


Qx + 


+ 


+ .. 


1 ) + ( 6x + 


2 


--- ) 
-- ) 


+ 


cx + 


2 


= x { qx -- p ) + 

x [ gx 

2 


x * (qx - p ) 


+ .... 


எனவே , இரு புறங்களில் உள்ள x - ன் கெழுக்களை ஒப்பிடலாம் . 


மடக்கைத் தொடர் 


113 


1 


ஒப்பிட + (a + b + c ) = q p " என்று கிடைக்கின்றது .... ( 1 ) 
x- ன் கெழுக்களை ஒப்பிட 

+ ( c ++ 5 * + c + ) = * * 


1 


அதாவது , 


( a + b++ c * ) = p 


.. 


: 


( 2 ) 


x3- ன் கெழுக்களை ஒப்பிட 


1 


( a + b + c ) = 4 


3 


( 3 ) 


: 


( 2 ) X ( 3 ) தருவது 


24. 25 * = p q. 


( 1 ) -ன் வலப் புறத்தில் இதைப் பயனிட 

a 

58 
Σ 

Σ என்று விடை கிடைக் 


2 


கின்றது . 


எடுத்துக்காட்டு 18 : 
காரணிப்படுத்துக : 

(a + b) -a -b , 


( 1 - ax ) { 1 - bx ) = 1- { x + b ) x + abx2 என்று எழுதுவதை 
நோக்குக . 


p = a + b ) 
4 = ab 


என்க , 


ஃ ( 1 - ax ) { 1 - bx ) = 1 -px + qx " 


எனவே log ( 1 - ax ) ( 1 - bx) = log ( 1 - px + qx ) 


அதாவது -lag ( l - ax ) ( 1 -- bx ) = -log ( 1 - px + qx ) 


அதாவது - log ( 1 - ax ) --log ( 1 - bx ) = 

-log { 1 - x (p - qx ) } 


க : -- 8 


இயற்கணிதம் 


114 


a + 
இடக் கைப்புறத்தில் x - ன் கெழு 

7 

ஆகும் . 


( A ) 


x " (p - qx) " ) 


வ.கை , பு . = 


Σ 


TAL 


n = 1 


இதில் x " - ன் கெழுக்கள் 

x (p - 4x) 

என்று உறுப்பிலும் , 

7 
அதற்கு முன் உள்ள உறுப்புகளிலும் மட்டுந்தான் இருக்கும் . 


* (p - 4 ல் -ன் கெழு = " 


x * ( p - qx ) 

--ல் x - ன் கெழு 
6 


6 

• p 4 
81 


** (F *) as x " - ன் கெழு - 


5c 
5 


p * . 4 


x * {p - qx ) * 

* ல் x - ன் கெழு = 


403 


p.43 . 


4 


x {p = qx ) ) 

--ல் x - ன் கெழு 
3 


. 


வலக் கைப்புறத்தில் x" -ன் கெழு 
p 

p* q + 2pq – pq . 
7 / 


3 


꽃 


- 


( B ) 


: 


( A ) ஐயும் ( B ) ஐயும் ஒப்பிட 
a + b p 

-pq + 2pqs - pq 
7 

7 


a + b 
அதாவது 

7 


( a 
7 

( 
+ 2 ( a + b) * . ab " - ( a + b ) a % b3 . 


. ( a + b) -a - 1 = 7 (a + b } " tb - 14 (1+ ) " aah ? + 

7 ( a + b ) a** 
= 7ab ( a + b ) [( a + b ) * 2 ( a + b ): ab + ab ] 


மடக்கைத் தொடர் 


115 


7ab (a + b ) [ (a + b ) : { ( a + b) " - 2ab + a3b2 ] 
7ab (a + b) { ( a +-b) 2 ( a 4-5 ) + a2b ] 
7ab ( a + b) [ ( a + b ) 2 + 2ab ( a + b ) + ab ] 

7ab (a+ b) [ a + b + ab) 2 
எனவே ( a + b) - a - 5 = 7 (a + b) {a2 + ab + b )2.db . 
எடுத்துக்காட்டு 19 : 
log ( 1 - x - x " ) = dyx + agx " + agx + என்று இருந்தால் 

2 
as + as + as + 

log 2 என்று நிறுவுக . 
3 

1 + x 

1 + x 
= log ( 1 + x * ) - log ( 1 + x) 


... 


log (1- x+x*) = log ( 1+ 


0 


co 


E -1 ) ( x") - - ( -1)^x" ( A ) 


12 = 1 


ஆனால் log ( 1 -- x + x ) = alx + agx -- Fasxs + 


... 


( B ) 


1 


as = 1 


-- 


loH 


+ 


1 
8 


-10 


-- 


1 
9 


1 


19 


|| 


+ 


1 
12 


. 


. 


: 


எனவே 


ds + as + dg + 


கந்தழிக்கு 


- ( - + + ) 

+ ... )- (1-1 + : ... ) 


log 2 


1 
3 


log 2 


லெ 


log 2 


116 

இயற்கணிதம் 
46. தோராய மதிப்பறிதல் 

படிக்குறி , மடக்கைத் தேற்றங்களை ஒருங்கே பயன் படுத்திச் 
சில கோவைகளின் தோராய மதிப்புகளை இப்பிரிவில் காணலாம் . 
மேலும் சில எல்லைகளின் மதிப்புகளையும் இவைகளின் பயனால் 
அறியலாம் . 


எடுத்துக்காட்டு 20 : 


( 1 + x) + x = 1 + x + x2 -- ஈண்டு x * , அதற்கு மிகை 
யுள்ள படிகளைக் கொண்டுள்ள x ஆகியவைகளை நீக்கிவிடலாம் . 
மேற்கண்ட தோராயத்தைப் பயன்படுத்தி (101 )1.01 - ன் 
தோராய மதிப்பறிக . 


( 1 + x) 1 +x : 


= e 


log ( 1 + x ) 1 + x 

என்று எழுதலாம் . 


( 1 + x ) log ( 1-1- x ) 


= 1 + x ) { / 


3 
X 
2 


1 + 

31 { log ( 1 + x ) - ன் 
விரிவில் x , x , ....ஆகியவைகளை நீக்கிவிட்டோம் . } 


3 
X 
8 


Hel 


இங்கேயும் x+ உறுப்பை நீக்கி விட்டோம் . ( ஏன் ? ) 


-1 + 


1 
+ 

2 


x + 


* )" 


2 


6 


J 


3 


+ 


x + 


+ 


... 


3 


1 


1 


= 1 + x + 


x8 
3 


+ 


( x + x3 ) + 


x8 


1 + x + x + 


எனவே , 


13 


( 1 + x ) + x = 1 + x + x2 


மடக்கைத் தொடர் 


117 


x = 0.01 என ஈடு செய்தால் 

0.000001 
(101 ) 1,81 = 1 + 0.01 + 0-0001 + 

2 


= 1.0101005 


ஃ ( 1.01 } 1,01 = 1.0101005 


பயிற்சி 4 ( a) 


1 


1 . 


log 


h + 1 
11-1 


21 
n ? +1 


2n 
n2 + 1 ) 
1 2n 
5 . n ? +1 


)* 


5 . 


+ 


( 


21 ) 


+ 


என்று காட்டுக . 


2. } los ( 

- 1 ) 


1 
2x -- 1 


+ 


1 
3 





1 
( 2x - 1 ) 


1 
( 2x - 1 ) 


+ 


5 


என்று நிறுவுக . 


3. log 


n + 1 ) 


wV 


n 


1 

1 
+ 
2n + 1 2n + 1 

1 
+ 

என் 
5 { 2n + 1 ) 

று நிறுவுக . 


+ 


... 


4. -1 < x < 


1 
3 


ஆனால் , 2 x + 


* + * + ... ) 
(13 ) + 1 ( 12 ) - 


1 + x 
என்று காட்டுக . 


1 
5. n < 1 ஆனால் 

+ 
1 + n 2 ( 1 + n ) : 

1 
+ 

+ 

3 ( 1 + n ) 
1 1 

1 
+ 
2n2 

0 என்று காட்டுக . 
3ns 


+ 


0 


n 


3 


. 


logey 


2( 3 + 1 + ( +1 ) 
+ ( + 1 ) + ... ) என் 

காட்டுக 


+ 


118 


இயற்கணிதம் 


1 


7 , 


1 


- + 


43 


1 1 1 

1 
4 2 

42 
1 

+ 

7 
எனக் காட்டு . 


1 


1 


1 
78 


1 
75 


+ 


. 


- ) 


5 


3 


8 . 


+ 


1 
3 


32 
221 


+ 


ஃ ( 


. 


. 


+0 . 


3 

1 

1 
*log 10+ + 
10 

27 
log : 2 என்று நிறுவுக . 


] 


214 


- 


1 


+ 


1 
9. log 3 1 + 

3.2 
எனக் காட்டு . 


-- 


} 
7.28 


+ 


10. loge 


( 


1 
1 -- -- 

11 


1 
2 ( n + 1 ) 


1 
2.3 ( n + 1 ) 2 


| 


- 


என்று நிரூபி . 


3.4 { n + 1 ) 


| 


1 


+ 


1 
11. loge 10 3 log 2 + 

4 
என்று காட்டு . 


1 
3 


1 
48 


1 


1 


1 
5 


1 
3 


+ 


1 
55 


. 


12. log 3 = log 2 + 2 

என்று காட்டு . 


+ 


... } 


1 


13. loge 


12 


1 


1 
3 


= 


1 

+ 
2 


+ 


( 


+ 


1 ) + 


4 


1 


( + ) 


+ 


7. என்று காட்டுக . 


1 


1 


1 


14. loge 110 


1+ 


+ 


1 
5 


. 


92 ) 


1 


1 

1 
+ + 
3.98 

5 


--- 


. 


-) 


200 


என்று காண்பி . 


3 


15. log 


( 1 ) 


1 

+ 
1 + x2 

2x | 
+ 

5 1 + x2 


( 
* ) 


5 


+ ... என்று காட்டுக . 


119 


மடக்கைத் தொடர் 


( B ) 


கீழ்வரும் கந்தழித் தொடர்களின் கூட்டுத் தொகையைக் 
காண்க : 


1 . 


1 
! .2.3 


5 
3.4.5 


9 

13 
+ + 

+ 
5.6.7 7.8.9 


8 


2 . 


1 
2.3.4 


1 
+ 

4.5.6 


+ 


1 

+ 
6.7.8 


4 . 


40 


ம 


1 


3 .. 


1 
2.3.5 


+ 


1 
3.5.7 


1 
+ 

4.7.9 


T 


8 


: 


1.1.3 


4 . 


1 
1.2.3 


1 
2.3.4 


1 
4.5.6 


1 
+ 

3.4.5 


+ 


- 


8. 


5 . 


5 . 
1.2.3 


7 
+ 

3.4.5 


+ 


9 

+ 
5.6.7 


8| 


8 . 


1 
1.2.4 


1 
3.4.6 


1 

+ 
5.8.8 


8 


. 


4.x | 
2.3.4 


7x2 10x3 
+ + 

+ 
3.4.5 4.5.6 


-- 


8 


0 


8 . 


9n + 28 

1 
n ( n + 1 )( n + 2 ) 107 . 
1 = 1 


D 


n3 + 51-2 


9 . 


10 . 


m( n+I)(n+ 2) ( 3 )" 
( 1+ 1 ) + ( 3 + 4 ) : 

( + 3 ); + 
* 

* 


+ 


X8 


11 . 


- 


+ 


+ 


3.5 


5.7 


12 . 


+ 


Cos 


18 


+ 


+ 


4 
5 


x + .. 


... . ( | n | < 1 ) 


120 


இயற்கணிதம் 


11 


1. log ( 1 + x + x + x3 ) - ன் விரிவை ஏறும் வரிசையில் 
எழுதி , x " - ன் கெழு , 17 ஓர் ஒற்றைப்படை எண்ணாக 

1 
இருந்தால் என்றும் , அல்லது 1 ? ஆனது 4m + 2 , 
4m என்ற அமைப்பில் இருந்தால் x-ன் கெழு முறையே 
1 

ஆகும் என்றும் நிறுவுக . 
17 

1 + x + x " 
| x | < 1 ஆனால் 10g 

என்ற விரிவில் 

x + x2 
xar- ன் கெழு பூச்சியமாகும் . 


P 


3. log ( 6x - 17x + 12 ) ஐ x- ன் ஏறு வரிசையில் எழுதி , 
4 

1 
என்றால் x " -ன் கெழு 
3 


* { ( 4 )" 


+ ( 3 ) "} என்று காட்டுக . 


3. } 


4 . | x | < 1 ஆனால் , log { 3 + 2x - x )-ன் விரிவை எழுதி 
1 ) 

1 
அதில் x " - ன் கெழு ( -1 )^ - 1 

என்று 

3n 
காட்டு . 
5. log ( 1 - x + x2 - x + x )-ன் விரிவை ஏறு வரிசையில் 

4 
எழுதி xn- ன் கெழு 1 ) -1 

51 

என்று காண்பி . 
6 . 

| x ] < > ஆனால் log ( 1 + 3x + 2x " ) ஐ x- ன் ஏறு 
வரிசையில் எழுதி , x- ன் கெழு { -1 )" 

21 + 1 

என்று 
காண்பி , 


11 


n 


4 

1 
7. log 

என் ற 

விரிவில் x "- ன் கெழு அல்லது 
1 - x - 2x2 
2 

( முறையே 11 , 3 -ன் மடங்காக இராது ; 1 , 3 - ன் 
1 
மடங்காக இருக்கும் ) என்று காட்டு . 

1 
8 . 

ஆனால் , loge ( 1 + 5x + 8x ) - ல் x- ன் 

21+ 
கெழு ( -1 ) 

எனக் காண்பி . 
3 


மடக்கைத் தொடர் 

121 
9 . log ( 1-3x + 2x * ) ஐ இரு வழிகளில் விரித்து , 
gn - n.31-2 , 2 + 

n ( n - 3 ) 

gn - 4 , 22 

1.2 
n ( n - 4 ) ( n - 5 ) 

-- 30-8 . 28 + 21 + 1 
1.2.3 
என்று நிறுவுக . 


... 


10 . 


x மிகச் சிறியதாக இருப்பின் , 


log 


{ ( 1 + x ) * + (1-x)"} 


= loge 2 


* 


தோராயமாக . 


11 . 


n மிகப் பெரிதாக இருப்பின் , 
(n + 1 

1 + தோராயமாக . 

3x2 


Pl 


12 . 


மிகச் சிறிய X- க்கு log 


1 + 2ex 

3 


-- 


2 

x2 
x + 
3 

9 


தோராய 


மாக . 


5. தொடர்களின் கூட்டல் 


51. சென்ற அத்தியாயங்களில் சில வகைப்பட்ட தொடர் 
களின் கூட்டுத் தொகைகளைக் 

கண்டோம் . இனி இவ்வத்தி 
யாயத்தில் வேறு வகைப்பட்ட தொடர்களின் தொகைகளைக் 
காணும் முறையினை விளக்குவோம் . 


குறியீடுகள் : 

நாம் 11 ) , 12 , 143 , ... , tn . என்று தொடரின் உறுப்புகளைக் 
குறிப்பிடுவோம் . Sr என்றும் , S. என்றும் முறையே முதல் n 
உறுப்புகளின் கூட்டுத் தொகையினையும் , கந்தழித் தொடரின் 
குவி கூட்டுத் தொகையினையும் குறிப்போம் . 


, 


S. = u ] + is + us + 


+ up , 


4 .. 


So = uy + up + 


+ n + 


Co 


( குவி தொடர் ) 


5.2 . 


வகை 1 : 


வேறுபாடு முறை : 


தொகை காணப் பொதுவாக , என்ற உறுப்பை vr + 1 – vr 
என்றாவது , அன்றி , yr - vr+ I என்றாவது அமைத்தால் நமக்கு 


Un = Yn + 1 


- Ya 


un - 1 = yr - Ya - 1 


... 


HD 


u1 = V2 -- 01 


123 


தொடர்களின் கூட்டல் 


கூட்டிச் சமன் காணின் , 

Sn == Vn + 1 - Y1 


un = yn --yn - 1 என இருப்பின் , 
ST 

Ya+ 1 


- 


5.3 . பகுதிப் பின்ன முறை : 

சில தொடர்களில் ur ஐப் பகுதிப் பின்னங்களாகப் பகுக்கும் 
போது வரும் உறுப்புகளை vr + 1 , Y, என்ற முறையில் அமைக் 
கலாம் . இங்ஙனம் அமையும் தொடர்களின் தொகைகளைக் 
காணும் வழியினை எடுத்துக்காட்டுகள் கொண்டு விளக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


+ 


1 
3.4 


-- 


... 


1 

1 
-- + 

1.2 2.3 
S. ஐயும் காண்க . 


என்ற தொடரில் S. ஐயும் 


கொடுக்கப்பட்ட தொடரில் 1 = 


1 
r ( r + 1 ) 


1 


1 


r + 1 


1 


என்று எடுத்துக் கொள் . 


. 


-- 


Vr + 1 


Vn + 1 


un - 1 = vn - 1 


- vn 


us 


= VS 


Vs 


41 


VS 


கூட்ட , 


S. 


vn + 1 


124 


இயற்கணிதம் 


S. 


1 
n + 1 


S 


S. = 


1 


ம 


எல்லை 
n > - 


S. 


- 


1 
n + 1 


S 


11| 


1 


எடுத்துக்காட்டு 2 : 


5 
22 


+ 


3 
12 . 22 
அறிக . 


7 

+ 
32,42 


என்ற தொடரின் S. , S 


கொடுக்கப்பட்ட தொடரின் u . 


2n + 1 
}} ( n + 1 ) 


1 


- 


1 
( n + 1 ) 


எனவே , 


+ 


எனக் கொண்டால் 


ur = Yr - Yr+ 1 


Pa 


- Vnti 


un+ 1 = 


un 


-- 


- ys| 


11 


= 


V 


99 


கூட்ட , 


S. 


Yn + 1 





1 
12 


1 
(n+ 1 ) 


1 


1 
( n + 1 ) 


125 


தொடர்களின் கூட்டல் 


1 
12 


= எல்லை S. 

1 * co 


= 1 


S. 


n ( in + 2 ) 
( n + 1 ) 


So 


- 


1 


எடுத்துக்காட்டு 3 : 
1 

1 
3.1 ! 4.2 ! 
காண்க . 


+ 


சி. 


+ 


1 
5.3 ! 


+ " 


என்ற தொடரின் Sr , Sa 


1 
( n + 2 ) n ! 


= 


( n + 1 ) 
( n + 2 ) ! 


( n + 2 ) -1 
( n + 2 ) ! | 


1 
( n + 1 ) ! 


1 
( n + 2 ) ! 


எனவே 


V 


1 
( r + 1 ) ! 


எனக் கொள்க . 


Mr = Yr - Vr + 1 


எனவே Sn = Y1 -Yn+ 1 

1 

1 
(fl + 2 ) ! 


- 


. 


5. - " ** [ #! - ] ! 


S. 


1 
2 


1 
( n + 2 ) ! 


1 


S 
0 


128 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 4 : 
2 1 

1 
-- 

+ 
3 
என்ற தொடரின் தொகை காண்க . 


1 
33 


. 


5.7 


R 


( 2n -- 1 ) ( 2n + 1 ) 


( 1 ) 
= (1 ) [ 2-1 - 2 ) 


( 3 )n 
4 2n - 1 


- 


1 ( 1 ) 
4 2n + 1 


1 
4 211--1| 


4 2n - 1 


எனவே 


எனக் கொள்க . 


2 /1 + 1 


Un 


= Vn - 1 - Yn 


tn - 1 = Pn- ? - Yn - 1 


R 


= V 


141 


= 0 


- 


கூட்ட , 


S. 


- Yn 


S , 


1 
4 


|| 


1 
4 2n + 1 


* 


Sal 


1 


எல்லை Sa 
> co 


127 


தொடர்களின் கூட்டல் 


S 


1 


] 


4 


2 ? -1 


Sel 


1 
4 


4 


... 


5-4 . வகை : வ்வகை un = { {t + n - 1b ) ( a + nb } { a + n + 16 ) 

( a + n + r - 2h ) என்ற n ஆவது உறுப்பைக் கொண்ட 
தொடருக்கு அமைந்ததாகும் . 
இது மூவகைப் பண்புகளைக் கொண்டுள்ளதை 

எளிதில் 
அறியலாம் . 

1. ஒவ்வோருறுப்பும் r காரணிகளைக் கொண்டுள்ளது . 

2. ஒவ்வோருறுப்பிலுள்ள - காரணிகளும் கூட்டுத் தொடர் 
முறையில் b ஐப் பொது வேறுபாடாகக் கொண்டமைந்துள்ளன . 

3. உறுப்புகளின் முதல் காரணிகளான (l , a + - b , a + 26 , ... 
என்பவை மேற்கூறிய ம் ஐப் பொது வேறுபாடாகக் கொண்டு 
கூட்டுத் தொடர் முறையில் அமைந்துள்ளன . 


Val 


வழி முறை : 

= tin • ( a + 1 +/- 15 ) எனக் கொள்க . 
Yn + 1 = xn - 1 • ( u + n + r - 2 . b) 

( a + 1– 2 b ) ( a + -- 1 . b ) ... ( a + n + r - 2 . b ) 

( a + n - 2b ) . Har 
Ya - Ys - 1 un 1 ( r- + 1 ) . b , . 


எனவே 


Lin { r + 1 ) . 5 
an - i {r + 1 ) . 5 


--- 


... 


v , - Y1 == !! , ( r -- 1 ) . h 
Y | * = 1 { r + 1 ) . 


கூட்ட 


Yn- ¥ 0 = 


S. ( r + 1 ) . b 


128 


யெற்கணிதம் 


Sn 


ya 
( +1) . 5 


( நினைவிற் கொள்க . ) 


எடுத்துக்காட்டு 5 : 

1.2.3 + 2.3.4-+ 3.4.5 + ... என்ற தொடரின் S. காண்க . 
ஈண்டு un = n ( n + 1 ) ( n + 2 ) 


எனவே வகை II- ல் கூறப்பட்ட பண்புகளை இத்தொடர் 
ஏற்றுக் கொண்டுள்ளது . 


. 


Yn = ( n + 3 ) . une 


VO 


= 


3.uo| 


3. ( = 0 


ஈண்டு / = 3 , b = 1 . 


S. 


yn ~ Y 
( r + 1 ) 6 


"n 
4.1 


n( n - 1 ) ( n + 2 ) 

( n + 3 ) 


+ 8 


எடுத்துக்காட்டு 6 : 


3.7.11.13 + 7.11.15.17 + 11.15.19.21 + ... 
என்ற தொடரின் S. காண்க . 


( 4n - 1 ) ( 4n + 3 ) { 4n + 7 ) ( 41 + 9 ). 
4n + 9 = ( 4n + 11 ) - 2 என்று எழுது தலை நோக்குக . 
( 4n - 1 ) { 4n-- 3 ) ( 4n + 7 ) ( 4n + 11 ) 

2 ( 4n ~ 1 ) { 4n + 3 ) { 4n + 7 ) . 
un(1 ) – 21 (2 ) 


= tn 


ஈண்டு 


Un 


( 4n - 1 ) ( 4n + 3 ) ( 4n + 7 ) ( 4n + 11 ) 

( n - 1 ) ( 4n + 3 ) { 4n + 7 ) . 
= 1 ( 1 ) + 1 , ( 1 ) + 

uj (2 ) + us ( a ) + + u .( ) என்றும் கொண்டால் 


Sn( 1 ) 


... ... + u ( 1 ) 


S.( 2 ) 


+++ 


{ 2 


S = S (1) 


129 


தொடர்களின் கூட்டல் 


எனவே , 


v (a ) 


S. ( 1 ) = 


(4n + 15 ) un(1 ) 
( 4n + 11) u, (2 ) என்று கொள்வோம் . 
v . (1 ) - va 

( 4n + 15 ) up ( 1) 15 . u ( 1 ) 
( F + 1 ) 5 

( 4 + 1 ) . 4 
( 2 ) ( 4n + 11 ) u ,( 2) 

11 . up ( 3) 
{ r + 1 ) 

( 3 + 1 ) . 4 


- 


S , ( 2 ) = » (2) - . 


ஃ S.(1 ) 


( 4n - 1) ( 4n + 3 ) ( 4n + 7 ) (41-11 ) (4n + 15 ) -15.11.7.3 .( - 1 ) 

20 


பி . ( 2) - 


( 4n - 1 ) ( 4n + 3 ) ( 4n + 7) ( 41 + 11 ) - 11.7.3 . ( -1 ) 

18 


: Sx=( 47--1)(4n+ 3)(47+ 7) ( 41 + 11 ) { 


4n + 15 2 

20 18 ) 
15.11.7.3 2.11.7.3 
20 

16 


+ 


= ( 4n - 1 ) ( 4n + 3 ) ( 4n + 7 ) ( 4n + 11 ) 

( 16n + 60-10) 

80 
( 60-10 ) 11.7.3 

80 


+ 


( 4n - 1 ) ( 4n + 3) ( 4n + 7) ( 4x + 11) (sn + 25 ) . 


40 


3 . 5. 7 . 11 

8 


எடுத்துக்காட்டு 7 : 
1.52 + 5.92 + 9.132 + ... என்ற தொடரில் S. காண்க . 
un = ( 4n - 3 ) ( 4n + 1 ) 

= ( 41-3 ) ( 4n + 1 ) . ( 4n + 1 ) 


( 4n - 3 ) ( 4n + 1 ) { 4n + 5-4 } 

= ( 41-3 ) ( 4n + 1 ) ( 4n + 5 ) -4 ( 4n - 3 ) ( 4n + 1 ) . 
இ.க .-- 9 


130 


இயற்கணிதம் 


. S. 


- 


2 ( 4n - 3 ) ( 4n + 1 ) ( 4n + 5 ) 


11 


4 ) ( 4n - 3 ) ( 4n + 1 ) . 


P.( 1 ) - Yo ( 1 ) 
( r + 1 ) 


v.(2)-- ( 2 ) 

( r + 1 ) b 


v. ( 1 ) - y ( 1) 
( 3 + 1 ) . 4 


4 . 


( 2 + 1 ) . 4 


( 4n - 3 ) ( 4n + 1 ) ( 4n + 5 ) ( 4n + 9 ) - ( -3 . ) 1.5.9 

16 


- 4 . 


( 4n - 3) ( 4n + 1 ) ( 4n + 5 ) - ( -3).1.5 

12 


( 4n - 3 ) ( 4n + 1 ) ( 4n + 5 ) 

4 


{ 4 


4n + 9 4 
4 

3 
3.1.59 
+ 

4 4 


} 


{ 2 


} } 


1 
3 


15 


( 4n - 3 ) (4n + 1 ) ( 4n + 5 ) ( 12n + 11 ) 

48 


+ 


23 
12 


4 


( 4n - 3 ) ( 4n + 1 ) ( 4n + 5 ) ( 12n + 11 ) 

48 


+ 


115 
16 


எடுத்துக்காட்டு 8 : 


14 + 24 + 34 + 


. 


இத் தொடரின் S. காண்க . 


= An (n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) + Bn ( n + 1 ) ( n + 2 ) 

Cn ( n + 1 ) + Dn + E. 
A 1 
B = --6 
C = 7 
D = -1 
E = 


தொடர்களின் கூட்டல் 


131 


n* = n ( n + 1 ) (n + 2) { n + 3 ) -6n (n + 1 ) ( n + 2 ) + 

7n ( n + 1 ) -- n + 0 
S. 

n (1+ 1 ) ( n + 2 ) ( n + 3 ) ( n + 4 ) 


6n ( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) 


+ 


7 ( n) ( n + 1 ) ( n + 2 ) 

3 


n ( n- 1 ) , 


2 


எனவே , S. 


n ( n + 1 )( n + 2 ) ( n + 3 ) ( n + 4 ) 

5 


7 


n ( n + 1 ) {n + 2) { n + 3 ) + 


n ( n + 1 ) ( n + 2 ) 


11 ( n + 1 ) 


5.5 . வகை III : இவ்வகையில் 

1 
{ a + ( n - 1) b } {a + nb } {a + ( n + 1 ) 5? .... 

{ a + ( n + r - 2 ) b } 
என்று அமைந்திருக்கும் . 


1 


Va = 


( a + nb ) a + n + 1b) 


( a + n + r - 2 . b ) 


. 


( a + n - 1 . b ) . Lưn: 





In- 1 = ( a + n - 2 b) , n - 1 

( a + n - 2 b ) 
( a + n - 2 b ) ( a + 1-1 b ) ... ( a + n + r - 3 b) 


1 


( a + n - 1 b ) {a + nb) ( a + n+ r- 3 b ) 

x ( a + n + r - 2 b ) 

( a + n + r - 2b) 
= ( a + n + r - 2 b) . din. 


192 


இயற்கணிதம் 


எனவே , 


= ( r - 1 ) . பா 


In 


yn - 1 = ( r - 1 ) b . un - 1 


Vo 


( r - 1 ) b.us 


கூட்ட , நாம் பெறுவது , 

( r - 1 ) b.. 


* 


Sn 


( நினைவிற் கூர்க ) . 


( r - 1 ) . b 


எடுத்துக்காட்டு 9 : 
1 

1 
+ 

+ 
1.2.3.4 2.3.4.5 
அறிக . 


+1+ 


என்ற தொடரின் S. S. 


0 


1 
ஈண்டு un = 

n ( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) 
( இது வகை III- ல் அடங்குவது காண்க . ) 


எனவே 


1 
( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) 


1 


VA - 1 = 


n ( n + 1 ) ( n + 2 ) 


1 - n - 3 
on - vn - 1 = 

n ( n + 1 ) ( n - 2 ) ( n + 3 ) 


- 


--8 
n { n + 1 ) { n + 2 ) (n + 3 ) 


- 


Sun 


-Sun 


-Sun - 1 


va - 1 -Yr - 2 

: : 


. 
- 341 


Y1 - Vo 


133 


தொடர்களின் கூட்டல் 


கூடுதல் காணின் 


Ya - Y = -3 , S .. 


S. 


( x - w +1}{n+ 2)(x+ 3)) 
- ( 1 - (n+1} (x+ 2)(x+ 3) ] 

( 1 - (n+ 1) (x + 2)(x + 37 ) 


ஃ. Sel 


எல்லை 1 
n > m 3 


1 
18 


எடுத்துக்காட்டு 10 : 
1 

1 
+ 

1 + 2 1 + 2 + 3 
என்ற தொடரின் Sa , So காண்க . 


+ 


-- 


.. 


+ n 


1 + 2 + 3 + 

2 
n (n + 1 ) 


எனவே , 


9. = 

1 + 1 


; b = 1 , r = 2 . 


. 


S. = 


Vo - Vo 
b ( r - 1 ) 
2 
1 n + 1 
1 ( 2-1 ) 


2 


n + 1 


= எல்லை S. 


134 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 11 : 


1 
8 


. 


1 

-- 
1 

5 
* என்ற தொடரில் S. , S. 


2 


12 + 22 + 32 
13 + 25 + 36 + 


12 + 22 

+ 
3 + 2 
அறிக . 


13 . 


CO 


ஈண்டு u ! n = 


1 12 + 22 + 3 + 
1 + 3 18 +2+ 


" .. + n2 

+ 13 


1 
h-- 3 


in (n + ! ) ( 2n + 1 ) . 4 

6 / n ( n + 1 ) * 


2 1 ( 2n + 1 ) 
( n + 3 ) n 

117 ( n + 1 ) 
( 211 + 1 ) ( n + 2 ) 
3 1 ( 11+ 1 ) (11+ 2 ) (n + 3) 


( 2n + 1 ) ( n-- 2 ) An (n + 1 ) --- Bn + C 

= 212 ( 1 + 1 ) + 31 + 2 . 


2 
un = 


2n (n + 1 ) + 3n + 2 
n ? ( n + 1 ) { n + 2 ) { n + 3 ) 


4 

1 
3 ( 10 + 2 ) ( n + 3 ) 

+ 


2 
( n + 1 )( n + 2 ) ( n + 3 ) 

1 
n ( n + 1 ) ( n + 2 ) ( n - 3 ) 


4 


= 


{ 


1 
3 


1 


+ 2 


6 


* n (n + 
w + 9 } 

} 
(n + 1 }{ n + 2 }(x + 9 } 

( 


4 


( n + 2 ) ( n + 3 ) 

1 
{ n + 1 ) ( n + 2 ) ( n + 31 


+ 


{ 


8 


-- 


S. 


- 


Vo 
b ( r - 1 ) 


So = 1 


. 


1 
8 


9 


+ 


1 
6 


37 
54 


135 


தொடர்களின் கூட்டல் 


5-6 . வகை IV : 

a a ( a + x ) a { a + x ) ( a + 2x) 
+ 

+ 
b b ( b + x ) b ( b + x } {b + 2x ) 
என்ற தொடரில் S. காண்க . 


+ 


ச . 


ஈண்டு 1 

a ( a + x ) ( a + 2x ) ... (a + n - 1x ) 

b [ b + x ) { b + 2x ) ( b + n - 1x ) 
என்பதறிக . 

a ( a + x ) ( a + 2x ) ( a + n - 1x ) 

b [ b + x ) ( b + 2x ) . ( b + n - 1x ) 
எனக் கொள்வோம் . 


.. 


x ( at-nx ) 


எனவே V = un (a + nx ) . 





Vn - 1 


a ( a + x ) ... ( a + n - 2 x ) 
h ( b + x ) ( b + 2x ) ... (b + n - 2x) 

( a -- n - 1x ) 
a ( a + x ) ... ( a + n - 2x ) ( a + n - 1x ) 

b ( b + x ) ... ( b + n - 2x ) 
* { b + 1-1x ) un 


Ya - rn - i = ( a - b + xur. 


எனவே va -1-1-9 = 


( a - b + x ) Mp - 1 


... 


- Yo| 


- 


= ( a - b + x ) uy 


கூட்ட 


= ( a - b + x ) S .. 


SR 


( நினைவிற் கூர்க . } 


a - b + x 


எடுத்துக்காட்டு 12 : 

3 3.5 3.5.7 
8 + 
8.10 8.10.12 

+ 

என்ற தொடரின் முதல் 
n உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண்க . 


+ 


138 


இயற்கணிதம் 


In 


ஃ 


3. 5.7 ... ( 2n + 1 ) 
8.10.12 ( 2n - 8 ) 
3.5. 7 ... ( 2n + 1 ) 
8.10.12 .... 

. ( 2n + 6 ) 
3. 5.7 ( 2n - 1 ) 
8.10.12 ( 2n + 4 ) 


. 


( 2n + 3 ) 


5 . 


yn - 1 


( 2n + 1 ) 


3 , 5 , 7 ... ( 2n + 1 ) 

[ ( 2n + 3 ) - ( 2n + 6 )] 
8.10.12 ( 2n + 8 ) 


... 


( 2n + 3 ) un - ( 2n + 1 ) un - 1 
( 2n + 3 ) un – ( 2n + 6 ) un 


Sun. 


3ul 


- 3ug 


vs - V 


- 


-3us . 


- 


yn - rn - 1 = 


Sun 


¥ n - V = --3S .. 


+ * ; இங்கு y = 3 . 





S. 


= 


1 
3 


- 


3.5.7 ( 2n + 1 ) ( 2n + 8 ) 

8.10.12 ( 2n + 8 ) 


படுத்துக்காட்டு 13 : 


2 


1 


2.5.8 ... 


Σ 


... 


• ( 3n - 1 ) 
3.6.9 

என்ற தொடரின் முதல் n 

31 
1 

1 
உறுப்புகளின் கூட்டுத் தொகை காண்க . 


2.5.8 ... 


( 3n - 1 ) 
3.6,9 ) ... 3n 


. 


2.5.8 ( 3n - 1 ) 

( 3n + 2 ) 
3.6.9 , ... 3 


தொடர்களின் கூட்டல் 


187 


... 


... 


2.5.8 ) ( 3n -- 4 ) 

( 3n - 1 ) 
3.6.9 ( 3n - 3 ) 
2.5.8 ... 

( 3n - 1 ) 
Yo - Yr - 1 = 

( 3n + 2 ) 
3.6.9 ... 3n 

2.5.8 ... ( Sn - 4 ) 
3.6.9 ... (3n - 3 ) 

( 3n - 1 ) 
= ( 3n + 2) .un 

Sn . tn 


Va - Vn - 1 


21 


1 - Y) 


2u1 


ve - 01 


- 


2u . 


vs - VS 


2us 


... 


2un . 





Ya - Yo 


2 (u1 + ug + us + 


ச 


+ tn ) . 


இங்கு 


ஃ 


2 S .. 


ஃ 2 S. == Yn - 


1 


S. 


- 


* 


Ya 


1 


= 


2.5.8 ... ( 3n -- 1 ) ( 3n + 2 ) 
3.6.9 ... 

Sn 


... 


. 


எடுத்துக்காட்டு 14 : 

2.8 2.6.10 
+ 

என்ற தொடரின் முதல் 
3.7 8.7.11 
n உறுப்புகளின் கூட்டுத் தொகை காண்க . 


+ 


- 


... 


un 


2.6.10 ... ( 4n -- 2 ) 
3.7.11 ... ( 4n -- 1 ) 
2.6.10 ( 4n - 2 ) 
3.7.11 ( 4n - 1 ) 


as 


Vn 


-- 


x ( 4n + 2) 


. 


இயற்கணிதம் 


188 


Vn - 1 





2.6.10 ( 4n - 6 ) 

x ( 4n - 2 ) 
3.7.11 ( 4n - 5 ) 
( 41 + 2 ) un ( 4n - 2 ) un - 1 
( 4n + 2) un - ( 4n - 1 ) un 
an [ 4n + 2-4n -- 1 ] 


--- 


un 





V1 - VO 


Sun 
Sug 


Ve | 


- 


Ps 


V9 


Sus 


Vn - 1 


= 3un 


.. 


Vn 


VO 


8 5 4 n 

= 3 Sn . இங்கு VO 


= 


2. 


1 


* 


Sn 


[ v . 


3 


v . ] 

1 ( 2.6.10 
3 

3.7.11 


- 


( 4n + 2 ) 
( 4n - 1 ) 


2 ) 


பயிற்சி 


( a ) 


பின் வரும் தொடர்களின் முதல் n உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையும் முடியுமானால் கந்தழிக் கூட்டுத் தொகையும் காண்க : 


1 


1. 1 . 


1 
1.4 

+ 


1 

+ 
4.7 


7.10 


2 . 


1 
2 


+ 


+ 


3 
4 


+ 


3 


1 


1 


1 


5 . 
1.2 


+ 


7 
2.8 


4 


+ 


3.4 


ஓ 6 - 


1 


4 . 


1 
3.4 ) 


1 

+ 
4.5 


தொடர்களின் கூட்டல் 


1.39 


1 


5. 1 ( 11 ) + 2 . ( 2 ) + 3 ( 13 ) + 
6 . ) 
+ 
( 1 + x ) ( 1 + 2x) 

) 

1 
+ 

( 1 + 3x) ( 1 + 4x) 
1 1 

1 
7 . + + 

+ 
x ( x + a ) ( x + a ) ( x + 2a ) (x + 2a) ( x + 3a ) 


..... 


8 . 


. 


+ 

1.3.5 


+ 


3 
1.3.5.7 


1.3.5.7.9 

+ 


1 


3x ? 
+ ( x + 1 ) (x + 2) + 

( x + 1 ) ( x + 2 ) (x4-3 ) 


+ ... 


பின்வரும் தொடர்களின் முதல் 1 உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையைக் காண்க . 


II . 


1 . 


1.3.5.7 + 3.5.7.9 + 5.7.9.11 + 
1.2.42 + 2.3.52 + 3,4.62 + 
1.2.3.4 + 2.3.4.5 + 3.4.5.8 + 


..... 


3 . 


4. 4.7.10 -- 7.10.13 + 10.13.16 + ...... 


5 . 


1.2.3 + 2.3.5 + 3.4.7 + 4.5.9 + .. 


8 . 


3.7,11 + 7.11.15+ 11.15.19 + 


7 . 


1.22 + 2.32 + 3.42 + 


8 . 


1.12 + 2 ( 12 + 2 ) +3 ( 1- + 2 ’ +3 ) + 
1.3.4 + 4.5.5 + 7.7.6 + 10.9.7 + 


9 . 


III. 


பின் வரும் தொடர்களின் முதல் n உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையும் , கந்தழிக் கூட்டுத் தொகையும் காண்க : 


1 . 


1 
1.2.3 


1 

1 
+ 

+ 
2.3.4 

+ 
3.4.5 


4 . 


2 . 


4 
2.3.4 


7 
3.4.5 


+ 


10 
4.5.8 


+ 


.. 


இயற்கணிதம் 


140 


1 


3 . 


1 
2.4 


+ 


... 


+ 


1 
3.5 


4 . 


1 
1.3.7 


+ 


1 
3.5.9 


+5++... 


1 
5.7.11 


1 
1.4 


5 . 


1 
2.5 


+ 


+ 


... 


1 
3.6 


+ 


6 . 


4 
2.3.5 


+ 


7 
3.4.6 


+ 


10 
4.5.7 


3 


7. -3.7 + 2.4.5 


+ 


5 
3.5.6 


8 


8 . 


11 
1.4.8 


12 
+ 

2.5.7 


+ 


13 
3.6.8 


+ 


0 


9 . 


1 
1.4.7 


1 
+ 

4.7.10 


1 
+ 7.10.13 

+ 


10 . 


2 
1.4.5 


+ 


3 
2.5.6 


+ 


4 
3.6.7 


+ 


1 


IV . 1 . 


+ 


1.3 
2.4 


+ 


1.3.5 
2.4.6 


+ ... n உறுப்புகள் . 


을 
14 


2 . 


11 
14 


+ 


11.13 
14.16 


+ 


11.13.15 
14.16.18 


3 . 


1 
4 


+ 


1.3 
4.6 


+ 


1.3.5 
4.63 


+ 


4 . 


4 
5 


+ 


4.7 
5.8 


+ 


4.7.10 
5.8.11 


... n உறுப்புகள் 


5 . 


2 
4 


+ 


2.5 
4.7 


+ 


2.5.8 
4.7.10 


+ 


... 


.. 


1 


6 . 


+ 


1.2 
4.5 


- 


1.2.3 
4.5.6 


-- 


57. வேறுபாடுகள் வழிக் கூட்டுத்தொகை காணல் 
uy, lg , us , என்ற தொடர் முறையினை எ 

எடுத்துக் 
கொள்வோம் . 


Vs # un + 1 


un என்க . 


தொடர்களின் கூட்டல் 


141 


எனவே நமக்கு , 


Y1 , Va , Y3 , " . Ya , ... 


என்ற தொடர் முறை கிடைக்கின்றது . 


5.8 . இதை , முதல் வேறுபாட்டு வரிசைத் தொடர் முறை என்று 
கூறுவோம் . இத்தொடர் முறையில் இருந்து 19-11 , vg - V2 , ... 
1 .. , Yn + 1 

ya , ... 

என்ற தொடர் முறையினை அறியலாம் . இது 
P1 , Pg , " , Yar -.. என்ற தொடர் முறையின் முதல் வேறுபாட்டு 
வரிசைத் தொடர் முறையாகும் ; ஆனால் , U1 , lg , us , ... , ! n , ." 
என்ற தொடர் முறையின் இரண்டாம் வேறுபாட்டு வரிசைத் 
தொடர் முறை என்பதை எளிதில் உணரலாம் . இதுபோல் 
ul • us , * , un , " . என்ற தொடர்முறையின் மூன்றாம் , நான்காம் 

வேறுபாட்டு வரிசைத் தொடர் முறைகளைக் கண்டறியலாம். 


...... 


தொகைகள் காண , தொடர்களின் அமைப்பு விதி கொடுக்கப் 
படாமல் , அதன் முதல் உறுப்புகளில் சிலவற்றைக் கொடுத்திருந் 
தால் வேறுபாட்டு வரிசைத் தொடர் முறைகளைப் பயன் 
படுத்தலாம் . இவ்வழியினை எடுத்துக்காட்டுகளின் துணை கொண்டு 
நன்கு அறிந்து கொள்ளலாம் . 
எடுத்துக்காட்டு 15 : 

9+ 22 + 168 + 493 + என்ற தொடரின் 1 ஆவது 
உறுப்பினையும் , S. ஐயும் அறிக . 


முதற்கண் கொடுக்கப்பட்ட தொடரின் அமைப்பு விதி 
மறைந்துள்ளமையை நோக்குதல் வேண்டும் . கீழ்க்கண்ட 
முறைப்படி உறுப்புகளை எழுதி வேறுபாடுகளைக் காண்போம் . 


ug 


ts 


tes 


9 


22 


59 


168 


493 


.es 


y2 


V3| 


13 


37 


VAI 
395 ( முதற்றொடர் முறை ) 


109 


W1 149 

W3| 
24 72 216 (இரண்டாம் 

தொடர் முறை) 
இரண்டாம் தொடர் முறை ஒரு பெருக்குத் தொடர் முறை 
என் பதை அறியலாம் . 


ஆனால், 


W. = Ye + ! - Yn 


142 


இயற்கணிதம் 


.00 


- 


. 


ச 


.... 


W , = Yg - 


9 . 


W1 = 19 


Pl 


கூடுதல் கண்டால் Wy + w , -- 


... 


+ wn - 1 = yn - y1 


அதாவது 24 + 72 + 218 + ... ( n - 1 ) உறுப்புகள் 


= Ha 


. 


( 30-1-1 ) 
24 . 

= yn - y1 
3-1 


( ie) 12 ( 3n- 1-1 ) = va_Y1 
vn = v1 + 12 ( 31-1-1 ) = 13--12 . 3n - 1-12 

= 12 . yn - 1 + 1 


இனி V 


= tp 


ull 


... 


... 


yn - 1 = tn - tn - 1 


கூடுதல் கண்டால் v1 + 9 + 


+ vn - 1 = tn - ul 


அதாவது 12 . 


1 + 1 = ke - u 


12 , 3 + 1 = us - U2 


D .. 


04 


9 . 


12 . 3r- 2 + 1 = un - un - 1 


கூடுதல் கண்டால் 12 ( 1 + 3 + ... + 31- ) + (n -- 1 ) = Un -- 41 

( 31-1-1 ) 
அதாவது 12 , 1 

+ - 1 = uncil 
3-1 


4 


தொடர்களின் கூட்டல் 


143 ) 


. 


un = U ] + 6. 37-1 - 6 +1-1 = 2 . ar + n - 1 +3 

= 2 , 31 + n + 2 
S. = 2 ( 3 + 3 + +30 ) + 

n ( n + 1 ) 

+ 2n 

2 
( 31-1 1 ) n ( n + 1 ) 

+ 
3 - 1 

+ 2n 

2 
n (n + 1 ) 
= 31+ 

+ 2n + 3 . 


2 , 3 . 


( 


எடுத்துக்காட்டு 16 : 

6 + 9 + 14 + 23 +40 + ... இத்தொடரின் 11 ஆவது உறுப் 
பினையும் , S. ஐயும் கண்டுபிடிக்க . 


141 


ue 


4s| 


45 


.. 


6 


9 


14 


23 ) 


40 


... 


V9 


V3 


YAL 


3 


5 


9 


17 


4.4 


( முதல் வேறு 

பாடுகள் ) 


W1 


W9 


W3| 


2 


4 


8 


( இரண்டாம் வேறு 

பாடுகள் ) 


இரண்டாம் வேறுபாடுகள் ஒரு பெருக்குத் தொடர் முறையாகும் . 


ஈண்டு W1 = re - va 


We = Vs - ve 


... 


... 


Wa - 1 = va - va - 1 


கூடுதல் கண்டால் w1 + we + + wn - 1 = Yn -1 
அதாவது 2-4 + 8 + ( n - 1 ) உறுப்புகள் -= Vn - y1 

( 21-1-1 ) 
அதாவது 2 . 


. 


எனவே Ya = Y | +2+ - 2 - 3 + 2n - 2 

= 2 + 1 


144 


இயற்கணிதம் 


இனி Y ] = 2--1 = ug - 1 

vs = 22+ 1 = us - us 
vs = 2 + 1 = u4-43 


... 


Vn - 1 = 


27-1 + 1 = un - un - 1 


கூடுதல் காண 2 + 22 + 


+ 2n - 1 + ( n - 1 ) + un - u1 


( 2n- 1-1 ) 
அதாவது 2 . 

2-1 


-- n - 1 = tín - M1 


. 


-- 


ur + 21-2 + n - 1 


8 + 2n + h - 3 


2n-+ n + 3 . 


S. 


( 2 + 22 + | 


+ 21 ) + 


n ( n + 1 ) 


+ Sn 


n ( n - 1 ) 


= 2n + 1 


+ 


+ 31 - 2 . 


எடுத்துக்காட்டு 17 : 

4 + 14 + 30 + 52 + 80 + 114 + 
11 ஆவது உறுப்பினையும் , S. ஐயும் காண்க . 


... 


என்ற தொடரின் 


ul 


Up 


143 


144 . 


15 


146 


4 


14 


30 


52 


80 


114 


Y9 


V3 


22 


28 


34 


10 

16 
( முதல் வேறுபாடுகள் ) 


முதல் வேறுபாடுகள் கூட்டுத் தொடர் 

முறையில் 
அமைந்துள்ளமையை நோக்குக . 


= 49 - 11 


44 


Pn - 1 = un - 


tan - 1 


தொடர்களின் கூட்டல் 


145 


கூட்ட v ] + 92 + ... + 9a - 1 = un - u1 
அதாவது 10 + 16 + 22 + ... ( n - 1 ) உறுப்புகள் = un - ul 


un = uy + 


{ 20 + (n - 2 ) . 6 


2 


Lua = 4 + 


20 + 81-12 } 


= 4 + 


n - 1 
2 


. ( 6n + 8 ) 


= 4 + ( n - 1 ) ( 3n + 4 ) 


3n + n 


S , = 3 ( 12 + 22 + 


... 


+ n ) + ( 1 + 2 + ) 


as 


+ n ) 


9n . ( n + 1 ) • ( 2n + 1 ) 


n ( n + 1 ) 
+ 

2 


6 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 


n ( n + 1 ) 

2 


எடுத்துக்காட்டு 18 : 

8 + 4 + 2 + 8 + 28 + 68 + 134 + 
In ஐயும் , S. ஐயும் காண்க . 


இத்தொடரின் 


14s | 


145 


... 


8 . 


4 


21 


8 


28 


68) 


134 


P. 


Ys 


4 


6 


20 


40 66 
( முதல் வேற்றுமைகள் ) 


1 
2 


2 
8 


Ws| 
14 


Ws 


W4 
20 26 
( இரண்டாம் வேற்றுமைகள் ) 


இரண்டாம் வேற்றுமைகள் ஒரு கூட்டுத்தொகை முறையில் 
அமைந்துள்ள மையை நோக்குக . 

க . - 10 


146 


இயற்கணிதம் 


எனவே V1 = us - u1 


V ; = us 


Vn - 1 = 14n - 1 


கூட்ட v } + v2 + 


+ -1 = un - 41 


அதாவது 2 + 8 + ... (n - 1 ) உறுப்புகள் : 


1 ! 1 + 


2 


{ 4+ n - 2 . 6 } 


= un + 


( 6n - 8 ) 


2 


= 8 + ( n -- 1 ) ( 3n - 4 ) 


3n --7n + 12 . 


S. 


3 n ( n + 1 ) ( 2n + 1 ) 

8 


7 in ( n + 1 ) 

+12 1 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 


7n (n +1 ) 


+ 121 . 


எடுத்துக்காட்டு 19 : 


4 


-- 


11 
2 ! 


22 37 56 
+ + + 

4 ! 5 ! 


-- 


+ 


6e - 1 எனக் 


காட்டுக . 


37 


58 


4 11 22 
முறையைக் காண்க , 


என்ற தொடர் 


இத் தொடர் முறையின் முதல் வேற்றுமை வரிசையினைக் 
காண்போம் . 


19 ... 


11 15 

என்று இருக்கும் . 
இத் தொடர் முறை ஒரு கூட்டுத் தொடர் முறையில் இருப் 
பதை அறிக . 


147 


தொடர்களின் கூட்டல் 


எனவே , 


= us - un 


Vg 


= lls| - 49 


... 


... 


... 


Ya - 1 = ua -un - 1 


31 + v2 + .. + yn - 1 = tn 


- 


அதாவது , 

7 + 11 + ... ( n - 1 ) உறுப்புகள் 


un - 4 . 


1-1 
lin = 4 + 


(14 + n- 2 . 4 ) 


+ 2 


1-1 

( 14 + 4n - 8 ) 


= 4 + ( n - 1 ) ( 2n + 3 ) 


= 2n " + n + 1 


{ . 


212 + n + 1 


7 ஆவதுஉன்பு} 


2n " -- n + 1 = An ( n - 1 ) + Bn + C என் 


வைப்போம் . 


= 2n ( n - 1 ) + 3n + 1 


2n ( n - 1 ) + 3n - 1 

! 


2 
( n - 2 ) ! 


+ 


3 
( n - 1 ) ! 


+ 


! 


. 


-- 


தொடரின் கூட்டுத் தொகை 2e + 3e + e - 1 

= 6e- 1 . 


மடங்கி வரும் தொடர்கள் : 
இலக்கணம் : an + aux + agx * + ... + apx ? + ... என்ற 
தொடரில் தொடர்ந்தாற்போல அடுத்தடுத்து வரும் {r + 1 ) 
கெழுக்கள் , 


148 


இயற்கணிதம் 


0 என்ற ஒரு 


... 


an +-px • an - 1 + p ? • an - 2 + + pr • tn - r 
படித் தொடர்பை n > / என்ற கட்டுப்பாட்டில் பெற்றிருந்தால் 
அத் தொடரினை r வரிசை ஏற்ற மடங்கி வரும் தொடர் ( recurring 
series of the rth order ) எனக் கூறுவோம் . மேலும் 1 + Pix + p ? x2 
+ ... + prx என்ற பல்லுறுப்புக் கோவையினை அளவுத் திட்டத் 
தொடர்பு ( scale of relation ) எனக் கூறுவோம் . 


ஒரு / வரிசை ஏற்ற மடங்கி வரும் தொடரினை அத்தொடரின் 
முதல் 2 / உறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தால் நிர்ணயிக்கலாம் : 


தொடரினை as + ayx + azx + 


... 


+ agr - 1 xr - 1 + ... 


என்று குறிப்போம் . இது r வரிசை ஏற்ற மடங்கி வரும் தொடராய் 
இருத்தலால் , 


1 + / X + + prx என்பது இதன் அளவுச் சட்டமாகும் . 
இத் தொடரின் ஒவ்வொரு ( r + 1 ) அடுத்தடுத்த கெழுக்கள் 


an + P1 an - 1 + pa an - 2 + 


... + pran - r = 


0 ; n / 


என்ற ஒருபடித் தொடரினை ஏற்கின்றன . எனவே , 


ar 


+ Plar - 1 + paar - 2 + 


+ prao 


= 0 


art- 1 


+ plar 


+ pa ar - 1 + ... + pr al 


2 


... 


+ . 


agr - 1 + pagr - 2 + peagr - 3 + 


+ prar - 1 


= 0 


மேற்காணும் / ஒருபடிச் சமன்பாடுகளில் 

Pl , Ps , ... , p . ஆகிய 
வைகளின் தீர்வுகளைக் காணலாம் . எனவே , 


an + plan- 1 - + ... + pran - r = 0 ; n > 0 என்ற ஒரு படித் 
தொடர்பு கிடைக்கின்றது . இத் தொடர்பினால் air , azr + 1 > ... 
ஆகியவைகளைக் காணலாம் . 


5.10 . மடங்கி வரும் தொடர்களின் தொகை காணல் ; 

எடுத்துக்காட்டாக நாம் 2 வரிசை ஏற்ற மடங்கி வரும் 
தொடரினை எடுத்துக் கொள்வோம் . 


a . + d1x + agx + agx * + 
வோம் , 


என்று அத்தொடரை எழுது 


தொடர்களின் கூட்டல் 


149 


இதன் அளவுத் திட்டத் தொடர்பு 1 + px + qx " என்று 
இருக்கும் . 


மேலும் an + pas - 1 + qan - 9 = 0 ; n > 2 என்று ஒவ்வொரு 
3 அடுத்தடுத்து வரும் கெழுக்கள் அமைந்து இருக்கும் . 
S = to + aux + apx + agxe + 

" என்க . 
px S = aspx + alpx " + aspx + agpx * + ... 
qx " S = 

acqx + a | qx : + a , qx * + aggx5 + 


( 1 + px F qx ) S = as + { as + asp) x 

+ ( as + pal + ang]x2 + (ag + pa , + qay )x : + ... 


ஆனால் 


ax + pan - 1 + qan - 2 = 0 ; n > 2 . 


எனவே 

( 1 + px + qx " ) S = as + (ai + pay ) x . 


S = 


an + ( al + pag ) x 

1 + px + qx 


-ra 


எடுத்துக்காட்டு 20 : 

2-5x + 13x + 35x + என்ற மடங்குத் தொடரின் 
பிறப்பிக்கும் சார்பையும் ( Generating function ) , n கெழுக்களின் 
கூட்டுத் தொகையையும் காண்க . 

( செ.ப. ) 


நான்கு உறுப்புகள் கொடுத்திருப்பதால் , அதன் அளவுத் 
திட்டத் தொடர்பை 1 + px + qx " என எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 

( 2 + 5x+ 13x2 + 35x : + ... ) ( 1 + px + qx ) 
= 2 + x ( 2p + 5 ) + x { 13 + 5p + 2q ) 

+ x * ( 35 + 13p + 5q ) + 
13 + 5p + 2q = 0 . 
35 + 13p + 5q = 0 . இவ்விரு சமன்பாடுகளிலிருந்து 

5 , 4 = + 8 எனக் கிடைக்கும் . 


150 


இயற்கணிதம் 


அளவுத் திட்டத் தொடர்பு = 1-5x + 6x2 . 
2 -- Fx + 13x + 35x3 + ... 

2 + x ( 2p + 5 ) 
1 + px + qx " 

2 - 5x| 
1-5x + 6x2 


1 

1 
+ 
1-2x 1-3x 
= { 1-2x )-1 + { 1-3x)-1 





2 + 5x + 13x + 35x * --- ... 

= { 1+ (2x) + 2x ) - 
+ [ 1+ ( 3x) + ( 3x ) + . 


+ ( 2x ) + ... ) 
+ ( 3x) + ... ) 


. 


1 ஆவது உறுப்பு 


( 2n - 1 + 31-1 ) xn - 1 
( 2n - 1 + sn - 1 ) x ? -1 ஆகும். 


11 


முதல் - தெருக்களின் } = = = ( 2»-1 + 3 - ) 


1 


n = 1 


1 


17 


Σ 


கா -1 


+ 


31-1 


2n - 1 
2 1 


3n - 1 
+ 


1 


= 2n - 1 + 3n - 1 


2 


27 + 3n - 1 


toco 


பிறப்பிக்கும் சார்பு 


2-5x | 
1-5x + 6x2 


எடுத்துக்காட்டு 21 : 
1 + 6x + 24x2 + 84x 

என்ற 

மடங்குத் 
தொடரின் பிறப்பிக்கும் சார்பையும் , 17 ஆவது உறுப்பையும் , முதல் 
111 கெழுக்களின் கூட்டுத் தொகையையும் காண்க ( செ.ப. ) 


... 


151 


தொடர்களின் கூட்டல் 


நான்கு உறுப்புகள் கொடுத்திருப்பதால் அதன் அளவுத் 
திட்டத் தொடர்பை 1 + px + qx என எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


... 


... 


- 


ஃ ( 1 + 6x + 24x2 + 84x8 + ... ) ( 1 + px + qx ) 
= 1 + x ( p + 6 ) + x" ( q + 8p + 24 ) + x ( 8q + 24p + 84 ) 

+ 
24 + 6p + q = 0 . 

84 + 24p + 8q | 0 . 
இவ்விரு சமன்பாடுகளைத் தீர்வு கண்டால் p = 

-5 , 4 
எனக் கிடைக்கும் . 
அளவுத் திட்டத் தொடர்பு = 1 5x + 6x2 . 

1 + x ( p + 6 ) 
பிறப்பிக்கும் சார்பு = 

1 + px + qx2 | 

1 + x 
! -5x + 8x 





ஆகும் . 





( 1 + 6x + 24x " -- 84x + ... ) = 

1 + x 
1-5x + 6x2 
4 

3 
1-3x 1-2x 
= 4 ( 1-3x )-1 - 3 ( 1-2x)-1 

= 4 [ 1 + ( 3x ) + ( 3x ) + ... + ( 3x) " - ... ) 
-3 [ 1+ ( 2x) + ( 2x) + + ( 2x) + - ) 


11 ஆவது உறுப்பு tr = 4.3n- 1 . xn - 1--3,2n - 1 


xn - 1 


1 


12 


S. = முதல் 12 கெழுக்களின் 

கூடுதல் 


= 4 - 31 - 3 ) 20-1 


1 


1 


= 4 . 


20-1 

11 


3- 1 


= 2 , gn -- 2 


3.21 + 3 


= 2.31 - 3 .21 + 1 . 


152 


இயற்கணிதம் 


என 


எடுத்துக்காட்டு 22 : 
4 + x + 7x 

- 5x + ... என்ற மடங்குத் தொடரின் பிறப் 
பிக்கும் சார்பையும் , 22 ஆவது உறுப்பையும் , முதல் 12 கெழுக்களின் 
கூட்டுத் தொகையையும் காண்க . 

( செ . ப . ) 
நான்கு உறுப்புகள் கொடுத்திருப்பதால் அதன் அளவுத் 
திட்டத் தொடர்பு 1 + px + qx எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 

(4 + x + 7x - 5x8 + ... ) ( 1 + px + qx ) 
= 4 + x { 1 + 4p) + x ( 7 + p + 4q) 

+ x ( -5 + 7p + q ) + ... 
7 + p -|- 4q = 0 

-5 + 7p + 4 = 0 
இவ்விரு சமன்பாடுகளைத் தீர்வு கண்டால் , 





எனக் கிடைக்கும் . 

அளவுத் திட்டத் தொடர்பு = 1 + x - 2x2 . 
பிறப்பிக்கும் சார்பு 

4 + x ( 1 + 4p ) 
1 + px + qx 
4 + 5x 


! + x - 2x2 ஆகும் . 


ஃ ( 4 + x + 7x 

5x3 ... ) 

4 + 5x 
1 +x- 2x2 

4 + 5x 
( 1 - x ) ( 1 + 2x) 
1 

3 

+ 
1 + 2x 

1 - x 
= { 1 + 2x)-1 + 3 ( 1 - x )-1 
= [ 1-2x + ( 2x ) + ( -2x ) " + ... ) 

+3 [ 1 + x + x + ... + x + ... ) 


117 ஆவது உறுப்பு 1 , = ( -2) --1 xt - 1 + 3.xn - 1 , 


153 


தொடர்களின் கூட்டல் 


Sn = முதல் 1 கெழுக்களின் கூடுதல் 


( -2)--1 + < 3 


1 


1- ( -2) 

1 + 2 


+ SR 


1- ( -2) " 

+ 3 
3 


பயிற்சி 5 { b ) 


n உறுப்புகளின் கூட்டுத் 


I. பின் வரும் தொடர்களின் முதல் 

தொகை காண்க . 


- 


1 . 8 + 28 +54 + 92 + 140 + 
2 . 3 + 5 + 9 + 17 + 33 + ... 
3 . 8 + 11+ 18 + 25 + 42 + 
4 . 10 + 29 + 60 + 189 + 494 + 
5. 6 + 3 + 2 -- 3 + 6 + 11 + 
6 . 4 + 10 + 20 + 35 +56 + 84 + 120 + .. 

1 + 5 + 15 + 35 + 70 + 126 + ... 
8. 7 + 10 + 14 + 20 + 30 48 + 82 + 
9. 2 + 5 + 12 +31 + 86 + 249 + ... 


... 


1 . 


1 . 


பின் வரும் மடங்குத் தொடரின் பிறப்பிக்கும் சார்பையும் 
1 ஆவது உறுப்பையும் காண்க : 

3 + 4x + 10x + 18x3 + 

1 + 5x + 9x2 + 13x3 + ... 
3 . 2 + 3x + 5x2 + 9x3 + ... 
4 . 3 + 6x + 14x + 36x3 + 98x* + 278x + . 
5 . 6 + 5x + 23x --x8 + 131x+ -145x5 + ... 


III . 


8x + 30x2 + 138x3 + 606x+ + ... என்ற மடங்குத் 
தொடர்க் கெழுக்களின் n ஆவது உறுப்பையும் முதல் 
1 உறுப்புகளின் கூட்டுத் தொகையையும் காண்க . 


154 


இயற்கணிதம் 


விடைகள் 


9 


பயிற்சி 1 

2 
2 . 

x + 3 


1 


1 . 


x - 1 


X + 2 


1 


5 


3 . 


1 
+ 

x - 2 


4 . 


3 
+ 
x - 1 X-+ 2 


5 . 


1 
9 ( x - 1 ) 


-- 


9 
14 ( 2x + 1 ) 


8 
9 ( x + 2 ) 


1 


11 


1 


6 . 


. 


+ 


8 


1 


x + 1 


1 + 2 


+ 


25 
8 


1 
x + 3 


3 


1 


7 


13 


1 


7 . 


+ 


x - 1 


X - 3 


1 


8 . 


1 
2 ( 1 + 2x ) 


+ 


1 
3 { : + 3x ) 


6 


15 


7 


9 . 


23 
4 


1 
(x - 3 ) 


1 
( x - 1 ) 


1 
( x- 1 ) 2 


1 


10 . 


. 


1 
( 1 + x ) 


1 
8 { 1 - x ) 


1 
4 


8 


+ 


1 
( 1 + x ) 2 
1 

1 
-- 

( 1 + x ) * 

1 
8 ( x + 2 ) 


( ) 


ப 


1 


| 


1 


11 . 


1 


1 


1 
4 


+ 


8 


12 . 


1 
( 1 + x ) | 


+ 


3 
4 ( 1- + x ) 


4 
+ 

5 ( 1-3x ) 


1 


18 . 


1 
1-2x 


+ 


14 . 


2x 


2 

9 

+ 
( 1-2x ) ( 1-3x) 


15 . 


-2 
( x- 1 ) 


+ 


1 
{ x - 1 ) 


+ 


( x-1)- + 


3 
(x - 2 ) 


விடைகள் 


155 


18. . 


3 


+ 


( 1 -x) 


( 1 -x )* 


17 . 


15 47 1 

t 
16 16 ( 4x - 1 ) 


135 
18 


1 
( 4x - 1 ) 

25 t 
16 ( 4x--13 


1 


18 . 


+ 


- a- ++x ) 
12. 100-8 ) - 101 ) - 10 +1 )* 


x48 


+9 


20 . 


8 ( -1) 


8x - 1 
2 ( x + 1) 


21 . 


4 
9 ( x + 1 ) 


11-12 
+ 

8 ( ° -2x + 6 ) 


22 . 


1 
2 ( -1 ) 


1 

13 
ਏ x +1 


23 . 


-- 


8 ( 1 ) 


1 
( -1 ) 


+2 
+ 

3 ( x * + * + 1 ) 


24 . 


x - 2 
** + 1 


1 

+ 
( x + 2 ( +2) 


** 2 


3 


1 


1 


9x 


25 . 


4 
0 


1 
9 x - x + 1 


+1 


+ 

8 ( x x + 1 ) ° 


26 . 


1+ 


-1 

x - 2 
2 - x 

+ 

4 --- x : 


ਹੋ 


27. a = 1 , b = -10 , 25 


28 . 


4 
1-2x 


1 - X 


( 1 --x 


28. A = 9 , B = 1 , C = 1 


30. A = 0 , B = 3 , C -11 


1. a = 0 , b = 0 , 0 = 1 , a = 2 . 


156 


இயற்கணிதம் 


பயிற்சி 2 (a) 


( 2 ) 7 ஆவது உறுப்பு . ( 3 ) 15 ஆவது உறுப்பு . ( 4 ) 11 ஆவது 
உறுப்பு . ( 5 ) 11 ஆவது உறுப்பு . ( 7 ) 8 , 9 ஆவது உறுப்புகள் . 
( 8 ) 5 ஆவது உறுப்பு . ( 9 ) 5 ( 10 ) 4 52-2 , ( 11 ) 21/2 


1 


11 ( 13 ) 


( 12 ) 


1 
24 


( 14 ) 212 ( 15 ) 24- 1 ( 16 ) 3 


1 


8 


1 


( 17) ) (18) 


( 18 ) + 16 


( 19) 


13 


( 20 ) 3 1 3 


- 


2 ( 21 ) 13 


( 2v ? -1 ) 


( 22 ) 
3 
V3 
3 


( 23 ) 


1 
2 


(4- 1 ) ( 24 ) 1 


. 


1 


பயிற்சி 2 (b ) 

) 


1 


Sr + 2 


2n + 8 


1. ( -1 )" 


( 


+ 1) 


21 


ar + 1 


2 


1 


3 . 


21 + 1 ; 


4. { -1 } " | 


[ 


6n - 7 + 


3 
2n + 2 


11 
30 + 1 


] 


5 . 


( -1 ) ^ + 1 + 

[ (-1 ) - 

20 + 2 


1 ) 

; Tx | < 1 


6 . 


( 2+ - - ); ! x | < 2. 
(-1) ( 1 - + ) 
[ 

+ ( - 3 ) + ) 
4. "+ [ 4 + ( - 2 ) " ) 


8 . 


1 
27 


-18n2 


57n 


40 + 


9 . 


a = b = 


1 


10 . 


a = +1 


b = + 


157 


விடைகள் 


பயிற்சி 2 ( c) 


13 


2 . 


( n + 1 } (!? + 2 ) . 


பயிற்சி 3 
1. ( x + 1 ] ex 

2. ( x + 4x + 2 ) e 
3. ( x + 7x + 8 } er 4. 2 [ x2 --3x + 3 ]e * 

+ [ x - 6 ) -- 2x2 
5. ( x + 6x2 + 7x + 1 )er 6. VX (eVx - e- Vx ) = 2 
7. ( 2x2--7x - i- 3 ) e - x 8. ( x + 4x + 2 )ex 
9. ( x + 1 )" ex -1 10. ( x + - 2x] ex 
11 . 2e - 1 

12. e + 1 


2 


13 . 


14 . 


e + 2 . 


e 


15 . 


5e - 2 


16 . 


e - 2 


17 . 


7e - 13 


18 . 


28 . 


1 


19 . 


20 . 


5e 


e 


7 


21 . 


3e 
2 


22 . 


2e 


을 
24. + e ( e * -1 ) 


23 . 


9e - 4 


3e 


1 


25 . 


-- 


- 


26 . 


2e - 1 . 


2 


27 . 


2 


5 
42 


28 . 


( - + ) 


29 . 


4 


30 . 


12e - 1 . 


8 


4e - 2 


32 . 


( 


* ) 


5 


33 . 


e 


34 . 


17e 
6 


35 . 


36. 6e + 2 


e 


158 


இயற்கணிதம் 


ed - e 


37 . 


e + 2 


88 . 


a - 1 


( 1 - ne 


39. (a ) 


(b) 21--2 ( 8n2 + n + 4 ) 


12 


3n ? ) 


( c ) ( -1 ) " 


( 1 + n 


n 


2n- 1 ( 4-311 ) 
( d ) ( -1 )" 

n 


ba 


( e ) e 


| --2n ) 


( f ) (-1)" 


11 


6 (n -- 1 ) 


40 . 


பயிற்சி 4 ( b ) 


5 
2 


- 


3 log 2 


2 . 


3 
4 


- log 2 


3 . 


2 log 2-1 


4. 2 log 2 


5 
4 


1 


5. 3 loge 2-1 


6. 


glog 2 


To 


12 


4 


1 


3 


7 . 


5 

+ 
xº 


log ( 1 - x ) 


6 


X 


9 


8 . 


-243 .. log 


25 . 


10 


9. 


2 - log 3 


10. 9 log 2-12 log 2 


11 . 


4 [ + * 100 ( 1 + ) ] 


x 


12 . 


+ log ( 1 - x ) . 


1 - X 


விடைகள் 


159 


பயிற்சி 5 ( a ) 


1 . 


1 .. 


1 
3 


3n + 1 


1 


2. 1 -- 


1 + 1 


1 


8 . 


1 
நா 


n + 1 


1 


1 


4 . 


. 


1 
2 


1 + 2 


5. | n + 1 


11 


6 . 


( 1 + x) ( 1 + n + 1 x ) 


N 


x ( x + na ) 


* + [ - ] - 


( 2n + 1 ) 


9. 


(e+1)(x+ 2) .. (x+ 7) 


1. n ( 16n* + 120ne + 280n + 1800-71 ) / 5 
2. n (n + 1 ) ( n + 2 ) ( 12n + 99n + 209 )/ 60 

1 
3 . n ( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) ( n + 4 ) 


1 


1 


5 . 


2 [ ( 3n + 1 } ( 3n + 4 ) ( 31 + 7 ) ( 3n + 10 ) 

-1.4.7.10 ] 
n ( n + 1 ) ( n + 2 ) 
( 4n - 1 ) ( 4n + 3 } { 4n + 7 ) ( 4n + 11 ) +37.11 

16 
1 
12 n { n + 1 ) ( n + 2 ) ( 3n + 5 ) 


6 . 


7 . 


8 . 


3 


11 ( n + 1 ) ( x + 2 ) --- 


n ( n + 1 ) { n + 2 ) ( 1 + 3 ) 


1 


+ 


n ( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) ( n + 4 ) 


160 


இயற்கணிதம் 


9 . 


11 (n + 1 ) ( n + 2 ) { ra + 3 ) 


1 
3 


11 ( n + 1 ) ( n + 2 ) 


-80 ( n + 1 ) -6 


1 


1 


III , 1 . 


1 
2 { n + 1 ) { n + 2 ) 


2 . 


5 
8 


Sn + 5 
( n -F2 ) (n + 3 ) 


. 


5 
6 


" 


1 


3 
4 


2n + 3 
2 ( n + 1 ) { n-- 2 ) : 4 


11 
180 


* 


11 
180 


1 

6n + 11 
12 ( 2x + 1 ) { 2n + 3 ) ( 2n + 5 ) 
1 3n-|-121 +11 
3 ( n + 1 ) ( n -- 2 ) ( n+ 3 ) 18 


5 . 


11 
18 


. 


8 . 


53 
72 


1 18ne + 93n + 108 53 
6 ( n + 2 ) ( n + 3 ) ( n + 4 ) 72 


359 


7 . 


19 
36 


8 . 


360 


9 . 


24 


1 

1 
6 ( 3n + 1 ) ( 3n + 4 ) 


, 


1 
24 ) 


49 
144 


+ 


3 


S ( x + 2 ) 


1 
2 ( n + 1 ) (1 + 2 ) { 11-1-3 ) ( 11 + 4 ) 
1 

1 
( n + 2 ) ( n + 3 ) { n + 4 ) 2 ( n + 2) ( 1 + 3 ) 

1 49 
11 + 4 144 


. 


IV . 1 . 


( 3.5.7 ... 2n + 1 ) 
2.4.6 ( 2n ) 


1 


2 . 


11 


3 . 


1 


4.7.10 ... ( 3 : 2 + 4 ) 
2.5.8 ...( 3n + 2 ) 


தொடர்களின் கூட்டல் 


161 


... 


5 . 


2.5.8 
4.7.10 


( 3n + 2 ) 
( 3n + 1 ) 


1 


8 . 


( 


1 


2.3.4.1 n ( n + 1 ) 
4.56 ( n + 2 ) ( n + 3 ) 


] 


பயிற்சி 5 (b ) 


1 . 


1. 5n " + 3n ; n ( n + 1 ) ( 5n + 7 )/ 3 . 


2. 27 + 1 ; 2n + 1 + n - 2 . 


3. 2n + n + 5 ; 2n + 1 + (R + 11n - 4 ) / 2 . 


4 , 9.3 " + h + 3 ; 87+ + ( nº + 7n - 6 ) / 2 . 


5. (1-61 + 11 ); 


n ( 2n - 15n-- 49 ) 


6. ns - 2n + 3n + 1 ; 


n ( n + 1 ) 


4 


n ( n + 1 ) ( 2n + 1 ) 

3 
3n ( n+ 1 ) 
+ 


7 . 


1 
24 -n ( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) ; 

1 

n ( n + 1 ) ( n + 2) ( n + 3 ) ( n + 4 ) 
120 


8 . 


2n - 1 + 6 + 2 ( n- ! ); 2n - 1 + (n + 5n - 1 ) 


9 . 


an - 1 + 1 ; 


1 [ 3r + n + n - 1 ] . 


II . 1 . 


3 + x 
1 - x - 2x2 


1 
3 


{ 2 ( -1 ) ^ - 1 + 7.2n- 1 } xn - 1 


2 . 


1 + 3x 
( 1 - x ) 

; ( 4n + 1 ) x . 


2-3x 
3 . 

1-3x + 2x2 ; ( 1 + 27 ) xr . 
க . - 11 


162 


இயற்கணிதம் 


11x2-12x + 3 
1-6x + 11x -6x3 ; 

- ; ( 1 + 21 + 3 " ) x " . 


5 . 


6 + 5x - 19x2 
( 1 - x ) ( 1-2x ) { 1 + 3x ) 


, 


2 + 3.2n - 1 + ( -3 )7-1 . 


II. S ( 2 " -- - S -- } x " ; 12 % [14 ) 

-8x ( * 


( 3x) r - ! 
3x - 1 


இரண்டாம் பாகம் 


1. அணிக்கோவை 


11. ஒருபடிச் சமன்பாடுகளைப் பொறுத்தவரை அணிக் 
கோவை யைப் பயன்படுத்துகிறோம் . dyx + bi = 0 , azx + b2 = 0 
என்ற இரு சமன்பாடுகளுக்கும் ஒரே தீர்வு இருக்குமெனில் , 
aybs - azh ) = 0. இச்சமன்பாட்டின் இடப் புறமுள்ள 

a b . 
கோவையை 

அல்லது (al bg ) எனக் குறிக்கிறோம் . 
az b , 


இது இரண்டாம் நிலை அணிக்கோவை எனப்படும் . 


அடுத்து , 

ax + by + c = 0 
agx + bey + c = 0 

agx + bgy + cs = 0 
என்ற சமன்பாடுகளை எடுத்துக்கொள்வோம் . முதல் இரு சமன் 
பாடுகளிலிருந்து குறுக்குப் பெருக்கல் விதியின்படி 


X 


y 

1 
bi ( 2 – b , c | 
C | ar -c, al 

ab, 

azb ., 
எனக் கிடைக்கிறது . X , y-ன் இம்மதிப்புகளைச் 

சமன்பாடு 
( 3 )-ல் பிரதியிட , = as (b ; c2 – b, cy ) = 0 . இச் சமன்பாட்டில் 
இடப் புறத்திலுள்ள கோவை மூன்றாம் நிலை அணிக்கோவை எனப் 
படும் . இதை , 

a1 by 1 | 
ay b , c , 

என எழுதுகிறோம் . 
as b ; cs 


166 


இயற்கணிதம் 


இதன் இடப் புறமுள்ள அணிக்கோவையை விரித்தெழுதினால் 
கிடைப்பது , 

a b c - abgcg - 612 C3 + 14g C + Caby - Ctbvas 
இக்கோவையைக் கவனித்தால் கீழ்க்கண்ட உண்மைகள் தெரிய 
வரும் . 

( i ) a , b , c என்ற எழுத்துகளை இவ்வரிசையில் எழுதி , 
1 , 2 , 3 ஆகியவற்றை எல்லா வகையிலும் வரிசைப்படுத்தி அடிக் 
குறிகளாக எழுதினால் அணிக்கோவையின் எல்லா உறுப்புகளும் 
கிடைக்கும் . 


( ii ) அடிக் குறிகளின் வரிசையைப் பொறுத்து உறுப்புகளின் 
குறி அமையும் . 1,2,3 என வருவதை இயற்கை வரிசையெனக் 
கொண்டு , ayb , e ; நேர்க் குறி உடையது எனக் கொள்வோம் . ஓர் 
உறுப்பில் அடிக் குறிகளை இயற்கை வரிசைக்குக் கொண்டு 
வருவதற்குத் தேவையான மாற்றங்களின் எண்ணிக்கை இரட் 
டைப் படையாக இருந்தால் அவ்வாறு அமையும் உறுப்பு நேர்க் 
குறி உடையது எனவும் , ஒற்றைப் படையாக இருந்தால் அது 
எதிர்க் குறி உடையது எனவும் தெரியப் பெறுகிறோம் . இதையே 
பொதுவான விதியாகவும் கொள்ளலாம் . 


எடுத்துக்காட்டு : 


a1 b c dy 


a , b , c , d , 


ay by cs 


ds 


என்ற 


அணிக்கோவையின் விரிவில் 19 by cycly , as by c2dy , 
us by eida , a | b4 cs"ds ஆகியவற்றின் குறிகள் என்ன ? 


usbgcd; - ல் அடிக் குறிகளின் வரிசை 2,3,1,4 . இதை 
2,1,3,4 ; 1,2,3,4 என்ற இரு மாற்றங்களில் 1,2,3,4 என்ற 
இயற்கை வரிசைக்குக் கொண்டு வரலாம் . எனவே a , bgc | d4- ன் 
குறி + ஆகும் . 


இதேபோன்று aybiesd4 , aybgcd,, dubsc , d ; ஆகியவற்றின் 
குறிகள் முறையே + , - , + ஆகும் . 


அணிக்கோவை 


167 


1.2 . a , b , c .... ! என்ற n எழுத்துகளையும் 1,2 , ... 11 என்ற 
அடிக் குறிகளையும் வைத்து 1 நிரைகளும் n நிரல்களும் அமைந்த 
n ஆம் நிலை அணிக்கோவையை 


ay by 


C 


.. 


11 


as b , cy 


.. 


... 


1 , 


ass 


.. 


al 


be a 


1 , 


... 


... 


... 


... 


an 


bal 


Cn 


in 


... 


என அமைக்கலாம் . இதிலுள்ள al , a , என்ற 1 எண்கள் ஒவ் 
வொன்றும் அணிக்கோவையின் மூலகம் எனப்படும் . 


a, b , ... ! ஆகியவற்றை இதே வரிசையில் அமைத்து 1,2 , 
in ஐ எல்லா வகைகளிலும் வரிசைப்படுத்தி a, b , 1 - க்கு அடிக் 
குறிகளாக அமைத்து , தகுந்த குறியை இடுவதன் மூலம் இவ்வணிக் 
கோவையின் உறுப்புகள் காணப் பெறுகின்றன . 


1,2 , -- , il ஆகியவற்றை ? ! வகைகளில் வரிசை மாற்றங்கள் 
செய்யலாம் . எனவே அணிக்கோவையின் விரிவில் n ! உறுப்புகள் 
இருக்கும் . இங்கு 1,2,3 , ... , 11 என்ற வரிசையை இயற்கை வரிசை 
யாகக் கொள்வோம் , எனவே a.bets ... In ஐ நேர் மதிப்புடைய 
தாகக் கொள்கிறோம் . ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் a , b , ... , 1 என்ற 
எழுத்துகளின் அடிக் குறிகளை இயற்கை வரிசைக்குக் கொண்டு 
வருவதற்கு எத்தனை மாற்றங்கள் தேவையோ அதைப் பொறுத்து 
உறுப்பின் குறி தீர்மானிக்கப்படுகிறது . இம் மாற்றங்களின் எண் 
ணிக்கை இரட்டைப் படையாகவோ அல்லது ஒற்றைப் படை 
யாகவோ இருப்பின் குறிப்பிட்ட உறுப்பின் குறி முறையே நேரா 
கவோ , அல்லது எதிராகவோ கொள்ளப்படும் . 


குறிப்பு : 

1 . ay , b .. ( 3 ...In ஆகியவற்றைக் கொண்ட மூலைவரை 
முதன்மை வரை ( principal diagonal ) எனவும் , இவ்வெண்களைக் 
கொண்ட , bscs ... !? என்ற உறுப்பு முதன்மை உறுப்பு ( leading 
term ) எனவும் கூறப்படும். 


168 


இயற்கணிதம் 


2. மேலும் அணிக்கோவையின் ஒவ்வோர் உறுப்பும் நிரல் , 
நிரை வரிசை ஆகியவை ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரே ஒரு மூலகத் 
தைத்தான் உடையது என்பதும் குறிப்பிடத் தக்கது . அதாவது 
ஓர் உறுப்பில் 55 என்ற எழுத்து இருப்பின் அவ்வுறுப்பில் ) என்ற 
எழுத்து மற்றொரு முறை இராது . மேலும் 5 என்ற அடிக் குறி 
யைக் கொண்டு வேறெந்த காரணியும் இராது . 


3. அணிக்கோவையின் உறுப்புகளை அமைப்பதற்கு a , b , 
என்ற எழுத்துகளை இதே வரிசையில் நிலையாக வைத்து அடிக் 
குறிகளை வரிசை மாற்றம் செய்வதற்குப் பதிலாக 1 , 2 , . , n என்ற 
அடிக் குறிகளை நிலையாக வைத்து a , b , ... , ! என்ற எழுத்துகளை 
வரிசை மாற்றங்கள் செய்தாலும் மேற்குறித்த அணிக்கோவையின் 
உறுப்புகள் கிடைக்கும் . இங்கு a , b , , ..... 1 என்ற எழுத்துகளின் 
வரிசையை இயற்கையாகக் கொண்டு முன்போலவே உறுப்புகளின் 
குறியைத் தீர்மானிக்கிறோம் . 


1.3 . தேற்றம் 1 : 


நிரல்களை நிரைகளாகவும் , நிரைகளை நிரல்களாகவும் மாற்றி 
யமைத்தால் அணிக்கோவையின் மதிப்பு மாறாது . 


தெரிப்பு : 


ai by 


ki 


ds 


b , 


... 


k . 


எனவும் , 


-- 


an 


ba 


al 


dy 


... 


... 


an 


b , b , 


b .. 


எனவும் கொள்க . 


k ks 


ka 


A. 4 இவற்றின் முதன்மை உறுப்புகள் ஒன்றே . அதாவது 
ai ba ... kn : A- ன் மற்ற உறுப்புகள் முதன்மை 

உறுப்பின் 
எழுத்துகளை இயற்கை வரிசையில் வைத்து அடிக் குறிகளை எல்லா 
வகைகளிலும் வரிசை மாற்றர் செய்து தகுந்த குறியிடுவதன் மூலம் 
கிடைக்கும் . 


169 


அணிக்கோவை 


A - ன் மற்ற உறுப்புகள் முதன்மை உறுப்பின் அடிக் குறிகளை 
இயற்கை வரிசையில் வைத்து எழுத்துகளை எல்லா வகைகளிலும் 
வரிசை மாற்றம் செய்து தகுந்த குறியிடுவதன் மூலம் கிடைக்கும் . 
ஆனால் இவ்விரு வழிகளிலும் கிடைக்கும் ஒத்த உறுப்புகள் ஒன்றுக் 
கொன்று முற்றிலும் சமமாயிருக்கும் . எனவே 

a = A 


1-4 தேற்றம் 2 : 

ஓர் அணிக் கோவையின் ஓர் உறுப்பின் இரு அடிக் குறிகளை 
மாற்றுவதால் அணிக்கோவையின் மற்றோர் உறுப்பு கிடைக்கும் . 
இவ்விரு உறுப்புகளும் எதிரெதிர்க் குறியுடையன . 


al b : - 


தெரிப்பு : 

( a b, ka ) என்ற அணிக்கோணியில் ( a , b, ... cr d ; ... kn ) 
என்ற உறுப்பின் r , S என்ற அடிக் குறிகளை மாற்றினால் கிடைப்பது 

cs d , kn . இந்த உறுப்பில் கொடுத்துள்ள அணிக் 
கோவையில் ஒவ்வொரு நிரலிலிருந்தும் ஒரே ஒரு எழுத்தும் ஒவ் 
வொரு நிரையிலிருந்தும் ஒரே ஒரு எழுத்தும் தான் அமைந் 
துள்ளன . மேலும் இதிலுள்ள எழுத்துகள் கொடுத்துள்ள அணிக் 
கோவையின் மூலகங்களாகும் . நாம் எடுத்துக் கொண்ட உறுப்பில் 
அடிக் குறிகளை இயற்கை வரிசைக்குக் கொண்டு வருவதற்கு 
வேண்டிய மாற்றங்கள் x என இருந்தால் ( x + 1 ) மாற்றங்களில் 

... cds ... ka ) ஐ இயற்கை வரிசைக்குக் கொண்டு வரலாம் . 
ஏனெனில் இவ்விரு உறுப்புகளையும் 2 அடிக் குறிகளை ஒன்றை 
ஒன்று மாற்றுவதன் மூலம் பெறுகிறோம் . x இரட்டைப் படை எண் 
எனில் ( x + 1 ) ஒற்றைப் படை எண் . எனவே , இரு உறுப்புகளும் 
வெவ்வேறு குறியைக் கொண்டிருக்கும் . 


a b , 


1.5 . தேற்றம் 3 : 

ஓர் அணிக்கோவையின் இரு நிரைகளையோ அல்லது இரு நிரல் 
களையோ ஒன்றையொன்று மாற்றியமைப்பதால் கொடுத்துள்ள 
அணிக்கோவை குறியில் மாறும் ; எண் மதிப்பு மாறாது . 


தெரிப்பு : 

ஏனெனில் இரு நிரல்களை ஒன்றையொன்று மாற்றியமைப்பது 
இரு அடிக் குறிகளை ஒன்றையொன்று மாற்றியமைப்பதற்குச் 
சமமாகும் . இதேபோன்று இரு நிரைகளை ஒன்றையொன்று 
மாற்றி அமைப்பது இரு எழுத்துகளை ஒன்றையொன்று மாற்றி 
யமைப்பதற்குச் சமமாகும் . எனவே இரு நிலைகளிலும் அணிக் 


170 


இயற்கணிதம் 


கோவையின் ஒவ்வோர் உறுப்பும் மாற்றுக் குறியைப் பெறும் . 
உறுப்புகளின் எண் மதிப்பு மாறாது எனவே , அணிக்கோவையே 
மாற்றுக் குறியைப் பெறும் . இதன் எண் மதிப்பு மாறாது . 


1.6 தேற்றம் 4 : 

இரு நிரைகளையோ , இரு நிரல்களையோ முற்றிலும் சமமாகக் 
கொண்ட ஓர் அணிக்கோவையின் மதிப்பு பூச்சியமாகும் . 
கொடுத்துள்ள அணிக்கோவை 2 -ல் குறிப்பிட்ட இரு நிரைகளை 
ஒன்றோடொன்று மாற்றியமைப்பதால் அனிக்கோவையின் மதிப்பு 
எண்ணளவிலும் குறியிலும் மாறாது . ஆனால் , மேற்குறித்த 
தேற்றத்தின்படி எந்த இரு நிரைகளை ஒன்றோடொன்று மாற்றி 
யமைத்தாலும் அணிக்கோவையின் மதிப்பு குறியளவில் மாறும் . 


எனவே , 


. 


4 = 0 . 


கிளைத்தேற்றம் 1 ; 

A என்ற அணிக்கோவையின் மூலகங்கள் x- ன் அளவுக் 
கிணங்கிய முழுச் சார்புகள் எனில் x = a எனப் பிரதியிடுகையில் 
இரு நிரல்கள் அல்லது இரு நிரைகள் முற்றும் சமமானால் ( x - a ) , 
-ன் ஒரு காரணியாகும் . 


ஏனெனில் 4 - ன் விரிவு x- ல் அமைந்த ஒரு பல்லுறுப்புக் 
கோவையாகும் . x = a எனப் பிரதியிடுவதால் A == 0 ஆவதால் 
மீதித்தேற்றத்தின்படி ( x -- a ) , 4 - ன் ஒரு காரணியாகும் . 
கிளைத்தேற்றம் 2 : 

--ல் x = a எனப் பிரதியிடுவதன் மூலம் / நிரல்கள் ( நிரைகள் ) 
முற்றும் சமமெனில் ( x - a ) -1 , A- ன் ஒரு காரணியாகும் . 
17. தேற்றம் 5 : 

ஓர் அணிக்கோவையின் ஒரு குறிப்பிட்ட நிரல் அல்லது நிரை 
யின் ஒவ்வொரு மூலகத்தையும் k என்ற எண்ணால் பெருக்கினால் 
அணிக்கோவையின் மதிப்பு k மடங்காகும் . 


தெரிப்பு : 

ஏனெனில் அணிக்கோவையின் ஒவ்வோர் உறுப்பிலும் 
ஒவ்வொரு நிரலிலிருந்தும் ஒவ்வொரு நிரையிலிருந்தும் ஒரே ஒரு 
மூலகம் தான் இருக்கும் . எனவே ஒவ்வோர் உறுப்பிலும் k 
காரணியாக இருக்கும் . 


அணிக்கோவை 


171 


ப 


a b ; c 


kay b : | 
ka, b , e , 


k as b , c , 


kas by cs 


as b; cs 


kay b ! | 


19 


be co 


| 


as| 


bs| 


( 3 | 


மறுதலையாக , ஏதேனும் ஒரு நிரல் அல்லது நிரையின் எல்லா 
மூலகங்களும் k எனும் பொதுக் 

கொண்டிருந்தால் , 
k அணிக்கோவையின் ஒரு காரணி ஆகும் . 


காரணி 


எடுத்துக்காட்டு 1 : 


a 


1 


be b 


1 


-ன் மதிப்புக் காண்க . 


C 


| 


H 


சம 


-ல் , a = b எனப் பிரதியிடுகையில் இரண்டு நிரைகள் 
மாவதால் A = 0 . ஃ { a - b ) ஆனது -ன் ஒரு காரணியாகும் . 
இதே போன்று ( b - c ) , ( c - a ) ஆகியவையும் 4 - ன் காரணி 
களாகும் . - ஐ விரித்தெழுதினால் அது a , h , C- யிலமைந்த 
மூன்றாம் படிக் கோவையாகும் . 


எனவே 4 = k (a - b) (b - c ) ( c - a ) 


(k நிலையெண் . ) 


2 - ன் முதன்மை உறுப்பு ab 


வலப் பக்கத்தில் ab-ன் கெழு 


k = - !. 


A = - ( a - 5 ) (b - c ) (c - a ) 


எடுத்துக்காட்டு 2 : 


|| 


1 


1 


1 


-ன் மதிப்புக் காண்க . 


1.72 


இயற்கணிதம் 


/ -ல் x = y எனப் பிரதியிட்டால் இரு நிரல்கள் சமமாவதால் , 
( x - y ) ஆனது 2 - ன் ஒரு காரணியாகும் . இதேபோன்று ( y - z ) , 
( z - X ) ஆகியவையும் 4 - ன் காரணிகளாகும் . 

A- ன் விரிவு x , y , 
z- ல் அமைந்த 5 ஆம் படிக் கோவையாகும் . 
. A = [ 1 ( x2 + y + z ) + k ( xy + yz + zx ) ] 

( x - y ) ( y - z ) ( z - x ) 


1 , k ஆகியவை , x , y, z சார்பற்ற நிலை எண்கள் . 


அணிக்கோவையின் உறுப்பில் x தான் X- ல் அமைந்த மிக 
உயர்ந்த படி கொண்ட உறுப்பு . .x * உறுப்பு இல்லை . 


ஆனால் வலப் பக்கத்தில் x* உறுப்பு 





1 = 0 . 


முதன்மை உறுப்பு yze 


1 = -k 


k -- - 1 


- ( xy + yz + zx ) ( -1 ) ( -2) (:-) 
எடுத்துக்காட்டு 3 : 

( l + c } * / 


2 


aa 


( c + d ) : 


2abc ( a + b + c) 


( 2 


( a + ) | 


என நிறுவுக . 


( செ.ப.க. ) 


( b + c ) 2 


a2 


52 


( c + r ) 


52 


எனக் கொள் வோம் . 


( 2 

( a + b ) 
இதில் a = 0 எனப் பிரதியிட்டால் , 

( b + c ) 0 0 


A 


52 


( 2 


b2 


( 2 


( 2 


b2 


( b + c ) * { bec - bec ) = 0 . 


அணிக்கோவை 


i73 


இதேபோன்றே b , c 


a , A- ன் 

ஒரு காரணியாகும் . 
ஆகியவையும் 4 - ன் காரணிகளாகும் . 


இப்போது d = 


{ b + c ) என 1 -ல் பிரதியிட்டால் 
( -a) ae 

a 

| 


52 


( -b) 


b2 


c ? 


c2 


( -c) 


a ? 


a a 


be be be 


| 


c2 


c2 


இங்கு மூன்று நிரல்களும் முற்றிலும் சமமாயிருப்பதால் 4 = 0 . 

( a + b + c) " , 4 - ன் மற்றொரு காரணியாகும் . 
A ஆனது a , b , c அமைந்த ஒரு படித்தான , சமச்சீருடைய 
ஆறாவது படிக்கோவையாகும் . 
எனவே 

A = N abc ( a + b + c ) 2 இங்கு N , a , b , c 
லமைந்த சமச்சீர் ஒருபடிக் கோவையாகும் . 


A = k ( a + b + c ) abc ( a + b + c ) ( k- நிலையெண் ) 


4 - ல் a = 1 , b = 1 , ( = 1 எனப் பிரதியிட்டால் , 


1 


1 


27k = 


1 


1 


= 4 ( 18-1) -1 ( 4-1 ) 

+ 1 ( 1-4 ) = 54 


1 


1 


4 


k 


- 


2 tbc ( a + b + c) 3 


எடுத்துக்காட்டு 4 : 

I bc 


a2 


1 


ae 


as 


ca 


1 


52 


b3 


ab 


c 


c2 


1 


( 3 


- { a - b ) ( b - c ) ( c - a ) ( ab + bc + ca ) என நிறுவுக , 


174 


இயற்கணிதம் 


be a a 


ca b b2 


என இருக்கட்டும் . 


ab 


C 


c2 


abc a 


a8 


1 
abc 


abc 52 


63 


abc ( 2 ) 


c8 


( முதல் நிரையின் மூலகங்களை a ஆலும் , 2 ஆம் நிரையின் 
மூலகங்களை b ஆலும் , 3 ஆம் நிரையின் மூலகங்களை ஆலும் 
பெருக்க ] 


f 


a 


as 


1 

.abc 
abc 


1 


be 


bs 


1 


c 


c3 


( முதல் நிரலிலிருந்து abc என்னும் பொதுக்காரணி எடுக்க . ) 


1 


a ? 


as 


1 


1 


1 


1 


q2 


52 


1 


( 8 


as 


( 3 


-- ( ab + bc + ca ) ( a - b ) ( b - c ) { e -- a ) ( எ.கா. ( 2 )-ன் படி ) 


எடுத்துக்காட்டு 5 : 

x8_1s 


( x - 1) x- / 


/ 2 + x + lx 


1 


0 


Ix ( 12 + x ) + l ? x " 
எனக் காட்டுக . 


கொடுத்துள்ள அணிக்கோவை 

x2 + lx + 12 ( x - 1) : 1 
= ( x - l ) lx | 12 + x2 + lx 13 1 


12 + x + x 


Ix | 


1 


175 


அணிக்கோவை 


1 ( x - 1 ) : 1 


= ( x - l ) lx ( x + x + 12 ) 


1 


18 


1 


Ix 


1 


= ( x - l ) lx ( x + lx + le ) +0 


[ 


அணிக்கோவையின் இரு நிரல்கள் முற்றிலும் சமம் . ] 


பயிற்சி 1 ( a ) 


1 


1 


1 


1 


dd 


B 


Y 


8 


1 . 


d * 3 * Y 
= - ( B - Y ) ( Y - d ) ( x - B ) ( d - 3 ) ( 3-8 ) ( Y - 6 ) 
என நிறுவுக . 


b+ c 


al 


2 . 


b 


c + a | 


b 


= 4 abc எனக் காட்டுக . 


C 


C 


a + b 


1 


X 


1 


3. 


= ( x - d ) ( x - 3 ) (x - Y ) 


d B x 


1 


1 


A B Y 
என நிறுவுக . 


a + ab + bc + ca a - 5 ( a + b ) : 


4 . 


ab + bc) 


ab - b " 


ab + b 


in 


17 


என நிறுவுக , 


178 


இயற்கணிதம் 


என்ற அணிக்கோவையை எடுத்துக்கொள்வோம் . இதன் விரிவில் 
ஒவ்வோர் உறுப்பிலும் நிரல் , நிரை , ஆகியவை ஒவ்வொன்றி 
லிருந்தும் ஒரே ஒரு மூலகம்தான் இருக்கும் . எனவே இதன் 
விரிவை a1 ஐக் கொண்ட உறுப்புகள் + 11 ஐக் கொண்ட உறுப்புகள் 
+ + k1 ஐக் கொண்ட உறுப்புகள் என , அதாவது 


alA + b B , + 


+ kK ) என எழுதலாம் . 


A1-ல் a ) ஐக் கொண்ட நிரல் , நிரை ஆகியவற்றிலிருந்து மூல 
கங்கள் இராது . இதே போன்றே B1 K1 ஆகியவை அமையும் . 


A ! ஐக் கண்டுபிடிக்க ; a1 ஐக் கொண்ட எல்லா உறுப்பு 
களும் தலைமையுறுப்பான a b , cs ... kn-ல் a1 ஐ நிலையாக 
வைத்து 2 , 3 ..... என்ற மற்ற அடிக் குறிகளை மற்ற எழுத்துகளுக்கு 
எல்லா வகையிலும் வரிசை மாற்றம் செய்வதால் கிடை க்கும் . 
இவ்வாறான வரிசை மாற்றத்தில் கிடைக்கும் ஒவ்வோர் உறுப்பின் 
அடிக் குறிகளையும் இயற்கை வரிசைக்குக் கொண்டு வருவதற்குத் 
தேவையான மாற்றங்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து அவ் 
வுறுப்பின் குறியைத் தீர்மானிக்கிறோம் . எனவே ai காணப்படும் 
நிரல் , நிரையை - விலிருந்து நீக்குவதன் மூலம் கிடைக்கும் 
( b , cs ... 

kn ) க்கு A ) சமமாகும் . இதேபோன்று வேறு ஏதேனும் 
கெழு , உதாரணமாக C5 ஐக் கண்டுபிடிக்கக் கீழ்க்கண்ட 
முறையைப் பின்பற்றலாம் . அடுத்தடுத்த நிரைகளை ஒன்றை 
யொன்று மாற்றி அமைப்பதன் மூலம் c ) அமைந்த நிரையை முதல் 
நிரையாகக் கொண்டு வரலாம் . அடுத்து இதே போன்று அடுத் 
தடுத்த நிரல்களை ஒன்றையொன்று மாற்றி அமைப்பதன் மூலம் ( ; 
அமைந்த நிரல் இடப் பக்கத்தில் முதல் நிரலாகக் கொண்டு 
வரலாம் . இந்த நிலையில் , அமைந்த நிரை , நிரல் நீங்கலாக 
மற்ற நிரல் , நிரைகளிலுள்ள மூலகங்கள் கொடுத்துள்ள அணிக் 
கோவையைப் பொருத்த தத்தம் நிலை மாறாமல் இருக்கும் . 


இப்போது அடுத்தடுத்த நிரல் அல்லது நிரைகள் ஒன்றை 
யொன்று மாற்றம் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அணிக்கோவையின் 
குறி மாறுபடும் . cs ஐ 5 ஆவது நிரையிலிருந்து முதல் நிரைக்கு 
4 மாற்றங்களுக்குப் பின்னும் , அதன் பின்னர் மூன்றாவது நிரலி 
லிருந்து முதல் நிரலுக்கு 2 மாற்றங்களுக்குப் பின்னும் கொண்டு 
வரலாம் . எனவே புதிய நிலையில் C5 இன் குணகத்தின் குறி 
( -1 ) +2 ஆகும் . எனவே ; காணப்படும் நிரல் , நிரை நீங்கலாக 
அமைந்த அணிக்கோவையை ( -1 ) ஆல் பெருக்கி வருவது 
Cs-ன் மதிப்பாகும் . 


179 


அணிக்கோவை 


8r- ன் 


gr- ன் 


(ab , ... kn ) என்ற அணிக்கோவையில் d ) என்ற - மூலகம் 
அமைந்த நிரல் , நிரை இவை நீங்கலாக அமைந்த அணிக் 
கோவையே 11 இன் சிற்றணிக்கோவை ( minor ) A எனப்படும் . 
அணிக்கோவையின் விரிவில் 

குணகம் , 

என்னும் 
மூலகத்தின் இணைக் காரணி ( co -factor ) எனப்படும் . எனவே 

சிற்றணிக்கோவைக்குத் தகுந்த குறியிட்டால் அது 
sr- ன் இணைக் காரணி ஆகும் . ஒரு குறிப்பிட்ட மூலகத்தை அணிக் 
கோவையின் இடப் பக்கம் முதல் நிரையில் முதல் மூலகமாகக் 
கொண்டுவர அடுத்தடுத்த நிரல் , நிரை ஆகியவற்றின் எத்தனை 
மாற்றங்கள் தேவைப்படுகின்றனவோ அவற்றைப் பொறுத்து 
அதன் இணைக் காரணி தீர்மானிக்கப்படுகிறது . இம் மாற்றங்கள் 
இரட்டைப் படையாகவோ , ஒற்றைப் படையாகவோ இருப்பின் 
சிற்றணிக்கோவைக்கு முறையே + , குறியிடுவதன் மூலம் 
இணைக் காரணி பெறுகிறோம் . சான்றாக ஆவது நிரல் , 5 ஆவது 
நிரலில் அமைந்த உறுப்பின் ( gr ) இணைக் காரணி G ; = ( - 1 ) + G ; 
ஏனெனில் , gr ஐ மேற்குறித்த நிலைக்குக் கொண்டு வருவதற்கு 
நிரல் நிரைகளில் அமைக்க வேண்டிய மாற்றங்கள் = ( r - 1 ) 
+ (s - 1 ) . எனவே ap- ன் சிற்றணிக்கோவைக்குத் தகுந்த குறியிட் 
டால் அது ar- ன் இணைக்காரணி என வரையறை செய்யலாம் . 


இப்போது 

115 

உன் சிற்றணிக்கோவை , இணைக் காரணி 
ஆகியவை முற்றிலும் சமம் . அதாவது A1 = A. எனவே 
A = ayA1 - b , B1 + clC1 + + ( -1 ) -1 8r G , - 1 என 
விரித்தெழுதலாம் . 
எடுத்துக்காட்டு : 


குறிப்பு : A = a141 + agA , + ... + nAr 

= u | A ] + b B , + + ! L1 

a , A , + b , B , + ... + 1 , L , 


என வெவ்வேறு வகைகளில் அணிக்கோவையை விரித்தெழுத 
லாம் என்பது இப்போது தெளிவாகிறது . இதிலிருந்து கீழ்க்கண்ட 
தேற்றத்தைப் பெறுகிறோம் . 


19. தேற்றம் 6 : 

அணிக்கோவையின் ஒரு நிரலின் ( அல்லது நிரையின் ) மூலகங் 
களை மற்றொரு நிரலின் ( அல்லது நிரையின் ) ஒத்த மூலகங்களின் 
இணைக் காரணிகளால் பெருக்கினால் இவற்றின் கூடுதல் பூச்சியம் 
ஆகும் . 


180 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 1 : 


h b f 


-ன் மதிப்புக் காண்க . 


h b f 


= 4 


** !!-** * I+s ; 


= a ( bc - fe ) - h ( ch - fg ) + g ( hf - bg ) 
= abc + 2fgh - af ? - bg : cha , 


எடுத்துக்காட்டு 2 : 


2 3 


0 


3 


0 


0 


5 


6 


6 


0 


-ன் மதிப்புக் காண்க . 


1 


5 


1 


நான்காம் 


நிரலின் மூலகங்கள் 


கிடைப்பது 


மூலமாக விரித்தெழுதக் 


2 


8 


0 


1 


3 


0 


0 


( ஏனெனில் இந்நிரலில் மற்ற மூலகங்கள் 
பூச்சியம் . ) 


5 


8 


இவ்வணிக்கோவையை இரண்டாம் 
கொண்டு விரிவு படுத்தினால் கிடைப்பது 


திரை 


மூலகங்கள் 


3 


0 


3 ( 18-0) 


54 . 


| 6 


8 


கொடுத்துள்ள அணிக்கோவையின் மதிப்பு : 


54 . 


அணிக்கோவை 


181 


பயிற்சி 1 ( b ) 


கீழ்க்கண்டவற்றை நிறுவுக . 


0 


1 


1 


1 . 


1 


1 


4 


= - 2. 


1 


9 


2 


-3 


= 38 . 


-1 


0 1 


1 


1 


1 


1 


1 


3 . 


3 


1 


1 


0 


1 


1 


1 


1 


0 


2 


4 


-2 3 


1 


1 0 


4 . 


102 


0 


3 
S 


19 


3 


0 


2 


2 
3 


1 


5 . 


2 

1 


= 87 


2 


4 


2 


12 


22 


6 . 


22 


32 


12 
52 


3 


42 


182 


இயற்கணிதம் 


d 


1 


1 


1 


1 


a ) 


1 


1 


7 . 


= (a + 3 ) ( a - 1 ) 


1 


1 


a 


1 


1 


1 


1 


a 


1 


1 


1 


1 


1 


3 


8 . 


= 1 


1 


3 


3 


10 


1 


4 


10 


20 


1 


0 


0 


2 
2 


2 


0 


1 


= 10 


0 


0 


2 


1 


0 


0 


1 


X - a 


al 


10 . 


ra 


X- d 


4 


= x ( x - a ) ( x- 2a) 


4 


X - d 


( y - z ) " 


z2 


11 . 


22 


( x - z ) 


= 2 ( xy - yz - zx ) 


* 2 


( x + y ) 


52 


a2 


( a + b ) 2 


1 


12 . 1 ( a + 1 ) 

aa 

2 ( ab + a + b ) " 
( b + 1 ) 

52 
1.10 . தேற்றம் 7 : 
ஓர் அணிக்கோவையின் ஏதேனும் 

ஒரு நிரல் 

அல்லது 
நிரையின் ஒவ்வொரு மூலகத்தையும் இரு இராசிகளின் கூடுத 
லாக எழுதினால் அணிக்கோவையை இரு அணிக்கோவைகளின் 
கூடுதலாக எழுதலாம் . ஏனெனில் , 


1.83 


அணிக்கோவை 


ay bi 1 di + 31 b ! 1 
a , b , c , d , + s , b , c , எனில் 

as bs ce| d :+3 ; bs cs 
- ஐ ayA1 + agA , + agAs என எழுதலாம் . இங்கு A1 , Ay . As 
ஆகியவை முறையே 41 , ag , as சார்பற்றவை . 


A = ayA ] + asAs + agA8 

= ( d1 + B ) A , + ( d : + Bz ) A , + (d : + ss ) AS 
= ( dlA1 + d , A , + dsAg ) + ( B1A1 + 3 , A2 + 3sAs ) 
d1 bi cy B1 b1 1 
d ; ba cg 

B2 b, b, 
ods bs cs Bs_bg cs 


1-11 , தேற்றம் 8 : 

ஓர் அணிக்கோவையின் ஏதேனும் ஒரு நிரல் அல்லது 
நிரையின் மூலகங்களுடன் மற்றொரு நிரல் அல்லது நிரையின் 
ஒத்த மூலகங்களின் k மடங்கைக் கூட்டினால் அணிக்கோவையின் 
மதிப்பு மாறாது . 


ஏனெனில் , 


ay b , c 


ay b , c , 


= 4 எனவும் , 


ag bs cs 


a1 + kb ] by c 


ag + kb , 


b, 9 


as + kbs bs cs 
எனவும் இருக்கட்டும் . இங்கு k ஏதேனும் ஓர் எண் . 
ay b : c 

kb , by c1 
ay be c , 

kb , b, c , 
as b : ccs 

kbs bs es 


+ 


184 


இயற்கணிதம் 


11 


( 1 


> 


h h 


a , b , 


= 


C 


+ k 


b , b . c , 


ay bs cs 


| be bg 


Cg. 


ay be 


as b : ce 


+0 


(as 


bs cs 


- 


[ a b , cs ] 


* 


குறிப்பு : 

இதே அடிப்படையில் 


lai + 1,51 + gc by cy 
| | az + 1,b , + lyce b , cy 
Ilag + l , bs + 19cs by cs 


11 [ al b , cs ) 


குறிப்பு : 

மேற்குறித்தபடி நிரல்கள் , நிரைகளை மாற்றி அமைக்கும்போது 
குறைந்தது ஒரு நிரலை அல்லது நிரையை மாற்றம் செய்யாமல் 
விட்டு வைத்தல் வேண்டும் . பின் வரும் கணக்குகளில் R ) , R ,, R3 
... ; C ) , C ,, C ; ஆகியவை முறையே முதல் , இரண்டாவது , 
மூன்றாவது நிரைகளையும் , நிரல்களையும் குறிக்கும் . 


எடுத்துக்காட்டு 1 : 


a , b, c வெவ்வேறு மதிப்புடையவை எனவும் 


a 


1 + a * 


b 52 


1 + * 


c cs 


1+ 


எனவும் இருந்தால் abe 


1 என நிறுவுக . 


( செ.ப.க. ) 


அணிக்கோவை 

185 
கொடுத்துள்ள அணிக்கோவையை - எனக் கொண்டால் , 


a a ? 


1 


b 52 


1 


+ 


b 5 6 


c - 


1 


c 


2 


a a 


1 


1 


a a 


5 5 


+ abc 


1 b b2 


C 


ca 


1 


11 


c | 


a a 


1 


as 


1 


1 


b b 


1 


+ abc 


b 5-1 


1 


c c | 


1 


c 


1 


= ( 1 + abc) b > 52 1 


= 0 . 


c c ? 1 


a, b , c ஆகியவை வெவ்வேறு மதிப்புடையன ஆதலால் 


1 


b 52 


1 


1 


abc + 120 . 


எடுத்துக்காட்டு 2 : 
தீர்வு காண்க : 

x + a b 


C 


C 


b x + c 

( செ.ப.க. ) 
x - b 
கொடுத்துள்ளது x- ல் அமைந்த முப்படிச் சமன்பாடு ஆகும் , 
அணிக்கோவையை - எனக் கொள்வோம் . 


188 


இயற்கணிதம் 


-ன் 2 ஆவது 3 ஆவது நிரல்களின் மூலகங்களை முதல் 
நிரலுடன் கூட்டினால் கிடைப்பது 


x + a + b + c 


5 


C 


x + a + b + c x + c 


x + a + b + c 


. 


x + b 


1 


b 


C 


ஃ (x + a + b + c) 


1 


x + c 


a 


1 


4 


x + b 


[ Rg- R1 , Rs - R ] 


1 


b 


C 


( x + a + b + c ) 


0 x + c - b 


d - C 


0 


a - b 


x + b - c 


ஃ (x + a + b + c) ( x + c - b ] ( x + b - c ) -- ( a - b ) ( a - c ) ] = 0 . 
அதாவது (x + a + b + c ) [ x - ( c - b )" - ( a - b ) (a - c) ] = 0 

( x + a + b + c ) ( x- ( c + b2- 2bc + as - ac - ab + bc ) ] = 0 
(x + a + b + c) [x - ( a + b + c - ab - bc - ca ) ] = 0 


x = - ( a + b + c) அல்லது 

= ( a + b2 + c - ab - be - ca ) } 


சமன்பாட்டின் மூலங்கள் - {a + b + c ) , 

# Va + be -- c - ab - bc - ca 


எடுத்துக்காட்டு 3 : 

4 5 6 


X 


อิ 


6 


7 


= ( x - 2y + z ) ? என நிறுவுக . 

( செ.ப.க.) 


8 


8 


Z | 


* 


y 


Z 


0 


187 


அணிக்கோவை 


6 


X 


5 


8 


7 


y 


என இருக்கட்டும் . 


6 


7 


8 


2 


* 


Z 


0 


0 


0 


0 x - 2y + z 


y - z 


3 


7 


8 


Z 


Z 


0 
[ R , -2R , - Rs , R , -Rg ] 


- (x - 2y + z) 


6 


7 


8 


X 


y 


0 


0 


-1 


-- ( x - 2y + z ) 


8 


[ C ] -C ,, C .-- C3 ] 


X - y y - z | 


Z 


( x - 2y + z ) [ - ( y - z ) + x -y ] 
( x - 2y + z ) ( x - 2y + z ) 
( x - 2y + z ) 2 


A = ( x - 2y + z ) 
எடுத்துக்காட்டு 4 : 

ab ac | 

சரியான வர்க்கம் 
ab -52 be 

எனக் 
காட்டு . 

( செ.ப.க. ) 
bc -c 


ac 


ab 


AC 


ab 


bc 


என இருக்கட்டும் . 


ac 


bc -ca 


இயற்கணிதம் 


-a 


A = abc 


a 


C 


al 


5 c 


-1 


1 


= a bec2 


1 


1 


1 


1 


1 


0 


0 


= ab2c2 


1 


0 


2 


[ C , + C ) , Cs + C } 


1 


2 


aah2c [ -1 ( -4 )] 
= 4aebec 


( 2abc ) ” . 


எடுத்துக்காட்டு 5 : 


தீர்வு காண்க : 


a + x_a - x 


d - x 


a - x a + x a- x 


d - x | 


a - x a+ x 


a + x a - x 


a - x 


a - x a + x a - x 


a -- X 


a- x a + x | 


3a - x_a - x 


3a -- x a + x a- x 


[ Cl + C , + C , ) 


Sa- x a - x a+ x 


அணிக்கோவை 


189 


1 


d - x 


4 - x 


= ( 3a - x) | 


1 


a + x d - x 


1 


a - x a + x | 


1 


a - x | 


= (3a - x ) 


0 


2x | 


0 


[ R , -R | , Rs -- R ] 


0 


0 


2x 


= ( 3a - x ) ( 4x " -0 ) 


ஃ ( 3a - x ) 4x2 = 0 





சமன்பாட்டின் மூலங்கள் 0 , 0 , 3a ஆகும் . 


எடுத்துக்காட்டு 6 : 


b c bc b + c 


ceae 


ca 


c + a 


= 0 எனக் காட்டு . 


a ?be ab a + b 


bec2 bc b + c 


c2a2 


ca 


cta 


என இருக்கட்டும் . 


ube ab a + b 


abc2 abc ab + ac 


1 
A = 

abc 


bcal bca bc + ba 


carbe 


cab ca + cb | 


| be 


1 ab + ac 


1 
abc 


.abc2 


cal 


1 


bc + ba 


ab 1 ca + cb 


190 


இயற்கணிதம் 


bc 1 ab + at + bc 


= abc . 


ca 


1 bc + ba + ca ) 


[ Ce + C ) 


ab 1 


ca + ab + cb 


bc 


1 


1 


= abc ( ab + bc + ca ) 


ca 


1 


1 


ab 


1 


1 


ahc ( ab + bc + ca ) x 0 

( ஏனெனில் இரு நிரல்கள் முற்றிலும் சமம் . ) 
= 0 . 


எடுத்துக்காட்டு 7 : 


1 + a 


1 


1 


1 


1 


1 + b 


1 


| 


1 


1 


1 + c ) 


| 


1 


1 


1 + d 


1 


= abcd ( 1 + + + + 


+ 


+ 


1 ) 


என நிறுவுக , 


( செ.ப.க. ) 


1 


1 


1 


1 


. 


C 


a 


u 


1 
5 


1 + 


1 
b 


1 
6 


1 
b 


A = abcd 


1 


1 


1 


C 


C 


C 


C 


11 


1 
d 


1 
dd 


d 


+ 1 


( a , b , c , d ஆகியவற்றை அந்தந்த நிரைகளினின்றும் பொதுக் 
காரணியாக எடுக்கவும் . ) 


அணிக்கோவை 


191 


1 


1 


1 


1 
1 + 

a 


+ 


1 

+ 
b 


1 
d 


1 

+ + 
a b 


+ 


с 


1 


1 
b 


abcd 


1 


с 


a 


1 
d 


1 


1 


1 


1 


1 


+ 
a 


1 
To 


+ 


+ 


1 


+ 


1 
b 


+ 


+ 


1 


с 


с 


1 


To 


1 


1 


с 


1 


ät 


A = abed ( 1+ 


1 


+ 
a 


1 
b 


1 

+ 
с 


1 


1 


1 


1 


1 
b 


16 


1 

+1 
b 


1 


1 
b 


{ 
+1 


+1 


с 


с 


1 


à 


1 
d 


4 + 1 


1 


0 0 


0 


1 


1 


1 


ь 


0 0 


1 


= ab 


abes ( 


1 + 


+6+ 


+6 ) 


a 


с 


1 


0 1 0 


C 


1 

d 
( C, -C1 , C9 - C1 , C2 - C ) 


192 


இயற்கணிதம் 


1 


= abcd 


( +++++ 


+ 


+1) 


எடுத்துக்காட்டு 8 : 

as 3a2 


3a 


1 


a2 


a + 2a 2a + 1 


1 


a 


24 + 1 


a + 2 


1 


1 


3 


1 
= ( a - 1 ) என நிரூபிக்க . 


( செ.ப.க. ) 


a3 


Sa ? 


Sal 


1 


a ? a2 + 2a 2a + 1 


1 


A = 


என இருக்கட்டும் . 


a 


2a + 1 


a + 2 


1 


1 


3 


3 


1 


| 


as 


3a2 


3a 


1 


ar - as 


2a - 2 


1 - a 


0 


1 - ue 


1 - a 


1 - a 


2-2a 


1 - a 0 
( R , - Ry ; Ry- R , R ; -- Rs ] 


a ? --- a 


2a ( 1 - a ) ( 1 - a ) 


a { 1 - a ) 


1 - a ? 


( 1-4) 


1 - d 


2 ( 1 - a ) 


2a 


1 


C 


1+ 


1 


| 


1 


1 


a2 


2a 


1 


a - a 


1 - a 0 


( Rs - R ) , Re - R , ) 


1 - a 


1 - a 0 


அணிக்கோவை 


1 -- a 


- - 


- ( 1 - a ) 


1 - u 


a 


1 


- ( 1 - a) * ( 1 - a) 


1 


1 


-- ( 1 - a ) ( a -- 1 ) 
= { 1 - a ) 


எடுத்துக்காட்டு 9 : 

x2 


x 


1 


1 


x 


x2 


X 


( x + - 1 ) * என நிறுவுக . 


1 


X 


1 


x3 


( செ.ப.க. ) 


கொடுத்துள்ள அணிக்கோவை - என இருக்கட்டும் . இதன் 
முதல் நிரலை x ஆலும் , இரண்டாவது நிரலை x " ஆலும் , மூன்றா 
வதை x " ஆலும் பெருக்கினால் கிடைப்பது 


*4 


1 


X 


xo 


x " 

5 


* 


1 
x . x2 . x3 


x2 


x 


18 


33 


x4-1 


x4 


1 


0 


x - x 


x5 - X 


1 


[ C1 - C4 , C , - C ,, 

Cg- Cal 


0 


x - x2 x 


0 


0 


O 


x " -x 


x " -x 


X 


1 


36 . (x + --- 1 ) 


0 


12 


0 


0 


x8 


இயற்கணிதம் 


194 


0 


1 


| 


= + 
( x - 1 ) ( x - x ) . x " . x3 

( x - 1 ) - 3 ( x+ - 1 ) {x *-1). 


re 


= { x + - 1 ) . 


எடுத்துக்காட்டு 10 : 

ax - by - cz 


ay + bx 


cr + uz 


hz + cy 


ay + bx by - cz - ax 
cx + az bz + cy 

cz - ax - by 
( a + b + c ) ( x + y + z ) ( ax + by + cz ) என நிரூபிக்க . 
| ax - by - cz ay + bx cx + az 
ay + bx by - cz - ax 

bz + cy 


cx + az ) 


bz + cy 


cz - ax - by 


| 


முதல் , இரண்டாம் , மூன்றாம் நிரல்களை முறையே x , y , z ஆல் 
பெருக்கி , முதல் , இரண்டாம் , மூன்றாம் 

நிரைகளை முறையே 
a , b , c ஆல் பெருக்க , 


A 


1 

XT 
abc.xyz 
a x2 -abxy - tCZX 


a ye + abxy 


cazx + a z2 


atbxy + b x2 


bºy2 - bcyz -- abxy 


bez + bcyz 


c2x2 + cazx 


beyz +cy 


cz2 - cazx - bcyz 


1 


== 


X 


< azx + az 


abcxyz 
(!*( x + y * + z ) 
b * { x2 + y + z ) 
c2( x + y + z ) 


a y . + abxy 
h y - bcyz - abx} 
beyz + cy 


bez + bcyz 
cz ? -cazx - bcyz 

( C1 + C + C8 ) 


moufléarm 


196 


1 
abcxyz 


(x2 + y2+ z2 ) x 


a2 


cazx + aº za 


a y + -abxy 
bº baya --boyz - abxy 

bcyz + c % y 


bºz ? + bcyz 


c2 


c ? z ? — cazx -- hcyz 


Х 


xº + ya + z ? 

abcxyz 
a ? + 62 + c yº ( a ? + b + c ) 
32 

beya – bcyz - abxy 

boyz + c* yº 


zº (a ? + 63 +-cº ) 

baza +-bcyz 
cazº - cazx - bcyz 

( Ri + R , + R3 ) 


ca 


(x3 + y + za ) (aº +52 + cº )by 

abcxyz 


1 


y 


b by - cz -- ax 


bz + cy 


с 


bz + cy 


cz - ax - by 


( x + y2 + za ) (aº +52 + c% ) 


Х 


ax 


1 


0 


b 


cx 


[ C , -- yC1) 

C3 - C , ] 


с 


bz 


-ax - by 


( x2 +32 + z2 ) (a + ba + c^) 


х 


ax 


[a2x® + aczx + bcyz + abxy - bcyz ] 


( ** + y2 + za ) ( a ? + 6 * + ca ) ( ax + by + cz ) 


198 


இயற்கணிதம் 


பயிற்சி 1 ( c ) 
கீழ்க்கண்ட அணிக்கோவைகளின் மதிப்புக் காண்க . 

3 2 1 


15 


29 


14 


1 . 


16 


19 


3 


17 


33 


8 


38 


21 ) 


17 


7 


10 


24 


22 


10 


6 


8 


2 


3 


5 | 


7 


1 


2 


5 2 3 


3 . 


2 5 3 


2 3 5 


7 


13 


10 


6 


5 9 


7 


4 


4 . 


8 


12 


11 


7 


4 


10 


6 3 


| 0 3 


4 7 


3 0 7 


4 


5 . 


| 4 7 


0 


7 


4 3 


0 


1 


a 


aa 


a + bed 


1 b ba 


be + acd 


6 . 


= 0 எனக் காட்டுக. 


c3 + abd 


1 


d de 


d8 +-abc 


அணிக்கோவை 


197 


a 


b 


C 


7. காரணி காண்க : 


-- 


C 


- 


c a b 


a + 1 


b2 


c2 


4 


ae 


b2 + 1 


c3) 


de 


8 . 


ae 


b2 


c * +1 


d ? 


42 


b2 


c2 da + 1 
= 1 + a + b + c + d ? என நிறுவுக . 


x + a 


x + 2a x + 3a 


9 . 


x + 2a x + 3a x + 4a 


= 0 என நிறுவுக . 


x + sa x + 4a x + 5a 


x2 


( x + 1 ) , { x + 2 ) ( x + 3 ) 
(x + 1 ) 2 (x + 2 ) : ( x + 3 ) 2 (x + 4 ) ? 


10 . 


( x + 2 ) " ( x + 3 ) ? ( x + 412 


( x + 5 ) 


( x + 3 ) " ( x + 4 ) " ( x + 5 ) ( x + 5 ) 

= 0 என நிறுவுக . 


1 


bc bc ( b + c) 


11 . 


1 


ca ca ( c + a) 


= 0 என நிறுவுக . 


1 ab ab ( a + b) 


a + b + b + c c+ a 


b 


C 


12 . 


b + c c + d 


a + b 


- 


b 


C 


a 


c + a a + b + b + c 


. 


b 


எனக் காட்டுக . 


198 


இயற்கணிதம் 


x 


2 


1 


x - x ] 


y - y1 


Z -- 71 


X1 y 


21 


13 . 


xs - x ] Y. -y1 


29-21 


X, Y , 


உ 


1 


xg - x )] 


} s - y 


R3 ys 


23 


1 


எனக் காட்டுக . 


1 + x 


0 


0 


1 + x 


x 


0 


X 


14 . 


1 + x2 


0 


0 

1 + x 
= 1 + x2 + x* + x + x * என நிறுவுக . 
2 3 4 


1 + x | 


1 


2 + x 


3 


4 


15 . 


= x ( x + 10 ) 

என நிறுவுக . 


1 


2 


3 + x 


4 


1 


3 


4 + x 


ல- 


1 


42 


32 


52 


16 . 


22 
32 
42 


12 
52 


= 0 என நிறுவுக . 


82 


52 


72 


b + c ) 


a 


a - 5 


17 . ( -+ a_b - a 

-ன் மதிப்புக் காண்க . 
| c - 5 ( -a a + b 
18. A , B , C என்பவை ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 
எனில் 


--cos C 


sin C 


cos C 


sin 2A 


sin 2B 


sin ( A-- B) cos { A- B) sin ( A- B ) 

sin 2C என நிறுவுக ; 


- 


அணிக்கோவை 


199 


a + A 


ab 


ac 


ad 


ab 


b2 + A 


bc 


bd 


19 . 


ac bc c " + A cd 
ad bd cd d + A 

A * ஆல் சரியாக வகுபடும் என நிறுவுக . 
1 + x 1 + y 1 + z 
x + x_y + y_z + z 


20 . 


* 2 


y 22 

= ( x - y ) (y - z) (z - x) எனக் காட்டுக . 
x + 1 x+ 2 x + a 


21 . 


x + 2 x + 3 x + b 


. 


x + 3 x + 4 x + c 


என 


x சார்பற்றது நிறுவுக . மேலும் a, b , ( கூட்டுத் 
தொடரில் அமைந்தால் A = 0 எனவும் நிறுவுக . 

1 1 + x 2 + x 


22 . 


12x என நிறுவுக . 


8 2 + x 4 + x | 
27 3 + x 6 + x | 

b d 


C 


d a b 


C 


23 . 


= ( a + b + c + d ) ( a - b + c - d ) 

{ (a - c) 3 + ( b - d ) : } 
என நிறுவுக . 


ca a 


b 


h 


C 


d 


a 


a | 


be 


c2 | 


24 . 


(a + 1 ) : ( b+ 1 ) : ( c+ 1 ) * 
{ a - 1 ) : ( b - 1 ) : ( c - 1 ) * 


aa | 


b 


C 


எனக் காட்டுக . 


1 


1 


1 


200 


இயற்கணிதம் 


a -- b - C 


2a 


2a 


25 . 


25 


b - c - a 


25 


20 


20 


c- a - 5 


ஒரு சரியான முப்படி என நிறுவுக . 


a 


b 


C 


d 


al 


-d 


C 


26 . 


= (a2 + be + c2 + de ) : 


-C 


d 


aal 


-C 


b 


a 


என நிறுவுக . 


27 . 


2s = a + b + c எனில் , 

a ? ( s - a ) " ( s - a ) 2 
( s - b ) 52 

( s-b} 2 
(s- c ) 2 ( s - c ) 

( 2 
2s2 ( s - d ) ( s - b ) ( s - c ) என நிறுவுக . 


28. A = BY + 8 , 4 = Yd + B8 , = { B + Yd எனில் , 


1 


1 


1 


ப 


2 


A2 12 


= - ( B -- Y ) ( Y - d ) ( d - B ) ( d - 8 ) ( 3-8 ) ( Y - 8 ) 


என நிறுவுக . 


29. ( a + b + c ) = 0 எனில் , 


C 


b 


C 


b - x 


= 0 -ன் தீர்வு காண்க . 


b 


c - X ) 


அணிக்கோவை 


201 


bc - a 


ca - 52 


ab - 2 


30 . 


- bc + ca + ab 


bc - ca + ab 


bc + ca - ab 


( a + c ) ( a + b ) ( a + b) (b + c) ( b + c ) { c + a ) 

3 ( b - c ) ( c - a ) { a - b ) (a + b + c) x ( ab + bc + ca ) 
என நிறுவுக . 


31. a , b , c ஆகியவை வெவ்வேறு மதிப்பு உடையனவாகவும் 

a as a * -1 


b > b8 b4-1 


= 0 எனவும் இருந்தால் 


abc ( ab + bc + ca ) = a + b + c என நிறுவுக . 


al 


al 


a + b > a + 2b > a + 3b 
a + 35 

a + b a + 26 
32 . 

a + 2b a + 36 a (a + b) 

a + b > a + 2b a + 3b 

= -325 * ( 2a + 3b ) எனக் காட்டுக . 
பின்வருவனவற்றின் தீர்வு காண்க . 
x + 2 

0 


( 


33 . 


2 


x + 1 


0 


1 


2 


* 


4 


8 


34 . 


x + 3 


* 


1 


= 0 


x - 1 


x + 1 


3 


x + a 


b 


C 


d 


x + b 


C 


35 . 


al 


b 


x + c 


d 


4 


b 


C 


* + d 


202 


இயற்கணிதம் 


b 


C 


a 


b - x 


d 


38 . 


b 


d 


al 


b 


C 


d - x 


X 


X - 1 


37 . 


2x + 3 


3 


2x + 4 15x + 21 
1 + a - b2 2ab 


-25 


38 . 


2ab 


1 - a + 5 : 


-ன் மதிப்புக் 


25 


-2a 


1 -- a --b2 


காண்க . 


( 2 ) 


52 


39 . 


( a + 1 ) " (b + 1 ) ( c + 1 ) : 
( a - 1 ) : ( b - 1 ) : ( c - 1 ) 2 
- 4 (a - b) ( a - c) (c - a ) எனக் காட்டு . 


sin A 


COS A 


sin C 


cos C 


-cos A 


sin A 


- cos C 


sin C 


40 . 


- sin C 


cos C 


sin A 


--cos A 


-cos C 


- sin C 


COS A 


sin A 


என நிரூபிக்க. 


1 + x 


1 


... 


1 


1 + x | 


1 


1 


1 


1 + x | 


41. - 


1 


1 


1 


= { n + x ] xn - 1 


.. 


. 


... 


... 


1 


1 


1 


1 + x 


. 


என நிறுவுக . 


94500f G & T 50) 


208 


1 + x 


... 


n 


1 


2 + x 


8 


1 


2 


3 + x 


n 


42 . 


O. 


. 


. 


... 


D. 


1 


2 


8 


n + x 


= x*- ? [x ++ n (n - 1 ) ] TS 8064 * . 


a 


a + b 


a + 26 


... 


a + nb 


a + nb 


a 


a + b 


a + n - 1b 


a + n - 1b a + nb 


a 


.. 


atn - 26 


48 . 


... 


a + b 


a + 2b a + 8b 


3 


a 


= ( -6 ) ( n + 1 ) * . ( a + \ nb ) 6760 BD1448 ., 


sin ? A sin A cos Acos A 


44 . 


sinº B 


sid B cos B 


cos ? B 


sin C 


sin C cos C cos C 


sin (AB) sin ( A - C ) sin ( B - C ) 


GT GOT 


நிறுவுக .. 


98 % A + B + C = 1 


y 


Z 


1 


1 


1 


5 . 


yz 


zx xy 


= ( y - x ) ( z - ) ( x - y ) ( yz + zx + xy ) ST SOT SIL .. 


204 


இயற்கணிதம் 


1.12 . ஒரே நிலையில் அமைத்த இரு அணிக் கோவைகளின் 

பெருக்குத் தொகை காணுதல் : 


தேற்றம் 9 : 


மூன்றாம் நிலைகள் அணிக் கோவைகள் இரண்டின் பெருக்குத் 
தொகை மூன்றாம் நிலையிலமைந்த மற்றோர் அணிக்கோவை 
ஆகும் . 


al 


b . 


C ) 


1 B1 Y1 


D = 


a , b , c . 


எனவும் D = 


d : B. Y , 


as bs cs 


d3 B3 Y3 


எனவும் கொள்க . 


aid1 + b131 + c1Y1 aid , + b13 , + cY , aids + b1Bs + c1Y3 
aydi+ b , B1-Fc , Y : apds + b , Be + cgyz agds + b , B3 + cYs 
aydi + b , 31 + csYl agd , + bsss + cgYs agd3 + bsB3 + csY3 | 


என்ற அணிக்கோவையையும் கருதுவோம் . 4 ஐ 27 அணிக் 
கோவைகளின் கூடுதலாக எழுதலாம் . ஏனெனில் 

-ன் 

ஒவ் 
வொரு நிரலில் அமைந்த மூலகங்களும் 3 ராசிகளின் கூடுதலாக 
இருக்கின்றன . இந்த 27 அணிக்கோவைகளுள் சான்றாக 


and , and , and 


agli agd , aada 


and , biß . c.Ya 
agdi b , B , e2Y8 
agdi bgB2_cgY : 


agdi aged , agds 


aidi cY , bes 
a ,di cy , b , 33 


agdi cYs_b: 33 


205 


அணிக்கோவை 


என்பவற்றைக் காட்டலாம் . இவற்றை முறையே 
all al 

ay by cy 


an 


didad , 


( 9 


als 


a ) 


a , b , c , 


d1BY : 


. 


ds 


Cs 


as as 


ay be 


al | 


c by 


c : b , 


diß 3Y ,, ag 

as cs bs 
என எழுதலாம் . இவற்றுள் முதல் அணிக்கோவையின் மூன்று 
நிரல்களுமே சமமாயிருப்பதால் அதன் மதிப்பு பூச்சியமாகும் . மற்ற 
இரு அணிக்கோவைகளின் கூடுதல் 

ai b . 

C 
( d 1 B2Y3- d1B3Y2) az b , cy 


as bs cs 


ஆகும் . இதேபோன்று 27 அணிக்கோவைகளுள் 21 அணிக் 
கோவைகள் பூச்சியமாகும் என்று நாம் காணலாம் . எஞ்சியுள்ள 
அணிக்கோவைகளின் கூடுதல் 


( 13, Ys -- < 1/3g72 + ol 9/3sY1 - d9/31Y8 


al by 1 


+ ds/31Y : – d s/B2Y1) x 


ay b , 


Cg 


ag b ; cs 


d1 B1 Y 


ay by 


C1 


அதாவது 


d , B , Y , 


xx | 


a , b , c , 


ஆகும் . 


ds B3 Y3 


as bs es 


எனவே , 


A = D. D 


குறிப்பு : 
இங்கு விளக்கப்பட்டத் தெரிப்பு பொதுவானது . எனவே 

n ஆம் நிலை அணிக்கோவைகள் இரண்டின் பெருக்குத் 
தொகைக்கும் பொருந்தும் . 


206 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 1 : 


d 


5 


( 


P 4 


Y 


C 


4 


b 


r p 


4 


. 


| 
| 


b 


4 


ஆகியவற்றின் பெருக்குத் தொகை கண்டு ( a + b * - + c - 3abc ) 
( p * + q * + re- 3pqr ) = A + B * + C8 SABC என்று நிறுவுக . 
இங்கு A , B , C ஆகியவற்றின் மதிப்புகளை a , b , c , p , q , r மூலம் 
கண்டறிக. 

( செ.ப.க. ) 


u b 


C 


C 


a 


b 


a { a - bc ) - b ( ca - b ) + c {c - ab ) 
= as + be + cs- 3abc 


b 


C 


4 


p 4 


r 


இதேபோன்று 


T p 4 


= pe + q * + re - 3pqr ஆகும் . 


4 T P 


a b 


C 


C 


a 


b 


X 


4 


) 


+ b c | 


| 


p 


A 


B C 


||| 


C 


A 


B 


ap + bq + cr ar + bp + cr aq + br + cp 
aq + br + cp_dp + bq + cr ar + bp + cr 

ar + bp + cr aq + br + cp ap + bq + cr 
என எழுதலாம் . 


B C A 


இங்கு A = ap + bq + cr , B = ar + bp + cr , C = aq + br + cp 


கொடுத்துள்ள அணிக்கோவைகளின் பெருக்குத் தொகை 


AL 


B 


C 


C A 


B 


= A * + B * + Cs - 3ABC . 


B C A 


207 


அணிக்கோவை 


எடுத்துக்காட்டு 2 ; 

ay by cy 


a , b , c , 


எனவும் A1 , B1 , C. 


முறையே 


as by 3 
ai , b , C ) ஆகியவற்றின் இணைக் காரணிகளாகவும் இருந்தால் , 

A B1 C. 


A , B , C , 


- 


A 


என நிறுவுக . 


As B , Cs| 


| A1 B , 


C 


இப்போது 1x 


A. 


B, 


C , 


ஐ எடுத்துக் 

கொள்வோம் . 


As Bs | 


Cs 


இதன் மதிப்பு 

aA1 + 5 \ B1 + cC | ayA : + b_B , + cC , a ] Ag -I-bB3 + ( C ) 
| agA1 + bzB1 + c , C1 agA , + b , B , + c , C , {lyAg + bgBs + c , C : 
alg41 + bgB1+ cyC / as4 , + b , B , + cgC , asAs + bgB34-CC , 


0 


-- 


O 


0 


( ஏனெனில் TrAs + b , B , + crC ; 

= 1 ( r = $ எனில் ) 

0 ( r + s ) எனில் ) 


0 


0 


8 


A1 


B , C 


3 


A , B , C , 


A 


A, 


Bs C : 


எடுத்துக்காட்டு 3 : 

1 1 


1 


X 


Z 


ஐ வர்க்கப்படுத்துவதன் மூலம் , 


x2 


208 


இயற்கணிதம் 


S. 


31 


39 


= 


sr = x + y + z எனில் , 


S1 


SS 


S3| 


= ( x - y ) ( y - z ) ( z ~ -x ) * 


S | 


Ss| 


$ 4 


என நிறுவுக . 


( செ . ப . க . ) 


1 


1 


1 


} 


Z 


= ( x - y ) ( y - z ) ( z - x ) 


y 


22 


( ஏற்கெனவே நிறுவியுள்ளோம் . ) 


1 


1 


1 


1 


1 


1 


2 


X 


X 


} 


Z 


x2 


2 


* 2 


22 


1 + 1 + 1 x + y + z x + y + z 
x + y + z x + y2 + z x + y + z 
x2 + y + z " > x + y + z ° > x* + y* + z+ i 


S0 


Sl 


sy | 


S1| 


SS 


Ss 


S9 


Ss 


SAL 


SO 


S 


Sg 


எனவே , 


ST 


S9 


Ss 


= ( x - y) ? ( y -- z ) ( z - x ) * 


$ 9 


Ss| 


S4 


பயிற்சி 1 (d) 


1. (a + be + c + d ) { d + 32 + Y ’ --- 82 ) ஐ நான்கு 

சரியான இருபடிகளின் கூட்டுத்தொகையாக எழுதலாம் 
என நிறுவுக . 


அணிக்கோவை 


209 


2bc 


b 


2 


( 


2 . 


( 2 


2ac - 52 


42 


- 


b 


( 


a2 


2ab -- 02 


C 


d 


b 


( a + b + c * - 3abc ) " என நிறுவுக . 


sr = a + + c + dr ஐக் குறிக்குமெனில் , 


பிடி 


31 


SG 


Sg 


31 


SS 


S3 


[ { a - b ) ( a - c ) ( a - d ) (b - c) 

( b - d ) ( c - d } ] என நிறுவுக . 


SS 


SA 


S5 


32 
3 


4 


36 


ay b1 


C1 


d , b , c , 


-ல் A1 , B1 , C .... , முறையே 4| , b , c1 ... 


as b3 


2 


ஆகியவற்றின் இணைக் காரணிகள் எனில் , 
BI + C ) CI + AT A1 + B1 

al by 

CI 
B, + C , C , + A , A , + B , 
B3 + C : Cs + A : 43 + B3 

аз bg Сэ 
என நிறுவுக . 


as 


be 


Cs 


h * + 


ab 


AC 


0 


. 


- 


[ 2 


5 . 


ba 


c2 + a 


bc 


( 


0 


ce 


cb 


a + 52 


b 


0 


= 


4ab2c என நிறுவுக . 


ue_he b2 -ca 


( 2 


G 


5 


C 


2 


6 . 


c2 

--ab a2 --- hc b : -- ca. 


= 


C 


b 


h 


b2 - cer ce -- ab a - bc 
என நிறுவுக . 
இ.க.- 14 


a 


இயற்கணிதம் 


210 


7. A , B , C ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங் 

களெனில் , 


cOS C 


cOS B 


COS C 


COS A 


= 0 என நிறுவுக . இதிலிருந்து 


cos B cos A 
cos A + cos B + cos C + 2 cos A cos B cos C = 1 
எனக் காட்டுக . 


I ma 


1 


c L 


1 


8 . 


|-ன் மதிப்பை , 


d Bx 


1 


cd B_Y 1 

1 0 


0 


0 


1 


0 -B 


இதை 


என்ற 


அணிக்கோவை 


0 


0 


1 


-Y 


0 


0 ) 


1 


யுடன் பெருக்குவதன் மூலம் காண்க . 


9 . 


( ax + 1 ) : ( ay + 1 ) ( uz + 1 ) 
( bx + 1 ) 2 { by + 1 ) " ( bz + 2 ) 2 ஐ 
( cx + 1 } 2 ( cy + 1 ) : ( cz + 1 } 

அணிக்கோவைகளின் பெருக்குத் தொகையாக 
அமைக்க . மேலும் இதன் மதிப்பு 2 ( a - b ) ( b - c ) ( c -- d ) 
(x - y ) (y - z) ( z - x ) என நிறுவுக . 


1.13 . அணிக்கோவைகளை ஒருங்கமைச் சமன்பாடுகள் தீர்வு 

காண்பதற்குப் பயன்படுத்துவதற்குக் கீழ்க் கண்ட சமன் 
பாடுகளை எடுத்துக் கொள்வோம் . 


uyx + by + ciz + di = 0 
aex + bay + c9z + d , 0 
agx + bgy + cgz + ds := 0 


--- 


... 


6 . 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


. 


அணிக்கோவை 


211 


ay by c 


a , b , c2 | என இருக்கட்டும் . இதில் ay , ag ... 

as bg ca 
ஆகியவற்றின் சிற்றணிக் கோவைகள் முறையே A1 , 4 : , Ag 

ஆக இருக்கட்டும் . 


... 


( 1 ) x A1 - ( 2 ) X Ay + ( 3 ) X As எடுத்தால் , 
{ay A1 - a , A , + as Ag ) x + ( b1 A1 - b , A , + by Ag ) y 
+ (c141 – c , Az + cs A3 ) z = dy A1 - d , As + d : As 
ஆனால் b : A1 - b , 4 , + by As = cr A - c , A ; + cs As = 0 


(a1 A1 -- az A , + as Ag ) x = dy A1 - d , A2 + ds As 

d , Al - d , A , + d ; As 
aj Al - a , A , + as A ; 
[ dy b , cs ] 
[ ay b , c ] ) 


இதே போன்று 


[ ay d, cs ] 
( al b , cs ) 


Z = 


[ ay b , ds ) 
[ay be ca ] 


கொடுக்கப்பட்ட x, y, 2 - ல் அமைந்த நான்கு 

சமன்பாடு 
களிலிருந்து x , y , z ஐ நீக்குவதற்கும் அணிக்கோவையைப் 
பயன்படுத்தலாம் . 


al x + bx y + c ] z + d = 0 
ay x + be y + cz z + d. 
as x + by y + cs z + ds = 0 
a4 x + buy + c4 z + d4 = 0 


கடைசி மூன்று சமன்பாடுகளிலிருந்து , 


* s = (a,3, 5 )- (a,5, 


[ b , Cs d ] 


212 


இயற்கணிதம் 


x , y, z - ன் இம்மதிப்புகளை முதல் சமன்பாட்டில் பிரதியிட்டு 
முழுவதும் பொதுக் காரணியால் பெருக்க , 
{ a , [b , cs d4 ] -b ] [es dg a4] + c ) [ d , as b , ] 

--d , (as by c4 ] } | = 0 . 


அதாவது , 


11 


b . 


dy 


da be ( 2 ) 

dg 

0 எனக் கிடைகிறது . 
as| bg Cs 

dg 
| a4 ba| 

C4 

d4 
இது x , y , z சார்பற்ற கோவையாகும் . கொடுத்துள்ள சமன் 
பாட்டிலும் குணகங்களுக்கிடையேயுள்ள இது போன்ற அணிக் 
கோவை வழித் தொடர்பு நீக்கற்பலன் ( eliminant ) எனப்படும் . 
இந்த விளைவு நிறைவு செய்யப்பட்டால் அது இசைவுடைமை 
( consistency ) எனப்படும் . அதாவது கொடுத்துள்ள சமன்பாடுகள் 
இசைவுடையன என்கிறோம் . 
சான்றாக , x + 2y - 
3x - y - 

2z = 

5 
X - Y - 

3z = 0 
x + y + z = 2 

சமன்பாடுகளை 
எடுத்துக் கொள்வோம் , 

இவற்றுள் எவையேனும் மூன்று சமன்பாடுகளிலிருந்து 
கிடைக்கும் x , y , z- ன் மதிப்புகள் நான்காவது சமன்பாட்டிற்கும் 
பொருந்தி வந்தால் சமன்பாடுகள் இசைவுடையன ஆகும் . இங்கு 
முதல் மூன்று சமன்பாடுகளினின்றும் x = 
ஆகும் . இம் மதிப்புகள் x +y + z = 2 ஐ நிறைவு செய்வதால் 
கொடுத்துள்ள சமன்பாடுகள் இசைவுடையன . 


1 


என்ற 


எடுத்துக்காட்டு 1 : 

அணிக்கோவைகளைப் பயன்படுத்திக் கீழ்க்கண்ட சமன்பாடு 
களின் தீர்வு காண்க . 


5x + 5y 7z = 13 
4x + y - 12z = 6 
2x + 9y - 3z = 20 


அணிக்கோவை 


213 


7 


D = 


1 


-12 


என இருக்கட்டும் . 


2 9 


3 


- 


3 ( --3 + 108 ) -5 ( -12 + 24 ) -7 ( 96-2 ) 
= 315-80-238 = 17 


3x 5 


D , x = 


4x 


1 


-12 


2x 


9 


3x + 5y 


-7z 5 


7 


4x + y --12z 


1 


- 12 | [ C] + yC , + zCg ] 


2x + 9y 


-9z 


9 


3 


13 


5 


7 


6 


1 


--12 


20 9 


= 13 ( -3 + 108 ) -5 ( -18 + 240 ) -7 (54-20 ) 


1365 -- 1110 - 238 -- 17 


x -- 


17 
D 


= 1 . 


- 


13 


- 7 


இதேபோன்று y = 


8 


-12 


+ D 


4 
2 


20 


= 


1 
17 


[ 3 { -18 + 240 ) -19 ( -12 + 24 ) 

-7 ( 80-12 ) ] 


பா 


1 
17 


34 = 2 . 


214 


இயற்கணிதம் 


13 


Z = 


4 


1 


6 


2 


20 


| 

[ 3 ( 20-54) -5 ( 80-12 ) + 13 ( 36--2 ) ] 
17 


1 
17 


[ 0 ] = 0 . 


x = 1 , y = 2 , 2 = 0 . 


எடுத்துக்காட்டு 2 : 

கீழ்க்கண்ட சமன்பாடுகளினின்றும் x, y , z ஐ நீக்குக . 


ax + y + z + 1 = 0 


x + ay = 0 


y + z = 0 


x + y + z + a = 0 ) 


இவற்றின் நீக்கற்பலன் 


a 


1 


1 


1 


1 


a 


0 


0 


0 


( 


1 


1 


1 


1 


1 


a 


அதாவது a ( a - 1 ) = 0 . 


எடுத்துக்காட்டு 3 : 


கீழ்க்கண்ட சமன்பாடுகளின் தீர்வு காண்க , 


x + y + z = d 


ax + by + cz = d ? 


a x + be y + c z = d 


215 


அணிக்கோவை 


1 


1 


i d | 


| 


1 


1 


1 


/2 


+ 


( 


b 


a 


C 


ds b2 c2 


22 


52 


c ? 


1 


1 


1 


1 


1 


1 


d . 


b 


C 


aal 


b 


C 


b. ( 


as b ? 


c2 


d (b - c ) (c - d) ( d - b ) 
( a - b ) ,( b - c ) { e - a ) 

d ( c - d ) ( d - b ) 

( a - b ) (c - a ) 


இதே போன்று y = d ( d - c ) { a - d ) 

எனவும் , 
( b - c ) 

{ a - b ) 


z = d ( d - a ) ( b - d ) 

எனவும் நிறுவலாம். 
( t - c ) ( c - a ) 


பயிற்சி 1 ( e ) 
கீழ்க்கண்ட ஒருங்கமை சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 


x + 2y + 5z 


= 23 


3x + 


y -- 4z | 


= 28 


6x + y + 72 


= 47 


= 15 


5x -- 8y + 4z 
7x + 4y - 32 
2x + y + 6z 


19 


= 46 


3 . 


x + y + z; 
ax + by + cz 
arx + by + cz = k" 


216 


இயற்கணிதம் 


= 9 


4. x + y + z 

2x + by + 7z 
2x + y - z 


= 52 


5 . 


= 11 


x + 2y + 32 
2x - y + 4z 
3x + 4y - 5z 


= 13 


- 


கீழ்க்கண்ட சமன்பாடுகள் இசைவுடையனவாயிருக்க K- ன் 
மதிப்புக் காண்க : 

2x + 3y + z + kiw 0 
x - + 2 ) 4z - 6H = : { ) 
2x - + 5y - 22 + W = 0 
3x + y - 3z - kw 


x , y , z ஆகியவை ஒருங்கே பூச்சியமாக இல்லாவிடில் , 
ax + cy + bz = 0 
hx + ay + cz = 

0 
cx + by + az = 0 எனில் , a + be + -c * 3 abc O 
எனக் காட்டுக . 


a- ன் எல்லா மதிப்புகளுக்கும் , 

ax + ( a + 1 ) °y + {a + 2 ) z + ( a-- 3 ) 0 
( a + 1 } x + ( a + 2 ) y + ( a + 3 ) z + (a + 4 ) 2 
( a + 2 } x + ( a- + 3 ) y + (a + 4 ) 3z + (a+ 5 ) : 

( a + 3 ) x + ( a + 4 ) y + ( a + 5 ) z + ( a + 6 ) = 0 
என்ற சமன்பாடுகள் இசைவுடையன என நிறுவுக . 


- 


0 


5 


( 


b - C 


( -a 


எனில் 


d- b 


1 + yz + 2x + xy = 0 என நிறுவுக . 


2. சமன்பாட்டுக் கொள்கை 


2.1 

வரையறைகள் : 

சமன்பாடுகள் , முற்றொருமைகள் : f ( x ) ஐப் பூச்சியத்திற்குச் 
சமப்படுத்தும்போது x- ன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பிற்கு அது 
உண்மையானால் f ( x ) == 0 என்பது ஒரு சமன்பாடு எனப்படும் , 
x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் f (x ) = 0 எனில் f ( x) 
முற்றொருமையாகும் . ( உ - ம் . ) x " -- 3x + 2 = 0 ஆனது x = 1 , x = 2 
என்ற மதிப்புகளுக்கு மட்டுமே உண்மை ஆவதால் இது ஒரு சமன் 
பாடாகும் . ஆனால் x2-2x + 1 --- ( x - 1 ) = ( ) ஒரு முற்றொருமை . 


= 0 ஒரு 


மூலம் ; 

x- ன் எம்மதிப்புகளுக்கு f ( x) பூச்சியமாகிறதோ 
அம்மதிப்புகள் f( x) = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் எனப் 
படும் . 


தீர்வுகள் : ஒரு சமன்பாட்டின் மூலங்களைக் கண்டுபிடித்தல் 
சமன்பாட்டின் தீர்வு காணுதல் எனப்படும் . 

அளவுக்கிணங்கிய சார்பு : f (x)-ல் , x- ன் படிகள் அளவுக் 
கிணங்கியவையாக இருப்பின் f(x) அளவுக்கிணங்கிய சார்பு 
எனப்படும் . 


( உ - ம் . ) x + 5x3-3x2 + 7x -- 


முழுச் சார்பு : f ( x ) - ல் x-ன் அடுக்குக் குறிகள் கூட்டு முழு 
எண்ணாகவே இருப்பின் , f ( x ) முழுச் சார்பு எனப்படும் . 


. 


. 


( உ - ம் . ) agxn + apx? -1 + ... + aa - 1x + an அல்லது 

x + p1xn - 1 + + pn - xx + pr என்பது 
n கூட்டு முழு எண்ணாகவும் , aa , di ! dar Pl , Ps , " , pn 
என்பவை x சார்பற்றனவாயும் இருக்கும்போது அளவுக்கிணங்கிய 
முழுச் சார்பு ( rational integral function ) எனப்படும் . 


218 


இயற்கணிதம் 


+ - ... 


f ( x ) agxr + arxR - 1 + an - 1x + an = 0 என்பது 
x- ல் ஒரு n படிச் சமன்பாடாகும் . இங்கு a, + 0 எனக் கொள்ள 
வேண்டும் . ஏனெனில் do = 0 எனில் சமன்பாட்டின்படி ( n - 1 ) 
என்றாகிவிடும் . 


2.2 . அடிப்படைத் தேற்றம் : 

1. ஒவ்வொரு விகிதமுறு முழுச்சார்பு சமன்பாட்டிற்கும் ஒரு 
தீர்வு உண்டு . இத் தீர்வு மெய்யெண்ணாகவோ அல்லது கற்பனை 
யாகவோ இருக்கலாம் . இத்தேற்றத்தை இங்கு நிறுவாமலேயே 
ஏற்றுக்கொள்வோம் . 


தேற்றம் 2 : 

ஒவ்வொரு n படிச் சமன்பாட்டிற்கும் n தீர்வுகளே உள்ளன . 

தெரிப்பு : f ( x ) = 0 , ஒரு 17 படிச் சமன்பாடென இருக்கட்டும் . 
இச்சமன்பாட்டிற்கு ஒரு தீர்வு உண்டென எடுத்துக்கொண்ட 
அடிப்படைத் தேற்றத்தின்படி 1 ஒரு தீர்வு எனக் கொள்வோம் . 
எனவே f ( x ) , ( x - 1 ) ஆல் சரியாக வகுபடும் . 

ஃ f ( x ) = ( x - d ) 1 (x) என எழுதலாம் . இங்கு P. ( x ) 
x- ல் அமைந்த ( n - 1 ) படி பல்லுறுப்புக் கோவை . எனவே 
P1 ( x ) = 0 ஒரு தீர்வு பெற்றிருக்கும் . அது d 2 எனக் கொண் 
டால் ( x - ds ) P1 ( x)-ன் ஒரு காரணி . 

ஃ P1 ( x) = ( x - d , ) , {x) . 
P. ( x ) , ( n - 2 ) ஆம் படி பல்லுறுப்புக்கோவை . 


ஃ f ( x ) = { x - d1 ) ( x - d , ) , {x) 
இவ்வாறே ஒவ்வொரு தீர்வுக்கும் உரிய காரணி கண்டால் 

f ( x ) = ( x - d ) ( x - d :) ... ( x + dn ) in ( x ) 
எனக் கிடைக்கும் . Pn (x ) - ன் படி ( n - n ) : 0 ஆகும் . அதாவது 
Pa { x) , x சார்பற்றது . 


- 


= 


k எனக் கொள்க . 


ஃ f ( x ) == k (x - d1 ) ( x - da ) ... ( x -- d . 


... 


f (x ) = x ? + pixn - 1 + 
கொண்டால் k = 1 . 


+ pn - 1x -+ pa = 0 


எனக் 


219 


சமன்பாட்டுக் கொள்கை 


40 . 


ஃ f( x) = ( x - d1 ) ( x - d , ) ... (x - d . ) 
எனவே x = di , d , da என்ற 1 மதிப்புகளுக்கு மட்டுமே 
f ( x ) பூச்சியமாவதால் f( x) = 0 க்கு n மூலங்களே உள்ளன . 
மேலும் x- ன் வேறெந்த மதிப்புகளுக்கும் f (x) = 0 என்பதும் 
தெளிவு . 


ஆகையால் , f (x ) = 0 எனும் n படி சமன்பாட்டின் தீர்வுகள் 
di, d .. da என்ற 7 மதிப்புகள் மட்டுமே ஆகும் . 


குறிப்பு : 

( i) d1 , d , ... J. ஆகியவை f ( x ) = 0- ன் மூலங்கள் எனில் 
f( x) = A [[ x - d1 ) ( x - d2 ) • ( x - da) = 0 , A என்பது 
X சார்பற்றது . 


( ii ) f ( x) எனும் ஒரு P படி பல்லுறுப்புக்கோவை x- ன் n- க்கு 
மேற்பட்ட மதிப்புகளுக்கு பூச்சியமானால் , f ( x ) முற்றிலும் பூச்சியத் 
திற்குச் சமமாகும் . 


... 


... 


= 


( iii ) f ( x) = 0 - ன் dd ? dr என்ற 12 தீர்வுகளில் 
r தீர்வுகள் < -க்குச் சமமானால் , f ( x ) ( x - d ) - ( x ) ; * ( x ) 
என்பது ( n - r ) படிக் கோவையாகும் . d என்பது f ( x ) = 0 
என்ற சமன்பாட்டின் r முறை மடங்குத் தீர்வு ( r multiple root ) 
எனப்படும் . 


2.4 . தேற்றம் 3 : 

f{a) , f (b ) மாற்றுக் குறியீடுகள் பெற்றிருப்பின் , a , b ஆகிய 
வற்றிற்கிடையில் f ( x ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு ஒற்றைப் படை 
எண்ணிக்கையுள்ள மெய்யெண் தீர்வுகள் இருக்கும் . ( குறைந்தது 
ஒரு மெய்யெண் தீர்வேனும் இருக்கும் . ஒன்றுக்கு மேற்பட் 
டிருப்பின் தீர்வுகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக 
இருக்கும் ) . 


தெரிப்பு : 

f ( x ) என்ற கோவை x- ல் ஒரு தொடர்புடைய சார்பு ( conti 
nous function ) ஆகும் . எனவே a , b- க்கு இடைப்பட்ட x-ன் 
ஒவ்வொரு மதிப்பிற்கும் f ( x ) , f (a ) , f ( b ) - க்கு இடைப்பட்ட 
ஒவ்வொரு மதிப்பையும் ஏற்கும் . ஆனால் f (a ), f ( b ) ஆகியவை 
மாற்றுக் குறியீடு பெற்றிருப்பதால் பூச்சியம் இவற்றிற்கிடையி 
லுள்ள ஒரு மதிப்பாகும் . அதாவது a, b- க்கு இடையிலுள்ள 


220 

இயற்கணிதம் 
X- ன் ஏதேனும் ஒரு மதிப்பிற்கேனும் f ( x ) பூச்சியமாகிறது . x- ன் 
இம்மதிப்பு f ( x ) = 0 -ன் மூலமாகும் . இத்தேற்றத்தை y = f ( x )- ன் 
வரைபடம் மூலமாகவும் நிறுவலாம் . 


3 


x 


old 


* 


(b ) 


* 


कि 
A 
AN 


| ( b) 


X 


1 


2.5 . தேற்றம் 4 : 

f ( a ) , f (b ) ஒரே குறியீடு பெற்றிருப்பின் a , b- இவற்றிற் 
கிடையில் ( ( x ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு இரட்டைப் படை 
எண்ணிக்கையுள்ள மெய்யெண் தீர்வுகள் இருக்கும் . [a , b- க்கு 
இடையில் f ( x) = 0 - க்குத் தீர்வுகளே இல்லாமலும் அமையலாம் . ) 


சமன்பாட்டுக் கொள்கை 


221 


ஏனெனில் இரு புள்ளிகளை ஒரு வளை வரையால் இணைக்கும் 
போது இப்புள்ளிகள் x அச்சின் ஒரே பக்கத்தில் இருந்தால் வளை 
வரையின் இப்புள்ளிகளுக்கிடையேயுள்ள பகுதி X அச்சை வெட்டு 
மிடங்களின் எண்ணிக்கை இரட்டைப் படையாகவோ அல்லது 
பூச்சியமாகவே இருக்கலாம் . 


--- 


x4 


Vyl 


InM 


14 ( b ) 


old 


படம் 2 


2.6 தேற்றம் 5 : 

ஓர் ஒற்றைப்படைப் படி சமன்பாட்டிற்குக் குறைந்தது ஒரு 
மெய்யெண் தீர்வேனும் உண்டு . 


தெரிப்பு : 

f ( x ) = x ? + P1 x? -1 + ... + pn - 1 x + pa = 0 ( 11 ஒற்றைப் 
படை . நேர் முழு எண் ) என்பது சமன்பாடு . 


222 


இயற்கணிதம் 


f ( -w ) = 

1 ஒற்றைப்படை எண்) 
f (0 ) = pa ( pn , x சார்பற்றது ) 
f ( + o ) = + - 


எனவே , pa நேர் மதிப்புடையதாயின் f( x) = 0 - க்கு - 

--0 , pal 
ஆகியவற்றிற்கிடையில் ஒரு மூலம் உண்டு . Pa எதிர் மதிப்புடைய 
தாயின் po . + 0 ஆகியவற்றிற்கிடையில் f ( x ) = 0 - க்கு ஒரு 
மூலமாவது உள்ளது . 


குறிப்பு : 

ஒற்றைப்படைப் படி சமன்பாட்டின் மாறிலி உறுப்பு கூட் 
டெண்ணானால் , குறைந்தது ஒரு குறை மெய்யெண் தீர்வும் , மாறிலி 
உறுப்பு குறையெண்ணெனில் , குறைந்தது ஒரு கூட்டு மெய்யெண் 
தீர்வும் , f ( x ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு உண்டு . 


2.7 . தேற்றம் 6 ; 

ஓர் இரட்டைப்படைப் படி சமன்பாட்டில் மாறிலி உறுப்பு குறை 
யெண்ணானால் , சமன்பாட்டிற்குக் குறைந்தது ஒரு கூட்டு மெய் 
யெண் தீர்வும் குறைந்தது ஒரு குறை மெய்யெண் தீர்வும் உண்டு . 


தெரிப்பு : 

f( x ) = x" + Pixt - 1 + ... + pr - 1x + pa = 0 ( n இரட்டைப் 
படை எண் ) என்ற சமன்பாட்டில் pa குறை மதிப்புடையதாக 
இருக்கட்டும் . 

f ( - ) = + 0 ( ஏனெனில் n இரட்டைப்படை எண் ) 
1 ( 0 ) = pa = குறை மதிப்பு 
f ( + m ) = + - 


எனவே , -- 0 , 0 ஆகியவற்றிற்கிடையே ஒரு தீர்வும் , 0 , +- 00 
ஆகியவற்றிற்கிடையே ஒரு தீர்வும் f ( x) = 0 - க்கு உண்டு . 


குறிப்பு : 

மாறிலி உறுப்பு கூட்டு மதிப்புடையதாயின் சமன்பாட்டிற்கு 
மெய்யெண் தீர்வே இல்லாமலும் போகலாம் ; அல்லது மெய்யெண் 
தீர்வுகள் இருப்பின் அவற்றின் எண்ணிக்கை இரட்டைப் படை 
யாகும் . 


223 


சமன்பாட்டுக் கொள்கை 


எடுத்துக்காட்டு 1 : 

x1 , x; ... x ) என்பவை ( 61 - x ) ( a , -x ) ... ( an - x ) + k = 0 
என்ற சமன்பாட்டின் மூலங்கள் எனில் , ay , a , ... -- an என்பவை 
{ x1 - x ) ( x , -- x ) ... ( xn - x ) - k = 0 - ன் மூலகங்கள் என நிறுவுக . 


. ( an - x ) 


X1 , x2 , ... , xn ஆகியவை ( ay - x ) { ay - x ) 
+ k = 0 -ன் மூலங்கள் . 


எனவே , 

( ay - x) ( uy - x ) ... (ax - x ) + k = ( x - x ) ( x : -x) ... ( xn - x) 
ஃ ( x - x ) ( x2 - x ) ... ( xn - x ) - k = (ay --x ) ( a , -- x) .. 

... ( ax - x ) 


... 


aan 


ay , a , ... எ . ஆகியவை (x1 - x ) ( x . - x ) -- { xn - x ) 

- k = 0 - ன் மூலங்களாகும் . 
எடுத்துக்காட்டு 2 : 

d , B , Y என்பவை x7 + pixn - 1 + p.xn- * + 
+ pa - 1x + pn = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் எனில் , 
( 1 + d2) { 1 + B ) ... = ( 1 -p ? + P4 –ps + ... ) . 

+ ( p1 - ps + ... ) 2 என நிறுவுக . 
d , s , Y ... என்பவை xt + p ; xn - 1 + psx ? ~ 2 + ... + pa = 0 - ன் 
மூலங்கள் ஆதலால் , 


xn + pixn - 1 + psxn - 2 + ... + pn = ( x - d ) ( x - B ) ( x -- Y ) ... 
இதன் இரு புறமும் முறையே i, -i என அடுத்தடுத்துப் பிரதியிட்டு 
இரண்டையும் பெருக்கினால் 
( i -- c ) ( i - 3 ) ( i- Y ) ... ( -i - d ) { -i - B ) ... ( ir +pyin - 1 

+ - + pa ) { { -i} r + P1 ( -i) -1 + + pa } 


அதாவது , 
( d - i ) ( d + i ) ( B - i ) ( B + i) 

= i ? [[ 1 -p : + p4 ... ) -i (p1 - Ps + -- )] 

( xi " ) [ ( 1 - p ? + P4 – ... ) + i ( p1 – ps + ... ) ] 
: ( +1 ) (B + 1 ) ( Y + 1 ) ... 

= [ [ 1 - p : + P4 - Ps + ... ) " + ( p1 – ps + ... } ] 


224 


இயற்கணிதம் 


பயிற்சி 2 ( a) 
1 , x + 3px + 4 என்ற பல்லுறுப்புக் கோவைக்கு ஒரு 
காரணி x2 

2ax + a என்ற அமைப்பில் இருந்தால் 
q + 4pe = 0 என நிறுவுக . 
2. px8 + qx + r என்ற முப்படி பல்லுறுப்புக் கோவைக்கு ஒரு 

காரணி x + ax + 1 என்ற அமைப்பில் இருந்தால் , 

( pa - r ) ( p - r + qr ) = pq என நிறுவுக . 
3. x ++ px = rx + 5 ஒரு நிறை வர்க்கமானால் ( perfect square ) 

ps = $ , p ° + 8r = 0 என நிறுவுக . 


L. B , Y என்பன {x + a) ( x + b ) (x + c ) = d-ன் தீர்வு 
களாயின் , a , b , c என்பன ( x + L) ( x + B) ( x -- Y ) = d- ன் 
தீர்வுகளெனக் காண்பி . 


5 . 


a , b , c என்பவைகள் கூட்டெண்களாயின் , 


- 


1 1 1 

1 
+ 

- 
( x - a ) ( x - b ) 

-ன் தீர்வுகள் 

( x - c ) x | 
மெய்யெண்கள் என்று. நிரூபி . 
6. x - px + q = 0 என்ற சமன்பாட்டை (x + mx + n ) == x * 

என்ற அமைப்பில் கொண்டால் , } ) , q என்பவற்றிடையே 
உள்ள தொடர்பைக் காண்க . 


என்ற 


7 . a , b , c என்பவைகள் மெய்யெண்களாக இருப்பின் , 
1 1 

1 3 
+ 
x- x + b 

சமன்பாட்டின் 
x + 
தீர்வுகளும் மெய்யானவை என்று நிரூபி . 
8. x * -8x3 + 8x – 17x + 10 = 0 என்ற சமன்பாட்டிற்கு 
5 

ஒரு தீர்வானால் , மற்ற 3 தீர்வுகளைக் கொண்ட சமன் 
பாட்டைக் காண்க . 


1,7 என்பன x - 16x + 86x2- 176x + 105 = 0 
என்ற சமன்பாட்டின் தீர்வுகளானால் , மற்ற இரண்டு 
தீர்வுகளையும் கண்டுபிடி . 


10 . 


3 , 


1 
7 


ஐத் தீர்வுகளாக 
உடைய சமன்பாடு 


காண்க . 


சமன்பாட்டுக் கொள்கை 


225 


2.8 . தேற்றம் 7 : 

மெய்யெண் கெழுக்களை உடைய சமன்பாட்டில் கற்பனை 
மூலங்கள் துணையியக் கற்பனை எண்களாகத் தோன்றும் . 


தெரிப்பு : f ( x ) = 0 சமன்பாடாகவும் , இதில் 4 + i3 ஒரு 
கற்பனை மூலமாகவும் இருக்கட்டும் . 

( x - d - iB ) ( x - d + iB ) = (x - d ) + 32 


f (x ) ஐ ( x - d ) : + B ஆல் வகுத்தால் , ஈவு Q ( x) எனவும் 
மீதி Ax + B எனவும் இருக்கட்டும் . 


f ( x ) = [[ x - d ) + Be ] Q ( x ) + Ax + B 

= (x - d - iB ) ( x- d + iB ) Q ( x ) + Ax + B 
x = + is என இதில் பிரதியிட , 
f( d + iB ) = ( d + is - d - i3 ] [ d + is - d + is ] 

Q ( d + is ) + A ( d + iB ) + B 
= A ( d + iB ) + B 


ஆனால் ( d + iB ) , f ( x ) = 0- ன் தீர்வு ஆதலால் f ( d + iB ) = 0 

. Ad + iB ) + B = 0 
மெய்யெண் பகுதியையும் , கற்பனை எண் பகுதியையும் தனித் 
தனியே சமப்படுத்தினால் , 

Ad + B = 0 

AB = 0 
B + 0. எனவே A 


B = 0 


ஃ f( x ) = ( x - d - iB ) ( x - d + iB ) Q (x) 
எனவே , ( d - i3 )- உம் f ( x )- ன் ஒரு மூலமாகும் . 
2.9 . தேற்றம் 8 : 
அளவுக்கிணங்கிய கெழுக்களை 
உடைய 

சமன்பாட்டின் . 
இருபடி மூலத் தீர்வுகள் துணையிய மூலங்களாகவே தோன்றும் 
( In an equation with rational coefficients , the roots which are 
quadratic surds occur in conjugate pairs ). 

இ.க. - 15 


226 


இயற்கணிதம் 


-- 


தெரிப்பு : f (x ) 

0 என்ற சமன்பாட்டில் a + vb ஒரு தீர் 
வெனக் கொள்வோம் . இங்கு , a , b ஆகியவை அளவுக்கிணங்கிய 
எண்கள் , 4 5 இருபடி மூலம் ; b வர்க்க எண் அல்ல . 

( x - a - vb) ( x - a + vb) = ( x - a ) - 5 


f ( x) ஐ ( x - a ) ” - b } ஆல் வகுத்தால் ஈவு Q ( x) எனவும் , 
மீதி Ax + B எனவும் இருக்கட்டும் . இங்கு A , B என்பன 
விகிதமுறு எண்கள் , 

ஃ f ( x) = { (x - a) ” - b } Q (x) + Ax + B 


இதில் x = a + vb எனப் பிரதியிட , 
f ( a-- b ) = [ { a + vb - a ) - b ] Q ( a + 1 b ) + A ( a + v b) + B 

A ( a + b ) + B 
( 1 + V b ), f (x ) = 0 - ன் ஒரு மூலம் ஆதலால் f (a + b ) = 0 

A ( a + v b ) + B = 


10 . 


Aa + B = 0 





Ab: 
Vz + 0 ஆதலின் A = 0 


B = 0 


= 


எனவே , f ( x) [ ( x - a ) : - b ] Q ( x ) 

( x - a - V b ) ( x - a + vb) Q ( x ) 
ஃ f (x ) = 0 - ன் 

ஒரு தீர்வு a + b எனில் a- ந - ம் 
ஒரு தீர்வு என்று கிடைக்கிறது ; 


எடுத்துக்காட்டு 1 : 

x - x + + 8x2-9x - 15 = 0-ன் மூலங்களுள் இரண்டு , 13 , 
1-2i எனில் , சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

சமன்பாட்டின் கெழுக்கள் அளவுக்கிணங்கிய மெய்யெண்கள் 
ஆதலால் 1 + 21 , 13 ஆகியவையும் சமன்பாட்டின் மூலங் 
களாதல் வேண்டும் . 


227 


சமன்பாட்டுக் கொள்கை 


ஃ x -- x + 8x + 2 

2-9x - 15 ) ஆனது ( x - V 3 ), ( x + 3 ), 
( x - 1 + 2i ), ( x - 1-2i ) ஆகியவற்றால் மீதியின்றி வகுபட 
வேண்டும் . 


அதாவது , (x- 3 ) , [ (x - 1 ) 2 + 4 ] ஆகியவை ( x - x + + 8x2 
--9x - 15 ) - ன் காரணிகள் . 


( x5 -- x * + 8x2-9x - 15 ) = (x2 -3 ) 


2x + 5 ) 


( x + 1 ) . 


ஃ கொடுத்துள்ள சமன்பாட்டின் ஐந்தாவது மூலம் x = -1 . 


சமன்பாட்டின் மூலங்கள் + V 3 , 1 + 2i , 


1 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

x + -5x + 4x3 + 8x - 8 = 0 - ன் ஒரு மூலம் 1-15 எனில் 
சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


( 1-15 ) ஒரு மூலம் ஆதலின் ( 1 + 15 ) மற்றொரு மூல 
மாகும் . 


15 ), 


மூலங்களுக்கேற்ற காரணிகள் 

(x | 1 
( x - 1 + 15 ) 

எனவே x " --5x8 + 4x + 8x - 8 ஐ . { ( x - 1 ) * - 5 ] அதாவது 
( x " - 2x - 4 ) ஆல் வகுத்தால் வரும் ஈவு (x2-3x + 2 ) . 

x + -5x + 4x2 + 8x - 8 = ( x " - 3x + 2) ( x - 2x - 4 ) 
. கொடுத்துள்ள சமன்பாட்டின் மற்ற மூலங்கள் 2 , 1 

ஆகும் . 
சமன்பாட்டின் மூலங்கள் 1 + V5 , 1 , 2 . 


. 





எடுத்துக்காட்டு 3 : 

3x8 - 4x2 + x + 88 = 0 - ன் ஒரு மூலம் 2 + V - 7 எனில் 
சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


2+ -7 ஒரு மூலம் . எனவே ( 2-4-7 )-ம் ஒரு மூல 
மாகும் . இம் மூலங்களுக்குரிய காரணிகள் ( x - 2 + 1 = 7 ) , 
( x - 2 - V - 7 ). 


228 


இயற்கணிதம் 


எனவே , 


= 


( 3x3 - 4x3 + x + 88 ) = [ { x - 2 ) +7] [ 3x + a ] 

[ [ x3 - 4x + 11 ) (3x + 8 ) ] 

8 
எனவே சமன்பாட்டின் மூன்றாவது மூலம் 

3 

ஆகும் . 


எடுத்துக்காட்டு 4 : 

B2 
+ 

+ 
x - a 

X - 5 


C2 


L2 


-- 


+ 


[a , b , c ... / ஒன்றையொன்று மாறுபட்ட மதிப்புடையவை ) என்ற 
சமன்பாட்டின் மூலங்கள் யாவும் மெய்யெண் மதிப்புடையவை 
என நிரூபிக்க . 


முடியுமெனில் d + is ( c , 3 மெய்யெண்கள் ) சமன்பாட்டின் 

மூலமாக இருக்கட்டும் . எனவே ( d - iB ) மற்றொரு 
மூலமாகும் . 
A2 B2 

C 
+ 
( d -- a) + iB ( d - b ) + iB ( d - c ) + iB 

12 
+ 
( d - l ) + iB ( d + is - m ) 

( 1 ) 


+ 


.. 


( -4 


L2 
( -1) -iB 


SH 


... 


B2 
( d - a ) -iB ( d -- b )-3 

+ ... + 

( d - m ) -iB 
( 2 ) இலிருந்து ( 1 ) ஐக் கழிக்க 
A2 

B3 
213 

( d - a) +32 ( d - b )+32 


( 


2iB 


( - + s ) 
a 


A2 


216 ( (a - *+ 


B2 
+ ( d - b )+32 

+ 


+1 

( ) 32 
அடைப்புக் குறிக்குள் அமைந்துள்ளது கட்டாயம் கூட்டு மதிப் 
புடையது . 

எனவே அது பூச்சியமாக முடியது . எனவே , B = 0 . 


சமன்பாட்டுக் கொள்கை 

229 
அதாவது கொடுத்துள்ள சமன்பாட்டிற்குக் கற்பனை மூலங்களே 
இருக்க முடியாது . 


பயிற்சி 2 ( b ) 
1. 3 - V10 என்பது x4-8x8 + 18x2 - 28x - 5 = 0 என்ற 

சமன்பாட்டின் ஒரு தீர்வானால் மற்றத் தீர்வுகளைக் கண்டு 


பிடி . 


2 , கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் தீர்வுகளில் 

ஏதேனும் ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டால் மற்றத் தீர்வு 
களைக் காண்க . 


சமன்பாடு 


ஏதேனும் 
ஒரு தீர்வு 


( a) 2x1-11x * + 17x " -10x + 2 = 0 . 

2 + 2 
(b ) x - x -- 2x2 --7x + 3 = 0 . 

1 ( 8 - V5 ) 
(c ) 6x8-59x + 208x - 353x8 

+ 336x + 174x + 36 = 0 3 + 3 . 
( d ) x - x * + 8x " -9x - 15 = 0 . 

- 3 
(e ) 3x" --4x - 42x + 56x + 27x - 38 = 0 . V2 + V 5 
( f ) 2x0-3x + 5x* + 6x * -27x + 81 = 0 . V2-1 
( g ) 2x* -17x + 68x : + 170x - 100 = 0 . 

5 + 5i 
( h) x+ -- 2x3-5x + 6x + 2 = 0 . 

1 + i 
( i) 3x3-4x + x + 88 = 0 . 

2 + iv7 
-- 4x + 8x + 35 = 0 . 

2 + iv3 . 


3 . 


c ? 


+ 


... 


a , b , c , .... k ஆகியவைகள் ஒன்றுக்கொன்று வித்தியாச 

a 

62 
மானவை . 

+ 

b 
k2 
+ = x- m 

சமன்பாட்டிற்குத் தீர்வு 
கற்பனையாக இருக்க முடியாது என்று காட்டு . 


என்ற 


X - k 


230 


இயற்கணிதம் 


மூலங் 


... 


... 


2.10 . 

ஒரு சமன்பாட்டின் கெழுக்களுக்கும் அதன் 

களுக்குமிடையே அமைந்த தொடர்புகள் 
f ( x ) = x? + pix- 1 + p.xn- 2 + ... ... + pa - 1X + pa == 0 
என்ற சமன்பாட்டின் மூலங்கள் J1, d , 

2 , ... , dr என இருக்கட்டும் . 
x + pix - 1 + ... + pn - 1x + pa = ( x - d ) ( x - da) 

(x - dn ) 
= xn -- xn - 1 ( zal ) + (zdios xn - 2 + 

+ ( -1) " dids do 
= xn - S.xn - 1 + S.xn - 2 + ( -1 ) Sn 
என எழுதினால் S , என்பது 1 , d2 , ...., dr ஆகியவற்றில் r , 
தீர்வுகளாகப் பெருக்கி , கூட்டிய தொகையைக் குறிக்கும் . 
( அதாவது S; = 

d ! d , dr + dadsd4 ar + 1 + ... " 
உறுப்புகள் ) இருபுறமும் சமப்படிகளின் கெழுக்களை ஒப்பிட , 
p1 = -S 

S = ~ P1 
S, 
Ps = -S : 

= -Ps 


... 


11 . 





p: = ( -1 }S , 
Pa ( -1 ) ^ S . 


S , = ( -1 ) pr 
Sr = ( -1 ) "pa 


மேற்குறித்த சமன்பாடு 
anxr + ayxn - 1 + asxl - 2 + 

... + dn - 1x + an = 0 
எனக் கொடுக்கப்பட்டிருந்தால் , முழுவதும் a ) ஆல் வகுக்கச் 
சமன்பாடு , 

ae 
x ? + xl - 1 + 

+ x " + 
ao 

an 

an 
என்றாகிறது . 


al 


an - 1 


an 


zd1 = 


an 


S , = zdid 


= 


as 
ds 


= zdicd2ds + 


- 


us| 
d . 


11 . 


Sn = dida 


... 


da 
& n = (-1) - 

da 


சமன்பாட்டுக் கொள்கை 


231 


இந்த n சமன்பாடுகள் மட்டும் வைத்து ஒரு சமன்பாட்டின் மூலங் 
களைக் காணுதல் என்பது கடினம் . ஆனால் இவையல்லாத வேறு 

தொடர்பு மூலங்களுக்கிடையே கொடுக்கப்பட்டிருப்பின் 
இங்குக் குறித்துள்ள : சமன்பாடுகளின் உதவி கொண்டு மூலங் 
களைச் சில சமயங்களில் எளிதில் பெறலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

x3-7x " + 38 = 0- ன் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தைப் 
போன்று இரு மடங்கு எனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
மூலங்களை d , 3 , Y எனக் கொண்டால் , 

d + B + Y = 7 
dB + BY + Yd = 0 

day = -38 


... 


( 2 ) 


ஆனால் , B = 2d ( என்க ) 

3d + Y = 7 

2cl ? Y = -36 

2d2 + 2Y + Yd = 0 
அதாவது , 2 + 3uY = 0 
( 1 ) , ( 3 ) இலிருந்து , 

2 ! + 3d ( 7-3a) = 0 


.. 


( 3 ) 


அதாவது , d = 0 , d = 3 

ஃ Y = 7 , Y = 1 


ஆனால் , = 0 . Y = 7 

( 2 ) ஐ 

நிறைவு செய்யவில்லை . 
ஆதலால் , d = 3 , 7 = 1 என்ற மதிப்புகளை மட்டுமே கொள்ள 
வேண்டும் . 

B = 6 . 





சமன்பாட்டின் மூலங்கள் 1 , 3 , 6 . 


எடுத்துக்காட்டு 2 : 

x * + px8 + qxe + rx + s = 0- ன் மூலங்கள் B + Y = d + 8 என்ற 
தொடர்பில் அமைந்திருப்பின் 

அதற்கான நிபந்தனையைக் 
காண்க . 


232 


இயற்கணிதம் 


+ .. 


d , B.y , 8 சமன்பாட்டின் மூலங்களெனில் , 

+ B + Y + 8 = -p 
us + BY + 18 + dy + d8 + B8 = q 
dBy + BY8 + dY8 + d /38 = -1 

dBY8 = S 
மேலும் , 

B + Y = +8 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 
( 4 ) 
( 5 ) 


* 


( 1 ) , ( 5 )-இவற்றிலிருந்து 


p 


8 + Y = +8 


*. 


*. 


( 8 ) 


111 


( 3 ) இலிருந்து ( +8 ) BY + ( + Y ) ds 

அதாவது ( B + Y ) ( BY + d8 ) 


- 


2r 


BY + 8 = 


( 7 ) 


p 


( 2 ) இலிருந்து , 

( B + Y ) ( d + 8 ) + d8 + BY 


4 


p 


அதாவது , 


-- 


p 

+ 
2 

p 
[ ( 6 ) , ( 7 ) -இவற்றிலிருந்து ) 


+ 


= g 


அல்லது p - 4pq + 8r = 0 


எடுத்துக்காட்டு 3 : 

x3 - px : + gx - r = 0- ன் மூலங்கள் 
{ i ) கூட்டுத் தொடரில் அமைய , 
( ii ) பெருக்குத் தொடரில் அமைய , 
( iii ) இசைத் தொடரில் அமைய , நிபந்தனைகள் என்ன ? 
( 1 ) சமன்பாட்டின் மூலங்கள் a - d, a , a + d என 

இருக் 
கட்டும் . 
a -- i + a + a + d 3a 

P 

( 1 ) 


233 


சமன்பாட்டுக் கொள்கை 


.. 


(a - d) a + a ( a + d ) + a - d : = q 
அதாவது , 

3a - d2 = q 
a ( a - d ) = 1 


Sr 


( 1 ) , ( 3 ) இலிருந்து a - d3 


- 


. 


( 4 ) 


... 


( 2 ) இலிருந்து ( 4 ) ஐக் கழிக்க , 


2a = 4 


P 


2 


3r 


அதாவது 2 .. 


( 3 ) 


p 


9pq - 27r 


அல்லது 2pe - 9pq + 27r = 0 


a 


( ii ) 


a , ar ) - இவை சமன்பாட்டின் மூலங்களெனக் 


Ti 


கொள்க . 


d 





+ a + ar 


a { 1 + 1 + 1" ) 


= p , அதாவது 


= P 


11 


. 


+ ari + a = q , அதாவது 


a ) ( 1 --1 + 1 ) 


( 2 ) 


.. 


( 3 ) 


( 2 ) ஐ ( 1 ) ஆல் வகுக்க a = 


g . 
P 


3 


( 3 ) இலிருந்து 


P 


1 


1 


. 


. 


1 
a + d ) 


மூலங்களென இருக்கட்டும் . 


d 


t 


234 


இயற் கணிதம் 


1 


1 

+ 
4 - d 


+ 


1 
a + d | 


a( - ) + a + 5 ++ 


= 4 


a { a - d ) 


1 


ஃ a ( a ? -d ) | 


( 1 ) 


sa 
a ( al - da ) 


(2) 
) 


Saa - de 
a ( a - d ) 


= P 


--- 


. 


( 1 ) , ( 3 ) இலிருந்து ( 3a - d ) r = p 


Saa - de 


= 


T 


a -d2 


4 


2a? = 


= ( P - * ) 


-- 


... 


4) 


Su = 


ஆனால் ( 1 ) , ( 2 ) இலிருந்து , 

q (a ? -d ) a 

목 


= q + 


T 


( 4 ) -ல் a- ன் மதிப்பைப் பிரதியிட, 


2 ( 3 ) = ( 97 ) 


* 2qr = { 9pqr - 27r2 ) r 


2q * -- 9pqr + 27r2 == 0 


235 


சமன்பாட்டுக் கொள்கை 


எடுத்துக்காட்டு 4 : 

x * + pxe + qx + / x + s = 0- ன் மூலங்கள் 
( i) கூட்டுத்தொடரில் அமைய , 
( ii ) பெருக்குத் தொடரில் அமைய , 
(iii ) எல்லாம் சமமாயிருக்க , 
( iv ) மூன்று சமமாயிருக்க , 
( v ) இரண்டிரண்டாகச் சமமாயிருக்க , 

( vi ) இரண்டு சமமாயும் மாற்றுக் குறியையும் பெற்றிருக்க , 
நிபந்தனைகள் என்ன ? 

( i ) மூலங்களை a 3d , a - d, a + d , a + 3d எனக் 
கொள்வோம் . 


: a - 3d + a - d + a + d + a + 3d 


= 4a = - P 


( 1 ) 


( a - 3d ) { a - d ) + ( a - 3d ) ( a + d ) + { a - 3d) ( a + 3d ) 

+ ( a - d ) ( a + d ) + ( a - d ) ( a + 3d ) 
+ ( a + d ) ( a + 3d ) = q 


( 2 ) 


அதாவது , 8a - 10d2 = q 


( a - 3d ) { a - d ) + { a - de ) ( a + 3d ) + ( a - d ) (a - 9d- ) 

+ ( a + d) ( a - 9d- ) = -r 


அதாவது 4a { a - 5d ) = - r 


( 3 ) 


( a - d ) ( a - 9de ) = 


( 4 ) 


( 1 ) இலிருந்து 


a = - 


P 


- 


{ 1 ) , ( 3 )இலிருந்து a -5d" = + 

p 
Ga - 


10d ? = 4 ] 


288 


இயற்கணிதம் 


4a * = 9 


2r 
pp | 


4 ( 1 ) - 


Pe - 27 


P 


ஃ p - 4pq + 8r | 


= 0 


( 2 ) , ( 4 ) இலிருந்து 

6a 

10 


= S 


அதாவது ( 4a + q ) ( 99-44a ) = 100s . 


P 


ie . , 


[ 4.+++][94 


44 . 


8g | 


= 100s 


18 


] 
} 


( p + 4q ) ( 364-11p ) = 1800s 

p8-4pq + 8r = 0 
இவையே தேவையான நிபந்தனைகள் ஆகும் . 


a 


1 


. 


= -P 


( ii ) as as ad , ad *-இவற்றை மூலங்களாகக் கொள்க . 
( H 
+ d + ds 

( 1 ) 
** (1+ 

+1 + d * +1 + z + d " ) 
( 2 ) 
a (++++ d• + d4 ) 


... 


( 8 ) 


... 


(4) 


( 3 ) + ( 1 ) எடுக்க , 


* = " 


( 4 ) -ல் இதைப் பிரதியிட 


P " 


: / * = p s - இது ஒரு நிபந்தனை . 


சமன்பாட்டுக் கொள்கை 


237 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இலிருந்து a , d ஐ நீக்குவதன் மூலம் மற்ற நிபந் 
தனையைக் காணலாம் . 


1 


இதற்கு d + 


= 1 எனப் பிரதியிடுவோம் . 


d3 + 


1 
de 


ds + 


1 
dd 


3 


d* + 


t4 - 413 + 2 . 


ஃ ( 15 – 9t + ! ) = 


p 


1 * - 21+ 2 

= 0 


: 


--- 


d 


". 


( 5 ) 


( t - 4t + 2 + 1 – 2 + 2 ) 


pg 


( 8 ) 


( 5 ) , ( 6 ) இலிருந்து 


212 


1 


a 


pg 


t + 


( 2 


2 


pt 


) 


-- 


= 0 


மறுபடியும் ( 5 ) , ( 7 ) இலிருந்து 


pp | 
a 


+ 


t 


pg 


+ 


a 


r 


gt 


1 


அதாவது , 


+ 


= 0 


a 


( 8 ) 


( 7 ), ( 8 ) இலிருந்து , 

12 
p 2q 

+ 


1 


2 


pg 


+ 


4 


p 


a 


ral 


238 


இயற்கணிதம் 


அதாவது 


1 
2 


( pq – r ) - 


[ : (4- ) ] - ( 1 A ) (உ- "" - + ) 

( - ) ( 24 - - - ) 
P. ( pq - r )* = + ( 4_p * ) (2qr - pq* -p * r ) 

( : :-) 


p ( pq - r ) 2 


( p - 4 ) (pq + pr- 2qr ) 
r ( p ? -q } 2 + ( pq - qr ) ( pe - 4 ) 
r ( p :-)) " -- q ( pq - r ) ( pa ..- q ) 


ஃ . r ( p -q ) 2 = (pq - r ) (pq - pr - q ( p : + q ) ] 

: (pq - r ) { q -pr ) 
r ( p - q ) | ( pq - r ) ( g - pr ) 

இது இரண்டாவது நிபந்தனை . 


-- 


( iii ) நான்கு மூலங்களும் என இருக்கட்டும் 


. 4d = - P 


( 1 ) 


6 ! = 4 


- 


( 2 ) 


4 = -r 


( 3 ) 


... 


( 4 ) 


( 1 ), ( 2 ) இலிருந்து 


p2 
16 


= 


- 


4 
8 


அதாவது 8q = 9p " 


( 1 ) 


31 


( 1 ) , ( 3 ) இலிருந்து 


-- 


p = 16r 


- ( II ) 


18 


P 


( 1 ) , ( 4 ) இலிருந்து 


* S 
256 


= 256s 


( III ) 


239 


( 1 ) 


... 


சமன்பாட்டுக் கொள்கை 
(iv ) இங்கு மூலங்கள் ! , d , d , B என இருக்கட்டும் . 

34 + B = -P 
32 + 3ds = 4 
d * + 3d2B = -r 
* B = S 


.. 


( 2 ) 
( 3 ) 


(4) 


B = - p - 3d என ( 2) , ( 3 )-ல் பிரதியிட , 

32 - 3pd - 90 = 4 


... 


( 5 ) 


அதாவது 64 + 3pa + q 

d * -- Spot2 - 9cts = 


அதாவது 8d3 + 3pde - 


(6) 


( 5 ) , ( 6 ) இலிருந்து , 


ad 
3pq - 18r 


- 


1 
24q - 9p 


gpr - 492 ) 


.. 3 ( pq - 6r ) 2 == ( 9pr -- 4q ) ( 8q - 3p ) 


... 


(1) 


இது முதல் நிபந்தனை . 


அடுத்து , 

S என்பதில் B 
3d * + pd + s = 0 
8ds + 3pot - 

- = ) 


p - 3d எனப் பிரதியிட , 

( 8 ) 
( 8 ) 


- 


இவ்விரு சமன்பாடுகளிலிருந்தும் கிடைப்பது 

pos| 3.r - 8 $ = 0 


.. 


... 


( 9 ) 


மறுபடியும் ( 5 ) , ( 9 ) இலிருந்து 

3ped + ( pq -+ 18r ) + 48s = 0 . 


. 


( 10 ) 


8d * + 3pr + 4 = 0 


... 


.. 


( 5 ) 


240 


இயற்கணிதம் 


இவ்விரு சமன்பாடுகளிலிருந்தும் , 

d 
q ( pq + 18r ) -144prs 2885-3p q 


1 


9per - 6 ( qq + 18r ) 


. 


. 


3 ( 96s - pg ) 2 = ( pq + 1 Rgr- 144prs ) 

( 3p3r - 2pq - 36r ) ( II ) 
இது இரண்டாவது நிபந்தனையாகும் . 
( v ) சமன்பாட்டின் மூலங்களை , d ; B , B எனக் கொள்வோம் . 
2 ( + B ) 

( 1 ) 
d ° + 3 + 4dB 

( 2 ) 
2 ( 2B -+ d32 ) - 

( 4 ) 
( 3 ) இலிருந்து , 

2B ( d + B ) 


L 


.... 


ST 


அதாவது 


dB = 


: 


... 


( 5 ) 


p 


( 2 ) இலிருந்து , 
( + B ) + 2dB 4 

2r 
அதாவது , 

+ 

4 

P 
. p * + 8r = 4pq 
( 4 ) , ( 5 ) இலிருந்து , 


( I ) 


: 


p 


r ? 


2 
= Sp1 


( II ) 


I , II இவை தேவையான நிபந்தனை களாகும் . 


( vi ) இங்குச் சமன்பாட்டின் மூலங்களை , -d , B , Y எனக் 

கொள்வோம் . 


. 


. 


B + Y 
-di + BY 


(1) 
(2) 


4 


சமன்பாட்டுக்கொள்கை 


241 


-d : B -d2y = - r 


*. 


( 3 ) 


- BY 


S 


... 


( 4 ) 


( 1 ) , ( 3 ) இலிருந்து , 

* ( -p) 


11 


P 


( 5 ) 


: 


P 


இதை ( 4 ) -ல் பிரதியிட , 

BY 


ps 


(6) 


( 5 ) , ( 6 ) -இவற்றை ( 2)-ல் பயன்படுத்தக் கிடைப்பது , 


ps 


+ 


4 


p 


* 


re + pas = pqr 


( I ) 


49. 


... 


பயிற்சி 2 ( C ) 
1. , x3-5x - 16x + 81 ) = 0 என்ற சமன்பாட்டின் இரு 

தீர்வுகளின் கூட்டுத் தொகை பூச்சியமானால் , தீர்வுகள் 
காண்க , 


2. x3-3x + 4 = 0 என்ற சமன்பாட்டில் இரண்டு தீர்வுகள் 

சமமானால் தீர்வுகளைக் காண்க . 
3. x8-9x + 14x + 24 = 0 என்ற சமன்பாட்டில் 

தீர்வுகளுக்கு உள்ள விகிதம் 3 : 2 எனின் தீர்வுகள் 
காண்க . 


4 . d , 3 , Y , d என்பவை x * + px3 + qx + fx + 5 = 0 என்ற 

சமன்பாட்டின் தீர்வுகளானால் , B + Y = d -- 8 என்றால் 

p3-4pq + 8r = 0 எனக் காட்டுக . 
5. d , B , Y , 8 என்பவை x + -- px3 + qx + rx + s = 0 என்ற 

சமன்பாட்டின் தீர்வுகள் . di = Y8 ஆனால் p s - r = 0 

என நிறுவுக . 
8. x3 + qx + r = 0 என்ற சமன் பாட்டில் ஒரு தீர்வு மற்றொரு 

தீர்வைப்போல் இரு மடங்காயின் , 343r + 36q = 0 
என்று காட்டு . 
க . - 16 


242 


இயற்கணிதம் 


7. x --5x + 11x ” 13x + 6 = 0 என்ற சமன்பாட்டில் 

23 + 3d = 7 என்றால் அச்சமன்பாட்டின் தீர்வுகளைக் 
காண்க . 


சம் 


ac - 52 


- 


8 . x * - 2x3 + 4x: + 6x- 21 = 0 என்ற சமன்பாட்டில் இரு 

தீர்வுகள் அளவில் சமமாயும் , குறியில் மாறுபட்டும் 

இருப்பின் தீர்வுகள் காண்க . 
9. ax3 + 3bx2 + 3cx + d : 0 - ன் இரண்டு தீர்வுகள் 

1 bc - ad 
மானால் , அவைகள் ஒவ்வொன்றும் 

-க்குச் 
சமமாகும் . 
10. x3 + px2 + 4x + " 0 - ன் இரண்டு தீர்வுகளின் பெருக்குத் 

தொகை மூன்றாவது தீர்வுக்குச் சமமானால் , 1 ( 1 - p ) " 

+ ( 4 - r ) | 0 என்று காட்டு . 
11 . x - 8x3 + 14x: + 3x - 15 = 0 -ன் இரண்டு தீர்வுகளின் 

கூட்டுத்தொகை மற்ற இரண்டு தீர்வுகளின் கூட்டுத் 

தொகைக்குச் சமமானால் , தீர்வுகளைக் காண்க . 
12. x3 + ax + b = 0- ன் ஒரு தீர்வு மற்ற இரண்டு தீர்வுகளின் 

வித்தியாசத்தைப்போல் இரு மடங்காகின் , ஒரு தீர்வு 
135 

எனக் காட்டு . 
3a 
13 . 2x4 - 15x3 – 25x2 + 124x + 96 = 0 - ன் இரண்டு 

தீர்வுகளின் வித்தியாசம் 5 என்றால் , தீர்வுகளைக் காண்க . 
14. x4 2x3-3x + 4x - 1 = 0 -ல் இரண்டு தீர்வுகளின் 

பெருக்குத்தொகை 1 ஆனால் தீர்வுகளைக் காண்க . 
15. x4--4ax + 6bx + c = 0- ன் மூன்று தீர்வுகள் 

இருப்பின் , 3d = 45 , 27a4 + 18c = 0 என்று நிறுவுக . 
16 . 6x3-11x2-3x + 2 = 0-ன் தீர்வுகள் இசைத் தொடரில் 

இருப்பின் , தீர்வுகளைக் காண்க . 


சமமாக 


17. x -- 3ax : + 9bx-+ c == 0 -ன் தீர்வுகள் இசைத் தொடரின் 

இருக்குமானால் , 25 * = c ( 3ab - c ) என்று நிறுவுக . 
18.x - 6x3 + kx + 64 = 0- ன் தீர்வுகள் பெருக்குத் தொடரில் 

இருக்குமானால் , k-ன் மதிப்பைக் கண்டுபிடித்து , தீர்வு 
களைக் காண்க . 


243 


சமன்பாட்டுக்கொள்கை 


19 . 


32x8 | 48x2 + 22x - 3 = 0 - ன் தீர்வுகள் கூட்டுத் 
தொடரில் இருந்தால் , தீர்வுகளைக் காண்க . 
x + 2x3- 21x2 - 22x + 40 = 0- ன் தீர்வுகள் கூட்டுத் 
தொடரில் இருக்குமானால் , தீர்வுகளைக் காண்க . 


20 . 


21 . 


27x3 + 42x2 - 28x - 8 = 0 " ன் தீர்வுகள் பெருக்குத் 
தொடரில் இருக்குமாகில் , தீர்வுகளைக் காண்க . 


3x+ --40x3 + 130x2 - 120x + 27 = 0 - ன் தீர்வுகள் 
பெருக்குத் தொடரில் இருக்குமானால் , தீர்வுகளைக் 
காண்க . 


சமச்சீர் 


சார்புகள் 


2.11 . சமன்பாட்டின் மூலங்களாலான 

( Symmetric functions of the roots ) 


மூலங்களாலான சமச்சீர் சார்பென்பது , தீர்வுகள் அனைத்தை 
யும் கொண்டதாயும் , அவற்றில் சமச்சீர் உடையதாயும் அமைந்த 
சார்பினைக் குறிக்கும் . 


ஒரு 


( உ - ம் . ) d . 3.Y , & 
கொள்வோம் . 


சமன்பாட்டின் 

தீர்வுகளெனக் 


1 


. 


1 1 

1 
d + B + Y + d , + + - 3 + BY + Y8 

B Y 8 
+ Y + 8 + B8 என்பவை d , 3 , Y , 8 - ல் அமைந்த சில 
சமச்சீர் சார்புகள் . 


4+ . 


cy, o2, ... ... , on என்பவை x? + pixn - 1 + pax - 3 --- 
+ pn - 1X + pn = 0 - ன் மூலங்கள் எனில் , 


d 


== -1 


Edida 


19 


Edidala 


- Ps 


Lida 


... 


dn == ( -1 )^ pn. 


1 , 2 , on- ல் அமைந்த எந்தச் சமச்சீர் 
] ] > P2 , ... , pa மூலமாக எழுதலாம் . 


சார்பையும் . 


244 


இயற்கணிதம் 


-- 


வகையை 


(i ) = 1 = - P1 
(ii ) sd13 ( zdi ) 3 -- 2 , did ? 

= p12 - 2ps 
( iii ) did 

zold, காண்பதற்கு (zi z dos) - ன் மதிப்பை 
எடுத்துக் கொள்வோம் . இதன் விரிவில் இருவிதமான உறுப்புகள் 
இருக்கும் . ded ? என்பது போன்ற உறுப்புகள் ; d1d9ds என்பது 
போன்ற உறுப்புகள் . முதல் வகையில் ஒவ்வோர் உறுப்பும் ஒரு 
தடவை மட்டும் வரும் . ஆனால் இரண்டாவது 
எடுத்துக்கொண்டால் , சான்றாக did ? ds என்ற உறுப்பு 21- ல் 
உள்ள , z di ods- ல் உள்ள dz 3 - ன் பெருக்குத் தொகை 
யாகவும் , இதேபோன்று 1 - ல் உள்ள 2 , zd? d ல் உள்ள 
di ag- ன் பெருக்குத் தொகையாகவும் , z o 1 -ல் உள்ள als , 
zd1cs- ல் உள்ள 1 d2- ன் பெருக்குத் தொகையாகவும் , 
இவ்வாறு மூன்று தடவை வருகிறது . எனவே இரண்டாவது 
வகையிலமைந்த உறுப்பு ஒவ்வொன்றும் மூன்று முறை வருகிறது . 

z ciz did , = z dind ? + 32 didids 
zdz= { z 1 ) ( z didg) --3z didzos 

= ( -p1 ] p . - 3 { -- pg ) 

3ps – PaPa 


பொதுவாக = d12... 

( zo1 ) ( zd1d2 ... dr ) 

- ( r + 1 ) zoids dror+ 1 
= ( -pi ) ( - 1 )pr - (r + 1 ) ( - 1 ) + pr+ 1 


( iv ) za ] * - இதற்கு (z di ) {2d1- ) ஐ எடுத்துக் கொள் 
வோம் . இதன் விரிவில் d என்பது போன்ற உறுப்புகளும் 
dod , ² என்பது போன்ற உறுப்புகளும் இருக்கும் . 

முதல் 
வகையில் ஒவ்வோர் உறுப்பும் ஒரே ஒரு முறையும் , இரண்டாவது 
வகையில் ஒவ்வோர் உறுப்பும் ஒரே ஒரு வகையும்தான் வரும் . 


- 


zd13 | (Ed . ) (Ed , ² ) – d , ² La 

= { -P1 ) ( p1-2p , ) - ( 3ps -Pips ) 

3p1p3 – P1 * - 3ps 
இதே முறையில் மூலங்கள் அமைந்த சமச்சீர் சார்புகள் எல்லாவற் 
றிற்கும் மதிப்புகளைக் கெழுக்கள் மூலம் கண்டுபிடிக்கலாம் . 


245 


சமன்பாட்டுக்கொள்கை 


எடுத்துக்காட்டு 1 : 


dird ,, ... , . என்பவை 

x = 0 என்ற சமன் 

T = 0 
பாட்டின் மூலங்களெனில் z dr , z d " d2 -ன் மதிப்புகளைக் 
கணக்கிடுக . 

( செ.ப.க. ) 


d ] , ds , ... , dr- இவை Poxt + Pix? -1 + ... + pa = 0 
* zd = -21 > < rds P : 
PO 

Pol 


2ps 


zdr = { z d ) - 2xd; d = 

Pa | 


P1--2pop : 

Po 


Po | 


zdrd: = (zdrds) - 2s drdsdt 


8ydrosotdu 


ஆனால் , zded : d : = ( zd :) {z drdsd :) 


4s drd : dida 


PiPs - 4pape | 

Po 


எனவே zords 


= ( - 2 ) ( - 2 ) - 4 

= 2 - 2 (21P ; APP ) 
P 


Po| 


Ps - 2p1Ps + 2pers 

P 


மேலும் zu = (zdz ) – 2x dru : * 
za * = 22: 

(21" -2pope )" _ 2 23 -2pops + 2pops 


Po 


1 


Po 


* [p: - 4pop1p2 + 2pop= " + 4p.*P1P . - 4p.p4 ] 

( 2 ) 
எடுத்துக்காட்டு 2 : 

d , B , Y என்பவை x - 5x + 7 = 0 - ன் மூலங்களாகும் . 
-BY 
B + Y 

-ன் மதிப்புக் காண்க . 


246 


இயற்கணிதம் 


OLBY 


7 


of 2 + 


-- BY 
B + Y 


+ 3 + Y - d 0 - d 

[ zd = 0 , BY = 


-7 ] 


ds + 7 5 . 

5 
cdi - 2 

윗 
( ஏனெனில் !8-5 + 7 


1 ... 


0 ] 


d² - BY 
B + Y ) 


$ 
d 


L² – By 
B + Y 


521 


5 


ds + BY + Yd 

BY 


--5 ( 5 ) = -7 


25 


எடுத்துக்காட்டு 3 : 
p + q + r = 3 ; p + q + r " = 5 ; p ° + q * + r 

எனில் 
p , q , I ஐ மூலங்களாகக் கொண்ட முப்படிச் சமன்பாடு காண்க . 
p * + q * ++ 9 என நிறுவுக . 

( செ.ப.க ) . 


p , q , r ஐ மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு 

( x -p ) ( x - q ) ( x - 1 ) 


அதாவது , x- ( p + q ++ ) x2 + ( pq -- qr + rp ) x - pqr 

p + 4 + r = 3 
p * + q + r = 5 
p : + q + r = 7 


. ( p + q + r ) - ( p + q2 + r2 ) = 2 (pq+ qr+ rp ) 

= 8-5 = 4 





pq + qr + rp = 


247 


சமன்பாட்டுக்கொள்கை 

( p + 4 + r) ( p + q + r ) = p® + q * + r * + zpq 
மேலும் { p + q + r ) ( pq + qr + p ) = z p q + 3pqr 

15 = 7 + zpq 
zpg 
Spor = 8 • 2-8 = 
கேட்கப்பட்ட சமன்பாடு 





= 8 


2 
x - 3x2 + 2x+ 

8 


மேலும் ( zpq) 2 = zpq + 2pqr ( p + q + r ) 


4 = zPq 


4 
3 


ஃ zpq ; = 8 
p* + q* + r * = {zps ) -2 z p ? q ? = 25-18 = 9 


2.12 சமன்பாட்டின் மூலங்களின் படிகளின் கூட்டுத் தொகை 

காணுதல் ( Sum of the powers of the roots of an equation ) 
f ( x ) = 0 

என்ற ம -படிச் சமன்பாட்டின் மூலங்கள் ( 1 , 
ol , ... , or எனக் கொண்டால் இவற்றை படிக்கு உயர்த்தி , 
அவற்றின் கூடுதலை , அதாவது di + d , + ... + dn ஐ Sr 
எனக் குறிப்பிடுவோம் . S. , சமன்பாட்டின் மூலங்களாலான சமச் 
சீர்க் கோவை . எனவே S-- ன் மதிப்பை இதற்கு முன் குறித்த விளக் 
கத்தின்படி காணலாம் . ஆனால் T > 4 என வரும்போது இம் 
முறை சற்றுக் கடினமாக அமையும் . ஆதலால் , r-ன் பெரிய மதிப்பு 
களுக்கு S-- ன் மதிப்பைப் பின்வரும் இரு தேற்றங்களுள் ஒன்றால் 
பெறலாம் . 


தேற்றம் 9 : 

f ( x ) - ன் ‘ r படி கொண்ட தீர்வுகளின் கூட்டுத் தொகையான 
S- ன் மதிப்பு 

xf (x) 

உன் விரிவில் X - - ன் கெழுவிற்குச் சமமாகும் . 
f ( x ) 


தெரிப்பு : f ( x ) = 0 - ன் மூலங்கள் / 1 , 39 , da ஆதலால் , 
f ( x ) = K ( * -- d1 ) {x - d ? ) (x- ds ) ... (x- dn ), K ஒரு மாறிலி . 


248 


இயற்கணிதம் 


இருபுறமும் மடக்கை ( இலாகிருதம் ) எடுத்து X ஐப் பொறுத்த 
வகைக் கெழு கண்டால் , 


- 


1 

1 
+ 

+ 
X- di x - d , 


1 
x -- ds 


1 
+ ... + 

x - d 


x -do. 


xf (x ) 


X 


x - d 


x - d2 


+ ... + 

x -x - dal 


1 


+ 


ds 


X 


--- ( - ) ( 

* ( 1-4 ) 
* " ) " 


+ 


1 


+ ... 


X 


= 1+ * + ** 


+ 


di " 

+ 


h 


+ 1 + 


+ 


2 " / 


x2 | 


+ 

x 


. 


+ 


+ --- 


+ 1 + 


+ 


= i + (zd ) + (341") ; + ( z d>") ! 
+ ... + ( z a: )+ + 

s. - 


4 . 


... 


n + S1 


1 

1 
+ S , 

x2 


+ 


..1 


+ S. 


+ 


4 . 


X 


S. 


= xf ( x ) 


-ன் விரிவில் x- ன் கெழு ஆகும் . 


f ( x ) 


249 


சமன்பாட்டுக்கொள்கை 


2 • 13 . நியூட்டன் தேற்றம் 10 : 

< ir d , ... da f ( x ) = x + pxx? -1 + ... + pa - xx + ps = 0- ன் 
மூலங்களாகவும் , S = di + d , + ... + da எனவும் இருந் 
தால் , 


( i ) r < n என இருக்கும்போது 

S : + PS - 1 + pes : - + 


- 


+ rp ; = 0 


( ii ) r > n என இருக்கும்போது 

S + PS - 1 + pes :-2 + 


+ pasr - 2 = 0 . 


1 


தெரிப்பு : f (x) = k ( x - d ) (x - d , ) ( x - dn ) எனக் 
கொள்ளலாம் . இதில் x = எனப் பிரதியிட்டு இரு புறமும் 

y 
y " ஆல் பெருக்க , 


> f( ! ) -rk (; -d:)(; -d , ) -- ( H - d . ) 


= k [ 1 - d1y ) ( 1 - dsy ) ... ( 1 - dny ) 


ஆனால் ) 


r-r ( H ) = > [ + ++ P + + p , - 1- + ... 

7 ;-) +- ) 


010 


+ 


= [ 1 + Piy + Pey : + ... + pay " ) 
* 1 + Piy + pey* + ... + pay " 

= k [ 1 - dly) ( 1 - d9} ) ... ( 1 - Zay ) 
இருபுறமும் மடக்கை எடுத்து y ஐப் பொறுத்த வகைக் கெழு 
கண்டால் , 
P1 + 2psy + 3psy + 

-d1 
1 + py + pey + + pay 

ds| 

d . 
1 - day | 

1 - day 


+ npsyn - 1 


1 - day 


1 - dly 
= -zCd1 + diy + diy* + 


< வரை ) 


250 


இயற்கணிதம் 


- 


... 


- 


- [ ( zodi ) + ( zd12 ) y + (zd * ) y + ... 

+ ( zdi ]y + 0 வரை ) 
= ~ S1 - S , y - Sgy - Syr ஐவரை 
(p1 + 2pey + 3psy + ... + npnyl- ) 
= ( 1 + piy + psy + + payr ) 

( -- S1 – Ssy - Sgy ல வரை ) 


இருபுறமும் மாறிலி எண்ணையும் )-ன் சமப் படிகளின் கெழுக் 
களையும் ஒப்பிட்டால் , 

- S , + p + S1 


S, + pS1 + 2p , 


2ps 

piS ) - S , 
3ps = --p2S1 – pS , - Ss ஃ 


S3 +P1S, + pzS1-3ps = 0 


பொதுவாக r < n எனில் , 

S + pS-- ] + pes -- 2 + ... -- rpr 


rn எனில் , 


. 


S + P1 Sr - 1 + pg Sr - 2 + + pa Sr - n 0 எனவும் பெறப் 
படும் . இவ்வாறு நிறுவியுள்ள சமன் பாடுகளிலிருந்து S1 , S , S, 
என்பவற்றின் மதிப்புகளைப் படிப்படியாகப் பெறலாம் . 


... 


கிளைத்தேற்றம் 

--r.log ( 1 + pv + pay : + 
Sr- ன் மதிப்பாகும் . 


+ pain ) - ன் விரிவில் y" . ன் கெழு 


தெரிப்பு : நியூட்டனின் தேற்றத்தை நிறுவுகையில் 


r ( 4 ) = 1 +P+y+p=y + 


+ phy " 


- k ( 1 - d1y ) ( 1 - day ) ... ( 1 - day ) 


எனக் கண்டோம் . எனவே இரு புறமும் மடக்கை ( இலாகிருதம் ) 
எடுத்து மடக்கை ( இலாகிருத ) த் தொடர் விரிவைப் பயன்படுத் 
தினால் , 
log ( 1 + piy + pey + ... + pny " ) 

= log k -- = log ( 1 - dly) 


சமன்பாட்டுக்கொள்கை 


251 


= log k + z 


di y 


(a :y + 


+ 


2 


dley 

+ 
3 
dily 

+ 


log k - Siy 


S.y 


Ssy 


Syr 


- 


இரு புறமும் -ன் கெழுக்களை ஒப்பிட , 
-S. 

= log ( 1 + piy + pey + 


Poe 


+ Pay ) - ன் விரிவில் 


y- ன் கெழு . 
+ pay " ) ] - ன் 


S. - r [log ( 1 + piy + p » y : + 
விரிவில் y -ன் கெழு ஆகும். 


... 


எடுத்துக்காட்டு : 

x - 10x + 35x - 50x + 24 = 0 - ன் மூலங்களின் நான் 
காவது படிகளின் கூடுதல் காண்க . 

( செ.ப.க. ) 


வழக்கமான குறியீட்டின் படி 
P1 = - 10 , p . = 

35 , ps = 


- 50 , p4 = 24 . 


= 30 


ஃ Sr - 10 = 0 

Si 10 
S , - 1051 +70 = 0 S , 

Ss - 10S , + 3551 150 = 0 
. S 300 - 350 + 150 = 100 

S4 -- PiSs + pes , + psS1 + p4 = 0 
S4 - 1000 + 1050 -- 500 + 24 = 0 

S. 426 


எடுத்துக்காட்டு 2 : 

x3 + 3x + 9 = 0- ன் மூலங்களின் 9 ஆவது படிகளின் கூடுதல் 
பூச்சியமாகும் என நிரூபி . 

( செ.ப.க. ) 
d , B , Y என்பவை x + 3x + 9 = 0 - ன் மூலங்களெனில் 
d + Be + YS | -18 log 

+9 -ன் 


+ 


விரிவில் y *- ன் கெழு 


252 


இயற்கணிதம் 


-- 9 x [ log ( 1 + 3y + 9y3 ) - ன் விரிவில் y 

-ன் கெழு ) 

1 
log ( 1 + 3y : --- 9y " ) = 3y : + 9y ( 3y : + 9y * ) 
1 

1 
+ ( 3y + 9y3) 3 ( By : + 9y ) * + ... 

8 


1 


98 


= 


1 
3 


இதில் -ன் கெழு 


( 4. 39.9) = 3.92 


* 


-- 3.92 = ) 


de + B + + Y = 0 . 


எடுத்துக்காட்டு 3 : 

a + b + c + d = () as + b + c3 + ds = 0 எனில் 
23 - ( za ) ( za ) = 4abcd z ab என நிறுவுக . ( செ.ப.க.) 


a , b , c , d ஐ மூலங்களாகக் கொண்ட சமன்பாட்டை x +pi x3 
+ pzx2 + pgx + p4 = 0 என்க . 


, 


-- 


. 


-2ps 


-- p1 = 0 ( கொடுக்கப்பட்டுள்ளது . ) 
s2 + pls1 + 2p , . 
ss + P1Sg + p31 + 3ps = 0 ஆனால் Ss = 0 

( கொள்கைப்படி ) 


. 


Ps = 0 . 


என்ற 


$ 4 + P1ss + pass + pess + 4p4 = 0 

சமன் 
பாட்டில் 
SA 20, + 4p4 

2p , 2 - 4p4 


அடுத்து S5 + p1s4 + pass + pgs2 + pas1 = 0 


* 


பி ; = 0 


= 0 . 


S6 + P1S ; + Pes4 + pass + pass = () 
36 -- P. ( 2p , - 4p4 ) -- 2p.p4 

2px : + 6psp4 
3 

- 2ps 
2p , - 4p4 


S. 


சமன்பாட்டுக்கொள்கை 


253 


SpS4 = 

-4ps + 8p8P4 
2s , -s.s4 = 12p9P4-4p , 3 + 4p , * - 8p.p4 

4p2p4 | 


சமன்பாட்டிலிருந்து z ab = Ps 


abcd = P4 


- 2ss - Ss4 = 4abcd ( z ab ) 


எடுத்துக்காட்டு 4 : 

2x + -x + 3 = 0- ன் மூலங்களின் 
கூடுதல் காண்க . 


12 ஆவது 


படிகளின் 


dir de, ds , d , | 
இருக்கட்டும் . 


இவை சமன்பாட்டின் மூலங்களாக 


. 2x - x + 3 = 2 ( x - di ) ( x - dz ) ( x - ds ) ( x - d4 ) 

1 
முழுவதும் 2 ஆல் வகுத்து x = 

y 
y* ஆல் பெருக்க , 


+ எனப் பிரதியிட்டு , பின் 


1 


8 


1 


y * + 


2 | 


* = { 1 -- d1y ) ( 1 - dey) ( 1 - dsy) { 1 - d4y) 


ஃ log [ 1- y" ( 1-3y ) ] = log ( 1 - d1y ) + log ( 1 - d , y ) 

+ log ( 1 - dsy ) + log ( 1 - d4y ) 
* ( 1-3y ) + ! (18) 

1 y ( 1-3y ): 
1 y12 ( 1-3y )* 


+ 


23 


-- 


+ 


= S ; y + > s , y * + + s . 


S y * + 


y12- ன் கெழுக்களைச் சமப்படுத்த , 

1 
S : 2 = 

1 ( -3 ) 
12 

4/21 


3 


- 


1 
84 


- 


9 
81 


= -- 


71 
64 


ஃ S1 : 


213 
16 . 


254 


இயற்கணிதம் 


பயிற்சி 2 ( d ) 
1. d , B , Y என்பன x3 - px + qx - r = 0- ன் தீர்வுகளாயின் 
( i ) > * Be ( ii ) ( 3 + Y ) { Y + d ) { d + B ) 

B Y 
( iii) cles ( iv ) z + -ன் 

Y B 
மதிப்புகள் காண்க . 


1 


BY 


2. d , B , Y என்பன x3-+ px : + qx + r = 0- ன் தீர்வுகளாயின் 

1 
( ii) - 

B " + Y 

d2B2 
( iv ) ( 3 --- Y - 3d ) ( Y + d - 3B ) ( d + 3 -- 3Y ) 

{ v) z < B3- ன் மதிப்புகள் காண்க . 
3. d , s , Y , 8 என்பன x * + px3 + 4x + rx + s = 0 -ன் 

தீர்வுகளாயின் ( i ) zJ BY ( ii ) E- ன் மதிப்புகள் 
காண்க . 


d , B , Y என்பன x + qx + r = 0- ன் தீர்வுகளானால் 

1 
+ 

+ 
B + Y Y + d d + B 


1 


+ 


( + + -I ) ( + 1 - ) 
( 1 + - 1 ) 


-ன் மதிப்புகள் காண்க . 


5. aax3 + 3ayx + 3a2x + as == 0 என்ற சமன் பாட்டில் 

( B -- Y ) 2 + (Y - d ) : + ( d - B ) = 18 ( a12 - day ) 

என நிறுவுக . 
8. 1 , d2, ds dr என்பன x + Pjxr - 1 + pgx - 2 + 

+ pa = 0- ன் தீர்வுகளாயின் - (di - d , ) = ( n - 1 ) P1 
20p , என நிறுவுக . 


.. 


7 . 


d , B , Y , 8 என்பன x - 


x + 2 = 0 - ன் தீர்வு 


1 


களாயின் ( i ) = { 23 ( ii ) z 


-ன் மதிப்புகள் காண்க . 


சமன்பாட்டுக்கொள்கை 

255 
8. d , s , Y என்பன x3 + px + qx + r = 0- ன் தீர்வுகளாயின் 

( i ) (U + B ) , (B + Y), ( Y + d ) 
( ii ) d ( B + Y) , $ { Y - Fd ) , Y ( 3 + 3 ) ஐத் தீர்வுகளாகக் 
கொண்ட சமன்பாடு காண்க . 


als - 1X 


9. d1 , 2 , ds a என்பன agx + ayxn- 1 + 

+ aa = 0 - ன் தீர்வுகளாயின் , 


11 
( i ) - | ( ii ) = d * d ; ds ( iii ) z di dz ds-ன் 

di 
மதிப்புகள் காண்க . 


10. x - x3-7x2 + x + 6 == 0 -ன் தீர்வுகளின் 6 ஆவது படி 

களின் கூட்டுத்தொகை காண்க . 


11. x + 5x + 1 = 0.ன் தீர்வுகளின் 11 ஆவது படிகளின் 

கூட்டுத்தொகை பூச்சியம் என நிறுவுக . 


12. x* + ax + b = 0 - ன் தீர்வுகளின் 20 ஆவது படிகளின் 

கூட்டுத்தொகை 50ab° -45 * என நிறுவுக . 


13. xr - pxt - 1 - px ? - ? - px ? -3 ... -px -p = 0-ன் தீர்வுகளின் 

1 ஆவது படிகளின் கூட்டுத்தொகை { p + 1 ) -1 என 
நிறுவுக . 


14. a + b + c + d + e = 0 , a + be + c + 4 * + er = 0 என்றால் 

( i ) ( z as ) 


43 


7 


3 


என நிறுவுக . 


15. < என்பது .. 1 = 0 - ன் கற்பனைத் தீர்வானால் , 

( d + z ) , ( d + 4 * ) , (d + * ) ஐத் தீர்வுகளாகக் 
கொண்ட சமன்பாட்டைக் காண்க . 


16. x + px + - + qx + s = () - ன் தீர்வுகளிள் 4 ஆவது படிகளின் 

கூட்டுத் தொகை 2p என நிறுவுக . 


17. d , 3 , Y என்பன x + qx + 1 = 0 - ன் தீர்வுகளாபானால் , 

( i) 3S , 55 5S : S , 


256 


இயற்கணிதம் 


(i) ** + E * + v * = & + B*+y* 4 +B ++ y * 


2 


d +Br+ yT 


( iii ) 


* + B5 + Y 

5 


d + pa + Y 


- 


என நிறுவுக . 


18 . 


5 ஆவது 


3x * + 5x2-12x + 4 = 0- ன் தீர்வுகளின் 
படி களின் கூட்டுத் தொகை காண்க . 


7x2 + x + 6 = 0 என்ற சமன்பாட்டில் S4 , S. 


19. x * - x3 

காண்க . 


20 . 


x + ax + b = 0 என்ற சமன்பாட்டில் n > 5 என்றால் 
San + 1 0 என நிறுவுக . 


21. x4 - x2 + 1 = 0 என்ற சமன்பாட்டில் San - 1 = 0 என 

நிறுவுக . 


22. S = தீர்வுகளின் 7 ஆவது படிகளின் கூட்டுத் தொகை 

யானால் , x " + ax : + b = 0 என்ற சமன்பாட்டில் , n > 5 
ஆனால் San - 1 = 0 என நிறுவுக . 


சர் 


2-14 . சமன்பாடுகளை மாற்றி அமைத்தல் ( Transformation of 

Equations ) 
di, ca dn என்பவை f (x) 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்களானால் , " ( d ) , P ( 32 ) ... ? ( on ) ஆகியவற்றை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாடு காணுதலே முதல் சமன்பாட்டை 
மாற்றி அமைத்தல் எனப்படும் . இவ்வாறு மாற்றி அமைப்பதால் 
கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்களைக் காணுவதோ அல்லது 
அவற்றின் தன்மைகளைப்பற்றி அறிதலோ சில சமயங்களில் 
எளிதாக இருக்கும் . இப்போது சில முக்கியமான எளிய மாற்றங் 
களைக் கண்டோம் . 


.க 


... 


2.15 . குறியீடு மாற்றியமைக்கப்பட்ட மூலங்கள் 

di da dn. f ( x ) = 0- ன் மூலங்கள் எனில் , -1, --o2, 
-on ஆகியவற்றை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு 
அமைத்தல் . 
f ( x ) = x + Pixn - 1 + psxn - 3 + + pn - 1x-+ pa 

= ( x - d1 ) ( x - ds ) ... ( x - dn ) 


சமன்பாட்டுக் கொள்கை 


257 


... 


x ஐ - y என மாற்றி எழுதினால் 
( -1 ) ^ y + p1 ( -1 )r - lyn- + + ( - 1 ) pn-1y + P . 

= ( -1 )" ( y + d1 ) ( y + d , ) ... ( y + dr ) 
அதாவது y " -p1 ) ? - 1 + pay ? ~ 3 - + ( -1 ) " pa 

= (y + di ) ( y + d2 ) ... ( y + dr ) 
எனவே , -d1 , -dz -da என்பவை 

y " _Pyr- 1 + p2yn - 2 + ( -1 } " pn = 0 என்ற சமன் 
பாட்டின் மூலங்களாகும் . 

எனவே f (x) == 0 - ல் x = -y எனப் பிரதியிட்டுப் பெறப்படும் 
f ( -y) = 0 நாம் வேண்டும் சமன்பாடாகும் . அதாவது கொடுத் 
துள்ள சமன்பாட்டின் உறுப்புகளை ஒன்றுவிட்டு ஒன்று குறி மாற்றி 
அமைத்தால் போதும் . ஆனால் விட்டுப்போன படிகளுக்குரிய 
உறுப்பின் கெழுக்களைப் பூச்சியம் 

எனக் கொண்டு மாற்றம் 
செய்தல் வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

7x8--6x + 9x - x - x2 - 3x + 1 = 0 என்ற சமன்பாட்டின் 
மூலங்களின் குறி மாற்றிய எண்களை மூலங்களாகக் கொண்ட சமன் 
பாடு காண்க . 


ஒன்று விட்டு ஒன்று அமைந்த உறுப்புகளின் குறியீட்டை 
மாற்றி அமைக்க 7x + 8x + 9x+ + x3 -- x2 + 3x + 1 = 0 
என்பது வேண்டும் சமன்பாடாகும் . 
எடுத்துக்காட்டு 2 : 

x8-5x + 4x - 1 = 0- ன் மூலங்களின் குறியீடுகளை மாற்றி 
அமைக்க . 


விடுபட்டுப்போன உறுப்புகளின் கெழுக்களைப் பூச்சியம் எனக் 
கொண்டு கொடுத்துள்ள சமன்பாட்டை 
xs + 0.x + 0.xs -- 5x5 + 0.x + + 0.x3 + 0.x2 + 4x -- 1 = 0 
என எழுதலாம் . இந்நிலையில் ஒன்றுவிட்டு ஒன்றமைந்த உறுப்பு 
களின் கெழுக்களைக் குறி மாற்றியமைக்க , 
x8 - 0.x + 0.xs + 5x5 + 0.x * - 0.x3 + 0.x - 4x -- 1 = 0 

அதாவது x8 + 5x - 4x - 1 = 0 எனச் சமன்பாடு 
கிடைக்கும் . 

இ . க . - 17 


258 


இயற்கணிதம் 


2-16 . 


மூலங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்குதல் 


d1, 2 


1 


dr என்பவை f (x) = 0 - ன் மூலங்களெனில் 


kdi, kda kdi என்பவற்றை மூலங்களாகக் கொண்ட 
சமன்பாடு காணுதல் . 


--- 


f ( x ) = ( x - d1 ) ( x - d2 ) (x - da ) = 0 . 
வேண்டிய சமன்பாடு ( x - kd ] ) { x --kds) ... ( x - ken) = 0 


அதாவது , di 

do 

= 0 
kn kk 

k 
இச் சமன்பாட்டைக் கொடுத்துள்ள சமன்பாட்டில் x- க்குப் 
பதிலாக என எழுதுவதன் மூலம் பெறலாம் . எனவே கொடுத் 

k 
துள்ள சமன்பாடு , 

f ( x) = x + p1xt - 1 + + pa - 1x + pa = 0 


எனில் தேவையான சமன்பாடு , 


( A ) " + p : ( A ) " , 


+ pn - 1 


( A ) 

) + p. = 0 


அல்லது 

xr + plkxn - 1 + p ,kxn - 3 + + pn - 1 kn- 1x -- pakr O 
எனவே , கொடுத்துள்ள சமன்பாட்டின் உறுப்புகளின் அடுத் 
தடுத்த கெழுக்களை முறையே 1 , k , k2 ... kr என்பவற்றால் 
பெருக்கி எழுதினாலே வேண்டிய சமன்பாடு பெறப்படுகிறது . 


குறிப்பு : 

கொடுத்துள்ள சமன்பாட்டில் மிக உயர்ந்த படியிலமைந்த 
உறுப்பின் கெழு ஒன்று என இல்லாவிடில் , கெழு ஒன்று என 
அமையுமாறு சமன்பாடு அமைக்க வேண்டியிருந்தால் சமன்பாட் 
டின் மூலங்களை இந்தக் கெழுவினால் பெருக்குவதன் மூலம் சமன் 
பாடு காணலாம் . 


1 


x- 1 = 0 - ன் பின்னக் கெழுக்களை 


( உ - ம் . ) x3 
மாற்றி அமைக்க . 


259 


சமன்பாட்டுக் கொள்கை 


மூலங்களை 


* 2 


12 


இச்சமன்பாட்டின் 

6 ஆல் பெருக்குவதால் 
கிடைக்கும் 

1 
சமன்பாடு x3 

x + 82 

3 ) 

x- 63 = 0 
அதாவது x3 3x2 + 24x - 218 = 0 . 
குறிப்பு 2 : 

சமன்பாட்டின் பின்னக் கெழுக்களை நீக்க வேண்டின் , சமன் 
பாட்டின் மூலங்களை , பின்னக் கெழுக்களின் பகுதிகளின் அதமப் 
பொது மடங்கால் பெருக்கவேண்டும் . 
எடுத்துக்காட்டு : 
5 5 

13 
x 

0 -ன் பின்னக் கெழுக்களை 
6 

900 
நீக்குக . 
சமன்பாட்டை 
5 5 

13 
+ 

+ 0.x - 
2.3 

22.32.52 
என எழுதலாம் . எனவே 2x3x5 = 30 ஆல் இச்சமன்பாட்டின் 
மூலங்களைப் பெருக்கினால் போதுமானது . 
வேண்டிய சமன்பாடு 
5 

5 
x * - 2 • 3-5 x + 22.32.52 - 
2.3 

22.3 

24.34.54 x 13 
+ 28.53.53.0x 

= 0 

22.32.52 
அதாவது x4 - 25x5 + 375x - 11700 = 0 


* 


2.17 . தலைகீழ் மூலங்கள் ( Reciprocal Roots ) : 

கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்களின் தலைகீழ் மாற்றங் 
களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு அமைத்தல் . 
f ( x) = 0 | கொடுத்துள்ள சமன்பாடாக இருக்கட்டும் . 

1 
எனப் 

பிரதியிட , வேண்டிய சமன்பாடு 
} 
= 0 ஆகும் . 


X 


( 1 ) 


1 
எனவே x- க்குப் பதில் எனப் 
தேவையான சமன்பாடு கிடைக்கும் . 


பிரதியிடுவதன் மூலம் 


260 


இயற்கணிதம் 


எ 


எடுத்துக்காட்டு : 

3x3 + 7x2 + 5x - 2 = 0 -ன் மூலங்களின் தலைகீழ் 
மாற்றங்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு காண்க . 


எனப் 


பிரதியிட , 


இச்சமன்பாட்டில் X- க்குப் பதிலாக 
வேண்டிய சமன்பாடு 

1 

3 7 5 
x3 | + 

- 
x2 

X 


2 = 0 , 


அதாவது 1 - 3x + 7x2 + 5x3 


= 0 


அல்லது 2x 


5x3 


7x2 


3x - 1 = 0 . 


பயிற்சி 2 ( e ) 


1. x " + 5x * + 3x + 2x " + 2x + 3 = ) -ன் தீர்வுகளின் 

குறி மாற்றிய எண்களைத் தீர்வுகளாகக் கொண்ட . சமன் 
பாடு காண்க . 


2. x " + 3x + x3 - x + 7x + 2 ) -ன் தீர்வுகளின் 

குறி மாற்றிய எண்களைத் தீர்வுகளாகக் கொண்ட சமன் 
பாடு காண்க . 


3. x + 2x2 

4x + 1 = 

0 - ன் தீர்வுகளைப் போல் 3 மடங் 
கான தீர்வுகளைக் கொண்ட சமன்பாட்டைக் காண்க . 


4. 6x4 - 7x : + 8x2 - 7x + 2 = 0 - ன் தீர்வுகளைப் போல் 

6 மடங்கான தீர்வுகளைக் கொண்ட சமன்பாட்டைக் 
காண்க . 


5 . 


1 
64 


= 0 - ன் 


1 

1 
3 

x * + 

16 
கெழுக்களை நீக்குக . 


பின்னக் 


1 


- 


0 - ன் 


பின்னக் 


5 

7 
6. x 

x2 
2 

x + 

18 
கெழுக்களை நீக்குக . 


108 


7. x8 -- 


- 


1 
4 


0 - ன் பின்னக் கெழுக்களை 


3 


நீக்குக . 


சமன்பாட்டுக் கொள்கை 


261 


8. x4-ன் கெழு 1 ஆகவும் மற்ற கெழுக்கள் முழு 

எண் 
களாகவும் இருக்கும்படி 3x - 4x : + 4x - 2x + 1 = 0 

என்ற சமன்பாட்டை மாற்றி அமைக்க . 
9 . d , B , Y , 8 என்பன x * - 3x8 + 7x + 5x - 2 = 0 - ன் 

1 1 1 
தீர்வுகளானால் 

Y 
B 

ஐத் 
Y 

தீர்வுகளாகக் 
கொண்ட சமன்பாட்டைக் காண்க . 


. 


. 


+ 3xs 


10. d , B , Y , 8 என் பன x4 

8x2 + 2x 4 = 0 - ன் 
1 1 

1 
தீர்வுகளானால் 
e B 

தீர்வுகளாகக் 

Y 
கொண்ட சமன்பாட்டைக் காண்க . 


2.18 . தலைகீழ் மாற்றுச் சமன்பாடுகள் ( Reciprocal Equations ) 

1 
ஒரு சமன்பாட்டில் x ஐ என மாற்றுவதால் சமன்பாட்டின் 
அமைப்பு மாறாதிருப்பின் , அச்சமன்பாடு தலைகீழ் மாற்றுச் 
சமன்பாடு எனப்படும் . 


. 


x " + p1 xn - 1 + pa xn - 2 + ... + Pa - 1X + pn = 0 ( 1 ) 
ஒரு தலைகீழ் மாற்றுச் சமன்பாடெனக் கொள்வோம் . இங்கு x- ஐ 
1 

என மாற்றினால் , 


X | 


pn xr + pr - 1 xn - 1 + 


+ p1 x + 1 = 0 


அதாவது , 


pn - 1 


1 
x + 

Pa 


x - 

+ xh - 2 + . 
Pn 

Pa 
என்ற சமன்பாடு கிடைக்கும் . 


= 0 ... ( 2 ) 


Pa 


சமன்பாடு ( 1 ) தலைகீழ் மாற்றுச் சமன்பாடு ஆதலின் ( 1 ) , ( 2 ) 
ஆகிய இரண்டும் ஒரே சமன்பாட்டைக் குறிக்க வேண்டும் . 


pa- 1 

Pn - 2 
= pl > 

= Ps " 


. 


pa 


Pi 
Pa 


1 
Pa - 17 

Pa 


ஃ pa ? = 1 


Pa = = 1 


1 


வகை ] 


Pa = 1 


* pe - 1 = Pl , 


pa - 9 = Ps , Pa - 3 = Ps : 


262 


இயற்கணிதம் 


இங்கு முதலிலிருந்தும் கடைசியிலிருந்தும் சம தூரத்தில் 
அமைந்துள்ள உறுப்புகளின் கெழுக்கள் எண் மதிப்பிலும் குறியிலும் 
ஒன்றாயிருக்கும் . 


வகை 1 


pr = - 1 . 


. 


pr - 1 - - p1 , Pe - g = 


ps ... p1 = - 

Pa - 1 


இங்கு முதலிலிருந்தும் கடைசியிலிருந்தும் சம தூரத்தில் 
அமைந்துள்ள உறுப்புகளின் கெழுக்கள் எண் மதிப்பில் ஒன்றாகவும் , 
குறியில் மாறுபட்டும் இருக்கும் . 


2.19 தலைகீழ் மாற்றுச் சமன்பாடுகளின் திட்ட 

( Standard form of Reciprocal Equations ) 


அமைப்பு 


1 


தலைகீழ் மாற்றுச் சமன்பாட்டின் ஒரு மூலம் d எனில் , -ம் 

d . 

1 
ஒரு மூலமாக இருத்தல் வேண்டும் . ஏனெனில் 

மாற்றியமைக் 
கப்பட்ட சமன்பாட்டின் ஒரு மூலம் ; ஆனால் மாற்றியமைக்கப்பட்ட 
சமன்பாடு முதல் சமன்பாடு ஆகிய இரண்டும் ஒன்றே . எனவே , 
ஒரு தலைகீழ் மாற்றுச் சமன்பாட்டின் மூலங்கள் இரண்டிரண்டு மூலங் 

1 

1 
களாக வரும் . d , 3 . 

B 

சமன்பாட்டின் படி 
ஒற்றைப்படையாக இருப்பின் ஒரு மூலத்தின் தலைகீழ் மாற்றம் 
அந்த மூலத்திற்குச் சமமாகும் . 


Y2 | 


1 
அதாவது , 

Y = + 1 
Y 
சமன்பாட்டின் உறுப்புகளின் குறி ஒன்றேயானால் 
தீர்வாகும் ; முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் சமதூரத்திலுள்ள 
உறுப்புகளின் குறி மாறுபட்டிருந்தால் , + 1 ஒரு தீர்வாகும் . இரு 
நிலைகளிலும் சமன்பாட்டை ( x + 1 ) அல்லது ( x - 1 ) ஆல் வகுப் 
பதன் மூலம் சமன்பாட்டின் படி ஒன்று குறையுமாறு செய்யலாம் . 
இவ்வாறு அமைக்கப்பட்ட சமன்பாடு எப்போதும் ஓர் இரட்டைப் 
படைப் படி தலைகீழ்மாற்றுச் சமன்பாடாகும் . இதன் உறுப்புகளின் 
கெழுக்கள் ஒரே குறியைக் கொண்டிருக்கும் . 


படை 


அடுத்து , ஒரு தலைகீழ் மாற்றுச் சமன்பாட்டின் படி இரட்டைப் 

எனவும் (n = 2m ) , முதலிலிருந்தும் இறுதியிலிருந்தும் 
சம தூரத்திலமைந்த உறுப்புகள் மாறுபட்ட குறியை உடையன 


சமன்பாட்டுக் கொள்கை 


268 


வாகவும் இருந்தால் , pa = - pm அதாவது pm = 0. எனவே 
இவ்வகைச் சமன்பாட்டில் நடு உறுப்பு இராது . எனவே இச் 
சமன்பாட்டை x2m - 1 + (x2m - 1 ) pix + = 0 என எழுத 
லாம் . 


... 


இதை ( x2 - 1 ) ஆல் வகுக்க ஓர் இரட்டைப்படைப் படி 
தலைகீழ் மாற்றுச் சமன்பாடு கிடைக்கும் . இதன் உறுப்புகளின் 
கெழுக்கள் ஒரே குறியைப் பெற்றிருக்கும் . எனவே கெழுக்கள் 
ஒரே குறியை உடையன வான 

இரட்டைப்படைப் படி 
தலைகீழ் மாற்றுச் சமன்பாட்டை ஒரு தலைகீழ் மாற்றுச் சமன்பாட் 
டின் திட்ட அமைப்பாக எடுத்துக் கொள்ளலாம் . 


குறிப்பு : 

1 
இங்கு விளக்கப்பட்ட சமன்பாட்டில் x + = y என்று பிரதி 
யிடுவதன் மூலம் சமன்பாட்டின் படியைப் பாதியளவாகக் குறைக் 
கலாம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

x* - 5x + + 9x : + 9x : + 5x - 1 = 0 - ன் தீர்வு காண்க . 
இச்சமன்பாட்டிற்கு ( x - 1 ) ஒரு காரணி . இக்காரணியை நீக்கக் 
கிடைப்பது x * - 4x : + 5x - 4x + 1 = 0 


அதாவது 


( * + " ) - 4 ( x + 1 ) 


+ 5 = 


= 0 . 


1 


X + 


= u எனப் பிரதியிடுக . 


u2 - 2 - 4u + 5 = 0 

u - 4u + 3 = 0 
( -3 ) ( x - 1 ) = 0 


tu = 3 , 1 


1 


1 


அதாவது x + 


3 அல்லது x + 


X 


1 


x2 - x + 1 = 0 


1 + i S 


2 


264 


இயற் கணிதம் 


3 + 4 5 


x2 


3 x - + 1 = 0 


2 


எனவே , கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 
1 + i V3 

3 + 5 ) 
1 


எடுத்துக்காட்டு 2 : 

x * --10x8 + 28x3-10x + 1 = 0- ன் தீர்வு காண்க . 
இது ஒரு தலைகீழ் மாற்றுச் சமன்பாடாகும் . 


12 


ஆல் முழுவதும் வகுக்க , 


( ** + = ) 


( 


+ 26 = O 


1 


- 


y எனப் பிரதியிட , 


y2 


- 10y + 26 = 0 
y2 - 10y + 24 O 


y = 6 , 4 , 


1 


* 


X + 


* 


6 , 


4 . 


8 எனில் x3-6x + 1 = 0 


x = 3 + 2 / 2 


y = 4 எனில் x2-4x+ 1 = 0 


4 + 4 12 


. 


2 


சமன்பாட்டின் மூலங்கள் 3 + 2 V 2 , 2 + / 3 


எடுத்துக்காட்டு 3 : 
தீர்வு காண்க : 

6 x + 11x - 33x3- 33x2 + 11x + 8 = 0 
ஒன்றுவிட்டு ஒன்று கெழுக்களின் கூடுதல் சமம் . * 
சமன்பாட்டின் ஒரு மூலமாகும் . ( x + 1 ) ஆல் வகுக்க , 

கிடைப்பது , 6x4 + 5x3-38x : + 5x + 6 = 0 ஆகும் . 


X = 


1 


265 


சமன்பாட்டுக் கொள்கை 


x2 ஆல் வகுக்க , 


--- 


a (= + 4 ) + = ( == + ) 


38 - 0 


1 


x + 


= y எனப் பிரதியிட்டால் 


X 


6 ( y3-2 ) + 5y - 38 = 0 


8y3 + 5y - 50 = 0 


( 3y + 10 ) { 2y - 5 ) = (0 . 


5 

அல்லது 
2 


10 
3 


5 


y 


எனில் x --- 


5 
2 


2x2 - 5x + 2 = 0 . 


5 + / 25--16 


1 


, 


4 


1 


y 


II 


10 
3 


எனில் x + 


10 
3 


3x2 + 10x + 3 


= 


0 


10 + 164 


3 , 


1 
3 


6 


சமன்பாட்டின் மூலங்கள் 


1 


1 


1 


- 


-3 , + 


2 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 4 : 
தீர்வு காண்க : 


6x8 


25x5 + 31x+ 


31x2 + 25x - 6 = 0 


சமன்பாட்டை 6 ( x - 1 ) - 25x {x+ -1 ) + 31x2 ( x – 1 ) 
= 0 என எழுதலாம் . 


266 


இயற்கணிதம் 


ஃ x = 1 , அதாவது x = 1 , - 1 என்பவை இரு மூலங்கள் . 
சமன்பாட்டை ( x2-1) ஆல் வகுக்க , 

6 ( x + x2 + 1 ) - 25x ( x + 1 ) + 31x2 - 0 


8 | x2 + 1 + 


+ ) - 25 ( x + = ) + 


+ 31 = 0 


1 


1 


X + 


= 2 என்க . x2 + 


6 ( z 


2 + 1 ) - 252 + 31 = 0 


6z2 - 252 + 25 = 0 


( 3z - 5 ) ( 2z - 5 ) = 0 


Z = 

2 


டிக 


. 


1 


x + 


- 


5 
3 


எனில் 3x2 - 5x + 3 = 0 


x -- 


5 + -11 

6 


- 


5 + iv11 

6 


1 


5 

எனில் 2x ’ - 5x + 2 = () 
2 


6 = 19 


1 





1 


ஃ 


மூலங்கள் 1 , -1 , 


5 + iv 11 

6 


பயிற்சி 2 ( f ) 


பின் கொடுத்திருக்கும் சமன்பாடுகளைத் தீர்க்கவும் : 
1. x - 10x8 + 26x2 - 10x + 1 = 0 . 
2 . 6x6 - 25x + 31x* - 31x2 + 25x - 6 = 0 . 
3. 2x5 -Fx* + x + 2 = 12x3 + 12x2 
4. x - 5x + 9x3-8x + 5x - 1 = 0 . 
5. x4-3x3 + 4x - 3x + 1 = 0 . 


267 


சமன்பாட்டுக் கொள்கை 


4x + - 20x3 + 33x2-20x + 4 = 0 . 
7 . 3x+ --10x8 + 6x2 - 10x + 3 = 0 . 
8. x - 3x +-14x8-14x -3x + 1 = 0 . 
9. x + 4x++ 7x3 + 7x + 4x + 1 = 0 . 
10. x + 6x + 11x3 + 11x + 6x + 1 = 0 . 
11. 8x - x * -- 43x3 + 43x + x - 6 = 0 . 


12. x - 5x* + 9x3-9x + 5x - 1 = 0 . 


13. x10-3x3 + 5x8-5x + 3x - 1 = 0 . 
14. 6x -- 25x + 31x4-31x2 + 25x - 6 = 0 . 


15 . 


2x -9x + 10x4-3x3 + 10x3-9x + 2 = 0 . 


18. 6x6- 17x + 18x+ -18x : + 17x - 6 = 0 . 


17 , 2x8 - x - 2x - x + 2 = 0 . 


2 • 20 கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்களைக் குறிப்பிட்ட 

அளவால் குறைத்தல் ( To diminish the roots of an equation 
by a given quantity ) 


f ( x ) = aa x? + ay xl - 1 + + an - 1 x + ax = 0 என்ற 
சமன்பாட்டின் மூலங்கள் 11 ds on என இருக்கட்டும் . இதி 
லிருந்து d1 -- h , ds - h , ... , dn - h என்பவற்றை மூலங்களா 
கக் கொண்ட சமன்பாடு காண்க . 


f ( x) = a ( x - dy ) ( x - d2 ) 


( x - dn) 


இதில் x ஐ y + h என மாற்றியமைக்க , 

f ( y + h ) = ay (y + h - di ) ( y + h - ds ) 


( y + h - da) 


ao ( y - 4 - h) ( y - 44 - h ) 


( y- dn - h ) 


y = d.i - h , s - h , dr - h என்ற மதிப்புகளுக்கு 
வலப் பக்கம் பூச்சிய மாவதால் 1 - h , d - h , , ca - h என் 
பவை ( (y + h) = 0- ன் மூலங்களாகும் . எனவே , தேவையான 
மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு , 


268 


இயற்கணித 


x = y + h எனக் கொடுத்துள்ள சமன்பாட்டில் பிரதியிடுவதன் 
மூலம் கிடைக்கும் . 


அதாவது , 

as ( y + h ) r + ai ( y + h ) " - 1 + ... + an- ) (v + h ) + an = 0 ( 1 ) 
இதை விரித்தெழுதி , 

Ad y + A yr-- 1 + A , yn - 2 + + An - 1 y + An 0 
என்ற முறையில் அமைக்கலாம் . இங்கு A ) , A1 , An என் 
பவை 30 , s ..... என்பவற்றைச் சார்ந்திருக்கும் . 

v = x - h ஆதலால் ( 2 ) -ஐ 


( 2 ) 


... 


+.4 


A. ( x - h )" -+ A1 ( x - h ) -1 + A , ( x - h ) --2 + 

+ An - 1 ( x- h ) + An 0 ( 8 ) 
என எழுதலாம் . ஆனால் , ( 1 ) , ( 3 ) ஆகியவை ஒரே சமன்பாட் 
டைக் குறிக்கும்.. எனவே , ( 1 ) ஐ ( 3 ) -ன் அமைப்பில் எழுதினால் 
A. , A1 , 

An- ன் மதிப்புகளை எளிதில் பெறலாம் . 


- 


As = a ) என்பது தெளிவு . 


சமன்பாடு ( 3 )-ன் இடப் பக்கத்தை ( x - h ) ஆல் வகுத் 
தால் மீதி An , ஈவு 40 ( x - h ) --1 -- 41 ( x --- h ) -- 2 + A , ( x-h) " - 5 
+ ... ... + An -- 2 ( x - h ) + An - 1 . இக்கோவையை ( x -- h ) ஆல் 
வகுக்க , மீதி An - 1 எனக் கிடைக்கும் . இதேபோன்று அடுத்தடுத்து 
( x -- h ) ஆல் வகுத்துக்கொண்டே போனால் முறையே An - 9 , An - 3 

என்பவற்றை மீதியாகப் பெறுகிறோம் . இம்முறையில் A. , 
A1 , ..... An என்ற கெழுக்களைக் கண்டுபிடிக்கிறோம் . 


குறிப்பு : 

சமன்பாட்டின் மூலங்களைக் குறைப்பதற்குப் பதிலாக அதிக 
ரிக்க வேண்டின் , • h க்குப் பதிலாக - h என எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

x3-5x2 + 6x-- 3 -- 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஒவ் 
வொன்றையும் விட ஒன்று அதிகமானதாக மூலங்களைக் கொண்ட 
சமன்பாடு காண்க . 


இங்கு = -1 . 


சமன்பாட்டுக் கொள்கை 


269 


எனவே மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாட்டின் கெழுக்களை 
x8-5x2 + 8x - 3 ஐ ( x + 1 ) ஆல் அடுத்தடுத்து வகுத்து வரும் 
மீதியைக் காணலாம் . 


தொகு முறை வகுத்தல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


-1 


1 


--5 


6 


6 


-12 


1 


12 


-15 


7 


1 


19 


--1 


1 


எனவே மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு , 


x3-8x2 + 18x - 15 = 0 ஆகும் . 


விளக்கம் : 


சமன்பாட்டின் உறுப்புகளின் கெழுக்களை ஒரே கோட்டில் 
வரிசையாக எழுதுக . 

கோவையை ( x + 1 ) ஆல் வகுத்து வரும் 
மீதி - 15 . மறுபடியும் ( x + 1 ) ஆல் வகுக்க , கிடைக்கும் மீதி 
19 , ஈவு (x - 7 ) . இதை மறுபடியும் ( x - 1 ) ஆல் வகுத்தால் ஈவு 
1 எனவும் மீதி - 8 எனவும் வரும் . எனவே 

- 15 , +19 , 
--8 , +1 என்பவை மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாட்டில் கடைசி 
யிலிருந்து அமையும் உறுப்புகளின் கெழுக்கள் ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

x + 4x " -- x + 11 = 0 - ன் மூலங்களை விட மூன்று குறை 
வாக மூலங்கள் கொண்ட சமன்பாடு காண்க . 


மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாட்டின் கெழுக் 
களைக் காண ( x + 4x3 – x + 11 ) ஐ { x - 3 ) ஆல் மீண்டும் 
மீண்டும் வகுக்க வேண்டும் . 


270 


இயற்கணிதம் 


3 


0 


4 


-1 


0 


11 


9 


38 


114 


342 


1 


3 


38 


114 


353 


18 


கம் 


93 
131 


393 
507 


31 


27 
58 


174 
305 


9 


3 
12 


36 
94 


3 
15 


ஃ தேவையான சமன்பாடு x + 15x + + 94x3 + 305.x " 

+ 507x + 353 = 0 


எடுத்துக்காட்டு 3 : 

3x4 + 7x3 15x2 + x - 2 = 0 - ன் மூலங்களை 
அதிகரிக்கவும் . 


7 ஆல் 


இங்கு h 


3 


7 


- 15 


1 


17 


21 
- 14 


98 
83 


-581 
--580 


4060 
14058 


-21 


242 
328 


--2296 
-2876 


- 35 


-21 
-56 


392 
720 


-21 


-77 


எனவே , மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு 


3x4-77x3 + 720x2 - 2876x + 4058 = 0 ஆகும் . 


சமன்பாட்டுக் கொள்கை 


271 


2-21 . முதற்கண் விளக்கப்பட்ட மாற்றம் , ஒரு சமன்பாட் 
டிலிருந்து குறிப்பிட்ட ஓர் உறுப்பை நீக்குவதற்குப் பயன்படுத்த 
லாம் . இம் முறையால் ஒரு சமன்பாட்டின் தீர்வு காண்பதையும் 
எளிதாக்கலாம் . 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 

aox " + aixe- 1 + agxh - 3 + 
என எடுத்துக் கொள்வோம் . 


+ an - 1x + a , == 0 


இதில் y = x - h எனப் பிரதியிட , 
ay ( y + h ) r + a { y + h ) -1 + as ( y + h } n - 2 + 

... + an - 1 ( y + h ) + an = 0 


என்ற புதிய சமன்பாடு கிடைக்கும் . இதை 

( n ( n - 1 ) 
aay " + ( aznh + ay )?- 1 + 


azh3 + 


( n- 1) azh + a , } _ -: + ... = 0 


என எழுதலாம் . 


இரண்டாவது உறுப்பை நீக்க வேண்டின் 

na , h + ai 0 ஆதல் வேண்டும் . 


அதாவது h 


எனவே சமன்பாட்டின் மூலங்களை 


na .. 


இராது . 


all 

ஆல் குறைத்தால் மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாட்டில் 
mla . 
இரண்டாம் உறுப்பு 

இதேபோன்று 

மேற்குறித்த 
சமன் பாட்டினின்றும் மூன்றாம் உறுப்பை நீக்க வேண்டின் , 
n ( n - 1 ) 

azh " + ( n - 1 ) azh + ay 
2 

O 


h- ல் அமைந்த இவ்விருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் மூலம் கொடுத் 
துள்ள சமன்பாட்டின் மூலங்களைக் குறைக்க வேண்டும் . அப் 
போது மாற்றியமைக்கப்படும் சமன்பாட்டில் மூன்றாம் உறுப்பு 
( xn- ஐ உடைய உறுப்பு ) இராது . 


272 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 1 : 


x4 + 20x * + 143x2 + 430x + 462 = 0 - ன் 


இரண்டாம் உறுப்பை 

நீக்கி , சமன்பாட்டின் தீர்வு காண்க . 
மூலங்களை ஆல் குறைப்பதன் மூலம் X உறுப்பு நீக்கப்படுவதாகக் 
கொள்வோம் . 


எனவே , மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு 
(x + h ) 4 --- 20 ( x + n + 143 ( x + h ) ? 

+ 430 ( x + h ) + 462 = 


அதாவது , 

x + x3 ( 47 + 20 ) --- x2 ( 
41 + 20 = 0 அல்லது } 


) + - 


= ( 


, 


5 


எனவே இரண்டாவது 

உறுப்பை 
அதிகரிக்க வேண்டும் . 


நீக்க , மூலங்களை 5 ஆல் 


1 


20 


143 


430 


| 


-75 
68 


-340 

90 


462 
-450 

12 


15 


-90 


--50 

18 


10 


-25 

7 


5 


O 


- 


எனவே மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு 

x4 - 7x2 + 12 0 ஆகும் . 
அதாவது ( x2 - 4 ) ( x2 - 3 ) 0 

x = + 2 , + 13 . 


ஆகவே , கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 

3 - 5 , 

-13 5 , 2 - 5 , 


அதாவது 3 - 5 , 


5 , 


- 3 , -7 ஆகும் 


273 


சமன்பாட்டுக் கொள்கை 


எடுத்துக்காட்டு 2 : 

d , B , Y என்பவை x3 7x + 6 0 - ன் மூலங்களெனில் 
d2 + 3 + 2 , B2 + 3B + 2 , Y ’ + 3Y + 2 என்பவற்றை 
மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு காண்க . 


இங்கு 


( i ) 


4 . 


+9 . 


ம் 


y = x2 + 3x + 2 


:) 


( ii ) 


... 


x3-7x + 6 = 0 


இவற்றிலிருந்து Xஐ நீக்க வேண்டும் . 

( i ) இலிருந்து x " + 3x + ( 2 - y ) = 0 


i) 


040 


இதை X ஆல் பெருக்கி (ii ) இலிருந்து கழித்தால் கிடைப்பது 

-7x - 3x2 + 6 - x ( 2 -- y ) == () 


( iii ) 


3x2 + ( 9 -- y) x -- 6 = 0 


அதாவது 


... 


X 


1 


( i ) , ( iii ) இலிருந்து 

x2 
-18 -- ( 2 - y ) { 9 - y ) 3 ( 2 --- y ) --- 6 

( 12-3y ) = -y ( -y + 11 ) - 36 ) 


3 


y ) 


இதிலிருந்து கிடைப்பது 

y3- 20y : + 108y - 144 = 0 
இது கேட்கப்பட்ட சமன்பாடு ஆகும் . 


1 . 


பயிற்சி 2 ( g ) 
d , B , Y , 6 , 7) என்பன 2x + x4-3x - x + 2 = 0 -ன் 
மூலங்களானால் , 
( i ) கொடுக்கப்பட்ட மூலங்களை விட 2 குறைவாக 
( ii ) 

4 அதிகமாக 

1 குறைவாக 
( iv ) 

3 அதிகமாக 


91 


.. 


91 


17 


1 . 


மூலங்களைக் கொண்ட சமன்பாடுகளைக் காண்க . 
இ.க. - 18 


274 


இயற்கணிதம் 


di , d9 , d3 , d4 , 5 என்பன x * - 4x4 - 3x" - 4x 
+ 4 = 0 - ன் மூலங்களானால் , ( d1 3 ) , ( ds | 3 ) , 
(ds - 3 ) , ( d4-3 ) , ( d5--3 ) ஐ மூலங்களாகக் கொண்ட 
சமன்பாட்டைக் காண்க . 


கீழே கொடுக்கப்பட்ட d , 3 , Y .... என்பவற்றை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாடுகளிலிருந்து , கொடுக்கப்பட்ட 
நிபந்தனைக்குட்பட்ட 

மூலங்களைக் 

கொண்ட சமன்பாடுகளைக் 
காண்க : 
சமன்பாடு 

திபந்தனை 
3. xs --9x2 + 28.3 27 = 0 . இதன் மூலங்களிலிருந்து 

3 குறைவாக . 
x + 4 : x2 + 11 = 0 . இதன் மூலங்களிலிருந்து 

3 குறைவாக . 
x * -+ 3x2 - 4.x + 9 = 0 . இதன் மூலங்களிலிருந்து 

5 குறைவாக . 
6 . 3x Sx + 7 = 0 . இதன் மூலங்களிலிருந்து 

4 அதிகமாக . 
7 . 4x " -- 2 : 3 + 7x - 3 = 0 . இதன் மூலங்களிலிருந்து 

2 அதிகமாக . 
8. x * -5x3 + 7x2-- 4x + 5 = 0 . இதன் மூலங்களிலிருந்து 

2 குறைவாக 
d , s , Y , 8 என்பன 4x4 + 32x + S3x + 76x +-21 = 0 
சமன்பாட்டின் மூலங்கள் ஆனால் 

( +2 ) , 
( B + 2 ) , { Y + 2 ) , ( 8 + 2 ஐ மூலங்களாகக் கொண்ட 
சமன்பாட்டைக் கண்டு , தீர் : 2 காண்க . 


என்ற 


10. x + 5x3 + 9x --5x - 1 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங் 

களிலிருந்து 2 குறைவாக உள்ள மூலங்களைக் கொண்ட 
சமன்பாட்டைக் கண்டு , தீர்வு காண்க . 


கீழ்வரும் சமன்பாடுகளில் இரண்டாவது உறுப்பை நீக்கித் 
தீர்வு காண்க : 


11 . x3 - 8x + 4x - 7 = 0 , 
12. x3 

6x2 + 10x -- 3 = 0 . 
13 . 

x4 + 4x3 + 2x2 4x - 2 = 0 . 


சமன்பாட்டுக் கொள்கை 


273 


14. x + 4x3 + 2x2 - 4x - 2 = 0 . 


15. x3 + 6x2 + 12x - 19 = 0 . 


16. ( i ) x4 + 16x3 + 72x2 + 64x- 129 = 0 . 

( ii ) x4 + 20x3 + 143x + 430x + 462 = 0 
17. x + + 16x3 + 83x2 + 152x + 84 = 
18. x3 - 12x ? -- 48x - 72 = 0 . 


0 . 


19. x3 + 6x2 + 12x - 19 = 0 . 


20. x4 - 8x3 + 19x2 - 12x + 2 = 0 . 


2-22 


சமன்பாட்டின் பொதுவான மாற்றங்கள் ( Transformations 
in general ) 


... 


di, ,, 3 , cln என்பவை 

= 0 -ன் 

மூலங்களாக 
இருக்கட்டும் . - { di ) , * ( Jy ) , A ( da ) என்பவற்றை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாடு காண வேண்டுவதாக இருக்கட்டும் . 
di , f ( x ) = 0- ன் ஒரு மூலமெனில் - ( di ) தேவையான சமன் 
பாட்டின் மூலமாகும் . 


எனவே , y = p ( x) என்பது இவ்விரு மூலங்களுக்கிடையே 
யுள்ள தொடர்பின் அமைப்பாகும் . 


f ( x } = 0 , 

y = f ( x) - இவற்றிலிருந்து x- ஐ நீக்கினால் கிடைக்கும் -ல் 
அமைந்த சமன்பாடே தேவையான சமன்பாடு ஆகும் . 
முறையின் விளக்கம் அடுத்து வரும் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் 
தெளிவுபடுத்தப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு 1 : 

x3 - x2 + 8x -- 6 = 0 -ன் மூலங்களின் வர்க்கங்களை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாடு காண்க , 


கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் d , s , Y எனில் 
32 , 3 , Y ? என்பவற்றை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு 
காண வேண்டும் . 


ஃ y = x " அதாவது , x == v y எனக் கொடுத்துள்ள 
சமன் 
பாட்டில் பிரதியிடுவோம் , 


278 


இயற்கணிதம் 


} v y- y + 8 Vy - 8 = 0 

( y + 6 ) = v y ( y + 8 ) 
ஃ ( y + 6 ) = y (y + 8 ) 2 


ye + 15y ? + 52y - 36 = 0 . 


எடுத்துக்காட்டு 2 : 

d , B , Y என்பவை x * + px " + 4x + r = 0 என்ற சமன் 
பாட்டின் மூலங்கள் எனில் , 

d - BY B - Yd y² - 2ß 
d B 

Y 
என்பவற்றை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு காண்க . 

( செ.ப.க ) 


. 


சமன்பாடு x + px " + qx + r = 0 


... 


( 1 ) 


எனவே 


d + B + Y = --p 
LBY 


& 


LBY 


2-- BY 

d 


c d 


ol + 


. 


2 


T 


y = x + 


எனப் பிரதியிடுவோம் . 


அதாவது x y = x3 + r 

x - xy -+ r = 0 


.. 


( 2 ) 


ஃ ( 1 ) - ( 2 ) = ( p + y ] x : + qx 


0 


X = 


4 
p + } 


மாற்றி அமைக்கப்பட்ட சமன்பாடு 


( + ) * + r ( 5 + 3 ) +1 ( 1 ) 


+ Y = 0 


அதாவது r ( p + y ) – q2 (p + y} 2 + pq ( p + y ) -4 = 0 . 

ry - y ( 3pr - 4 ) + y ( 3per -pq ) + ( per - q ) = 0 . 


சமன்பாட்டுக் கொள்கை 

277 
பயிற்சி 2 ( h ) 
1. x * - 14x + s = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் 

a , b, c ஆனால் b + c , c + a* , a + b * ஐ மூலங்களாகக் 

கொண்ட சமன்பாட்டைக் கண்டுபிடி . 
2. d , s , Y என்பன x + qx + r = 0- ன் மூலங்களானால் , 

B * + Y , Y * + < * , d * + 3 * என்பன ( x + 2r) * 
+ q * ( x + 3r) = 0 - ன் மூலங்கள் என்று காட்டு . 


d , B , Y என்பன கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் 
மூலங்களானால் , கொடுக்கப்பட்ட மூலங்களைக் கொண்டு 
புதிய சமன்பாடுகளைக் கண்டுபிடி . 


சமன்பாடுகள் 
3. x- 3px : + sqx - r = 0 


கொடுக்கப்பட்ட மூலங்கள் 
d + B , B + Y , Y + d 


4. x + px " + qx + r = 0 


5. x + 2x " -3x - 5 = 0 


d * + d , B- + s , Y * + Y 
d - 1 B - 1 Y - 1 
d + 2 3 + 2 Y + 2 
A * , B * , Y3 . 


8. x3-2x : + x - 1 = 0 


7. d , s , Y என்பன 9x -- 27x2 + 20x - 4 = 0 என்ற 

சமன்பாட்டின் மூலங்கள் , B = 3d + 1 ஆனால் அதன் 
தீர்வு காண்க . 


8. d , B. Y என்பன 3x - 7x - 22x + 8 = 0 என்ற 

d + 1 
சமன்பாட்டின் மூலங்கள் , B 

a - 1 

ஆனால் , அதன் 
தீர்வு காண்க . 


9. xs - 3ax + b = 0 -ன் மூலங்கள் < , B. Y ஆனால் , 

srd - B) ( d - Y ) = 9a என்று நிரூபி . 


i ) . x3 + 2x + 3x + 3 = 0- ன் மூலங்கள் d , B , Y ஆனால் , 

B 

yº 
+ 
( +1 )| ( B + 1 ) 

= 13 

( Y + 1 ) 
என்று காட்டுக . 


+ 


278 


இயற்கணித 

தெம் 


11 . 


a, b , c, d என்பன x * -- px " + qx : + rx + s = 0 - ன் 
மூலங்கள் ஆனால் { 1 + a ) ( 1 + b ) ( 1 + c ) ( 1-+ d ) : 

( s ~ q + 1 ) + ( r - p ) என்று காட்டுக . 


12 . 


7 என்று 


U , B , Y என்பன x - x_1 = 0 . என்ற சமன்பாட்டின் 
itd 1 + B 

1 + Y 
மூலங்களானால் 

+ 

+ 

1-3 
நிறுவுக . 

d , B , Y ஐ மூலங்களாகக் கொண்ட சமன்பாடுகள் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . அவற்றிலிருந்து கொடுக்கப் 
பட்ட மூலங்களுக்குச் சமன்பாடுகளை அமைக்கவும் . 


சமன்பாடுகள் 


கொடுக்கப்பட்ட மூலங்கள் 


13. x - px + qx - n = 0 . 


1 


d B + 


. 


BY -- 


. 


1 


1 


dy + 

B 

dd 
14 . x - px " + qx - n = 0 . 

B 
B + Y -- d Y + d - B 

Y 

d +s - Y 
15. x3--3x + 1 = 0 . ( d - 2 ) , ( B - 2 ) , ( Y - 2 ) . 
18. x - 3x + 1 = 0 . ( d - 2 ) , ( B - 2 ) 2 , ( Y -- 2 ) 2 
17. x3-3x + 1 = 0 . 

1 

1 
( d - 2 )2 ( B - 2 )? ( Y - 2) 
18. x8 --qx + r = 0- ன் 

மூலங்கள் - B , Y ( i ) 
ஆனால் , 

p c 
B Y 

Y 
+ 

+ 
B 
1 

1 
( ii ) 

+ 
B + Y - d Y + d - B 

1 

d + s - Y 
+ B2 

B + Y 
- மதிப்பைக் கண்டுபிடி . 


} 


+ 


சமன்பாட்டுக் கொள்கை 


279 


சமன்பாட்டின் தீர்வுகள் காணாமலேயே அவற்றின் 
தன்மையைத் தீர்மானிக்கலாம் . 


என்ற 


2.23 . சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மை காணல் ( To find the 

Nature of the roots of an equation ) 
x - 5x + 2x + 8x – 1 = 0 

சமன்பாட்டின் 
உறுப்புகளின் குறிகளை வரிசையாக எழுதினால் + - ++ - எனக் 
கிடைக்கிறது . இங்கு முதல் உறுப்பிலிருந்து 2 ஆம் உறுப்பிற்கு 
+ இலிருந்து - க்கு ஒரு குறி மாற்றமெனவும் , 2 ஆம் உறுப் 
பிலிருந்து 3 ஆவதற்கு இலிருந்து + க்கு ஒரு குறி மாற்ற 
கெனவும் , 3 ஆம் உறுப்பிலிருந்து நான்காம் உறுப்பிற்கு + லிருந்து 
-- க்கு குறி மாற்றம் அல்ல எனவும் , இறுதியாக நான்காம் உறுப்பி 
லிருந்து ஐந்தாம் உறுப்பிற்கு + இலிருந்து க்கு ஒரு குறி மாற்ற 
மெனவும் , ஆக மொத்தம் மூன்று குறி மாற்றங்கள் அமைந் 
துள்ளன . இதேபோன்று 


x + 5x8 


2x " + 8x - 1 = 0 - ல் 3 குறி மாற்றங்களும் , 


x - 5x + 2x " 


8x + 1 = 0 - ல் 


4 குறி மாற்றங்களும் , 


x4 + 5x3 + 2x2 


8x + 1 = 0 - ல் 2 குறி மாற்றங்களும் , 


+ 5x3 + 2x * + 8x + 1 = 0 - ல் குறி மாற்றமே இல் 
லாமலும் அமைந்துள்ளன . ஒரு சமன்பாட்டில் அமைந்துள்ள 
உறுப்புகளின் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை , சமன்பாட்டின் 
மெய்யெண் மூலங்களின் எண்ணிக்கையைத் தீர்மானிக்கப் பயன் 
படுகிறது . 


2.24 . டேகார்டின் குறி விதி ( Descarts Rule of Signs) 

( கூட்டு மெய் மூலங்கள் ) 


/ { x ) - 0 என்ற சமன்பாட்டின் கூட்டு மெய்யெண் மூலங் 
களின் எண்ணிக்கை அச்சமன்பாட்டில் தோன்றும் குறி மாற்றங் 
களின் எண்ணிக்கைக்கு மிகைப்படாது . 


f ( x ) என்ற பல்லுறுப்புக் கோவையின் 2 உறுப்புகளின் குறிகள் 
கீழ்க்கண்ட வரிசையிலிருப்பதாக அமையட்டும் . 


+ + - - + - + 


இங்குக் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை ஆறு ஆகும் . 


280 


இயற்கணிதம் 


f ( x )-ஐ (x - d ) ஆல் பெருக்குவோம் . ( கூட்டு மெய்யெண் ) 
பெருக்கற்பலனிலுள்ள உறுப்புகளின் குறியைக் கீழ்க்கண்டவாறு 
அமைக்கலாம் . 


+ + 


+ 


+ 


+ + + 


+ 


+ + + 


கடைசி வரிசையில் , மாறுபட்ட குறிகளைக் கொண்ட இரு உறுப்பு 
களைக் கூட்டும்போது = அல்லது + என்ற குறி அமைக்கப் 
பட்டுள்ளது . 

அதாவது இவ்வுறுப்புகளின் குறி + எனவோ 
அல்லது எனவோ இருக்கலாம் . இப்போது கடைசி வரிசையில் 
குறி மாற்றங்களின் எண்ணிக்கையைக் கண்டு பிடிப்போம் . 


f ( x)- ல் , அதாவது , முதல் வரிசையில் 11 உறுப்புகளும் 6 குறி 
மாற்றங்களும் உள்ளன . f ( x ) (x- d) - ல் , அதாவது , கடைசி 
வரிசையில் முதல் 11 உறுப்புகளின் குறிகளும் , f ( x ) - ல் உள்ள 11 
உறுப்புகளின் குறிகளை அவ்வாறே பெற்றுள்ளன என வைத்துக் 
கொண்டால் கூட, f ( x ) (x - d )- ல் கடைசி உறுப்பை ( 12 ஆம் 
உறுப்பு ) பொறுத்த வரையில் ஒரு குறி மாற்றம் அதிகமாக 

அதாவது f ( x ) - ல் 6 குறி மாற்றங்கள் இருப்பின் 
f ( x ) ( x -- d ) - ல் குறைந்தது 7 குறி மாற்றங்களாவது இருக்கும் . 

ஆகவே கூட்டு மெய்யெண்ணானால் f ( x ) ஐ ( x - d ) ஆல் 
பெருக்கும்போது f ( x ) ( x - d ) - ல் f ( x ) - ன் குறி மாற்றங்களைவிட 
குறைந்தது ஒரு குறி மாற்றமாவது அதிகமாக இருக்கும் . 


உள்ளது . 


இப்பொழுது f ( x) = 0 -ன் குறை மெய் மூலங்கள் , கற்பனை 
மூலங்கள் இவற்றை ஒத்த காரணிகளின் பெருக்குத் தொகை 
F { x } என்ற பல்லுறுப்புக் கோவை எனக் கொள்வோம் . d 1 , 2 • 
dr என்பவை f ( x) = 0- ன் கூட்டு மெய் மூலங்கள் எனில் , F ( x) ஐ 
{ x - d1 ), (x - d2 ) ... ( x - dn ) , என்ற ஒவ்வொரு காரணியாலும் 
பெருக்கும்போது ஒவ்வொன்றிற்கும் குறைந்தது ஒரு குறி மாற்ற 
மேனும் அதிகரிக்கும் . எனவே , F ( x ) ஐ f ( x ) = 0- ன் கூட்டு 
மெய் மூலங்களுக்கான 

காரணிகள் 

எல்லாவற்றாலும் பெருக்கி 
f ( x) = F (x) ( x - dy ) ( x - ds ) ... ( x - on ) என வரும் கோவையில் 
குறைந்தது n குறி மாற்றங்களேனும் இருக்கும். அமாவது 


281 


சமன்பாட்டுக் கொள்கை 


f ( x) = 0 என்ற சமன்பாட்டின் கூட்டு மெய் மூலங்களின் 
எண்ணிக்கை f ( x) - ல் அமைந்த குறி மாற்றங்களின் எண்ணிக் 
கையைவிட அதிகமாக இருக்க முடியாது . இதுவே டிகார்ட்டின் 
குறி விதி எனப்படும் . 


குறை மெய் மூலங்கள் ( Negative Roots ) : 
di, ,, dr என்பவை கூட்டு மெய்யெண்களெனில் , 
f (x) = ( x -- dy ) ( x - ds ) ... ( x - dn ) என இருக்கட்டும் . 


இதில் x ஐ --- X என மாற்றி எழுதினால் கிடைப்பது . 
f ( -x ) = ( --x - d1 ) ( -x - d ? ) ... ( -x - da ) 

= ( -1) (x + d ! ) (x + d2 ) ... (x + dn) 


ஃ f ( -x ) = 0 -ன் மூலங்கள் 


d ) , -d ,, 


- 


-da 


அதாவது f ( x ) = 0-ன் குறை மெய் மூலங்கள் , f { -x) == 0 - ன் 
கூட்டு மெய் மூலங்கள் ஆகின்றன . 


எனவே , / ( x) = 0-ன் குறை மெய் மூலங்களின் மிக அதிகமான 
எண்ணிக்கையைக் கண்டுபிடிக்க f ( -x ) = 0- ன் கூட்டு மெய் 
மூலங்களின் மிக அதிகமான எண்ணிக்கையைக் கண்டுபிடித்தால் 
போதும் . ஆகவே , f (x) = 0 என்ற சமன்பாட்டின் குறை மெய் 
மூலங்களின் 

எண்ணிக்கை f { -x ) - ல் அமைந்த குறி மாற்றங் 
களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்க முடியாது . 


குறிப்பு : 

டிகார்ட்டின் குறி விதியிலிருந்து ஒரு சமன்பாட்டின் மெய் 
யெண் மூலங்களின் எண்ணிக்கையைக் 
காண 

இயலாது . 
இவ்வெண்ணிக்கையின் மிக உயர்ந்த எல்லையையே காணமுடியும் . 
மேலும் இவ்விதியின் மூலம் ஒரு சமன்பாட்டிற்குக் கற்பனை மூலங் 
கள் உள்ளனவா எனவும் கண்டுபிடிக்கலாம் . 
சமன்பாட்டின் கூட்டு மெய் மூலங்களின் எண்ணிக்கையின் உயர் 
எல்லை p எனவும் , குறை மெய் மூலங்களின் எண்ணிக்கையின் 
உயர் எல்லை ( எனவும் இருந்தால் அச்சமன்பாட்டிற்குக் குறைந் 
தது (p + q ) கற்பனை மூலங்களாவது இருத்தல் வேண்டும் . 
இங்கு X , சமன்பாட்டின் படியைக் குறிக்கும் . 


ஏனெனில் , ஒரு 


2 


282 


இயற்கணிதம், 


எடுத்துக்காட்டு 1 : 

--- x -- 1 = 0 - க்குக் குறைந்தது இரு கற்பனை 
மூலங்களேனும் உள்ளன என நிரூபிக்க , 

3x2 - x + 1 என இருக்கட்டும் . 


f ( -x) 


16 


3x : -- x + 1 


f ( x ) - ல் இரண்டு குறி மாற்றங்களும் , f ( -x) - ல் இரண்டு குறி மாற் 
றங்களும் உள்ளன . எனவே , f ( x ) = 0- ல் அதிக பட்சம் 2 கூட்டு 
மெய் மூலங்களும் , அதிக பட்சம் 2 குறை மெய் மூலங்களும் தான் 
உள்ளன , சமன் பாட்டின் படி ஆறு . எனவே , இச்சமன்பாட்டில் 
குறைந்த பட்சம் இரண்டு கற்பனை மூலங்களாவது உள்ளன . 
( சமன்பாட்டிற்குப் பூச்சியம் மூலமாக இல்லை . ) 


எடுத் துக்காட்டு 2 : 

+ 

+ 4x - 5 0 - க்குக் குறைந்தது நான்கு கற்பனை 
மூலங்களேனும் உள்ளன என நிரூபிக்க . 


- 


2x " 


5 எனக் கொள்க . 


f ( x ) - ல் மூன்று குறி மாற்றங்கள் இருப்பதால் f ( x) = 0 - ல் 
மூன்றுக்கு மேற்பட்ட கூட்டு மெய் மூலங்கள் இருக்க முடியாது . 
மேலும் f ( -x ) - 

2x " - 

x * - 4x * - 5 . இதில் குறிமாற் 
றங்களே இல்லை . எனவே , f ( x ) = 0 -ல் குறை மெய் மூலங்களே 
இருக்க முடியாது . சமன்பாட்டிற்குப் பூச்சியம் , மூலமாக இல்லை . 
மேலும் சமன்பாட்டின் படி ஏழு . சமன்பாட்டின் மெய் மூலங்களின் 
அதிக பட்ச எண்ணிக்கை 3 ஆதலால் , அதன் கற்பனை மூலங் 
ளின் எண்ணிக்கை , குறைந்தது 4 ஆகும் . 


2.25 . ரோல் தேற்றம் 11 ( Rolle s Theorem ) 

f ( x ) = 0- ன் a , b என்ற அடுத்தடுத்த மெய் மூலங்களுக்கு 
இடையில் f ( x ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு 

ஒற்றைப்படை 
எண்ணிக்கையுள்ள தீர்வுகள் உள்ளன ; 

குறைந்தது 
தீர்வேனும் உண்டு . ( Between two consecutive real roots a and 
b of the equation f ( x) = 0 , there lies an odd number of real 
roots of f ( x ) = 0 ; there is at least one real root of f ( x ) = ( ) 
between a and b] . 


தெரிப்பு : 

m , n கூட்டு முழு எண்களாயின் , 


283 


சமன்பாட்டுக் கொள்கை 


f (x) = ( x - d )" ( x - h)r P ( x) எனக் கொள்வோம் . இங்கு 
* { x} - க்கு a, நக்கிடையில் 

ஒரு மெய்யெண் தீர்வும் இருக்க 
முடியாது . ஏனெனில் அவ்வாறு ஒரு தீர்வு இருக்குமெனில் அது 
f ( x ) = 0- க்கும் தீர்வாகும் . ஆனால் , a, b- க்கு இடையில் 
f ( x ) = 0- க்கு வேறு தீர்வுகள் இல்லை எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


மேலும் , டி ( a ) # 0 , + ( b ) + 0. ? (x) -ன் குறி a < x < b 
என்ற இடைவெளியில் முழுவதும் ஒன்றேயாக இருக்க வேண்டும் . 
அவ்வாறன்றி P (x) - ன் குறி இந்த இடைவெளியில் மாறுபடுமெனில் 
P ( x ) = 0- க்கு a . b- க்கு இடையில் ஒரு மூலம் இகுக்கும் . இந்த 
மூலம் f ( x ) = 0 என்ற சமன்பாட்டிற்கும் மூலமாக அமையும் . 
ஆனால் கொள்கைப்படி இது ஒவ்வாது . 
இப்பொழுது f ( x ) = ( x--{ t}m (x - b ) r 4 ( x ) 

f ( x) = n (x - d )m - 1 (x - b)" ( x ) 

+ n ( x - b ) r - 1 ( x -- a ) m P ( x ) 
+ ( x - a)m ( x - b }r " ( x ) 

( x - a ) m - 1 { x - b ) -1 [ { m (x - b) 
+ - n ( x - 4 } } P ( x ) + ( x - a) ( x - b ) 2 ( x) ] 


அதாவது , 

f ( x ) = ( x -- a ) m - 1 ( x - b)" - 1 F (x) என எழுதினால் , 
F ( x ) = m ( x -- b ) + P ( x ) - + 11 ( x - a ) p ( x) 

+ ( x - a) ( x - b ) ? (x ) ஆகும் . 
F ( a ) m (a-- b ) ? { a ) 
F ( b ) n ( b - a) ? ( b ) 

-- n{a - b ) ( b) 


P ( a ) , ¢ ( b ) - இவை ஒரே குறியைக் கொண்டு இருப்பதால் , 

F ( a ) , F ( b ) ஒன்றுக்கொன்று மாற்றுக் குறியைக் கொண்டு 
இருக்கும் . எனவே , ( l , b - இவற்றிற்கிடையே F ( x ) 0 - க்கு 
ஒற்றைப்படை எண்ணிக்கையுள்ள மூலங்கள் உள்ளன . ஆகவே 
f ( x ) = 0 - க்கும் a , b- க்கு இடையில் ஒற்றைப்படை எண்ணிக்கை 
யுள்ள மெய்யெண் மூலங்கள் உள்ளன . 


கிளைத்தேற்றம் 1 : 

0 - ன் எல்லா மூலங்களுமே மெய் எண்கள் எனில் 
f ( x ) = 0 - ன் மூலங்களும் மெய்யெண்களாகும் . 


- 


284 


இயற்கணிதம் 


ஏனெனில் , f ( x ) = 0 - ல் f ( x ) , n- படி பல்லுறுப்புக்கோவை 
எனில் f ( x ) = 0- ல் f ( x ) , ( il- 1 ) படி பல்லுறுப்புக் கோவையாகும் . 
எனவே f ( x ) = () -ன் ?? மூலங்களுக்கிடையேயுள்ள ( n - 1 ) இடை 
வெளிகள் ஒவ்வொன்றிலும் f (x ) = 0 -ன் ( n - 1 ) மூலங்களில் 
ஒன்று அமைந்திருக்கும் . 


கிளைத் தேற்றம் 2 : 

= () -ன் எல்லா மூலங்களும் மெய்யெண் மதிப்புடையவை 
எனில் , f ( x ) = 0 , f ( x ) = 0 , f ( x ) = 0 என்பவற்றின் எல்லா 
மூலங்களும் மெய்யெண்களாகும் . 


கிளைத்தேற்றம் 

T ( x ) = 0 - ன் அடுத்தடுத்த இரண்டு மெய் மூலங்களுக்கிடை 
யில் f ( x) = 0 - க்கு ஒரே ஒரு மூலம்தான் இருக்க முடியும் . 


கிளைத்தேற்றம் 4 : 
f ( x ) == 0- ன் 

மெய் மூலங்களின் எண்ணிக்கை r எனில் 
-- 0 -ன் மெய் மூலங்களின் எண்ணிக்கை ( r + 1 )- க்கு அதிக 
மாயிராது . 


. 


- 


கிளைத்தேற்றம் 5 : 

f ( x ) ( 0 - க்கு எத்தனை! கற்பனை மூலங்கள் உள்ளனளோ 
குறைந்த பட்சம் அத்தனை கற்பனை மூலங்களேனும் f ( x ) == 0 
பெற்றிருக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

x - 6x – 4x + 5 = 0- ன் மூலங்களின் தன்மையைக் காண்க . 

இச் சமன்பாட்டின் உறுப்புகளின் குறிகள் + + என 
அமைந்துள்ளன . இதில் இரண்டு குறிமாற்றங்கள் வருவதால் 
சமன்பாட்டிற்கு இரண்டிற்கு மேற்பட்ட கூட்டு மெய் மூலங்கள் 
இருக்க முடியாது . மேலும் x ஐ - x என மாற்றியமைத்தால் சமன் 
பாடு -5 

& x : + 4x + 5 = 0 அதாவது x + 6x -- 4x - 5 = 0 
மாறுகிறது . இதில் வரும் உறுப்புகளின் குறிகள் + + 
என அமைந்துள்ள தால் குறி மாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று . 
எனவே , கொடுத்துள்ள சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு குறை மெய் 
மூலம் தான் இருக்க முடியும் . ஆகவே , சமன்பாட்டிற்கு மூன்றிற்கு 
மேல் மெய் மூலங்கள் இருக்க முடியாது . மேலும் சமன்பாட்டின் 
படி 5 ஆதலால் இரண்டு கற்பனை மூலங்களேனும் இச் சமன் 
பாட்டிற்கு உண்டு . 


என் 


சமன்பாட்டுக் கொள்கை 


285 


-- 


--- 


- 


2 


0 


1 


8. 


x -- 6x3- 4x + 5 


- 


- 


+ 


+ 


t 


--- 


மேற்குறித்த மதிப்புகளிலிருந்து கொடுத்துள்ள சமன்பாட்டிற்கு 
-2 , -1 என்பவற்றிற்கிடையில் ஒரு குறை மெய் மூலமும் , 0 , 1 
இவற்றிற்கிடையிலும் , 1 , 2 இவற்றிற்கிடையிலுமாக இரு கூட்டு 
மெய்மூலங்கள் உள்ளன எனவும் அறிகிறோம் . 


எடுத்துக்காட்டு : 


an 


an - 1 


--- 


+ 


d , 
1 


+ ... + 


. 
+ 

1 


n + 1 


11 


2 


எனில் , 


agxr + a1xn - 1 + agxn - 3 + 


என்ற சமன்பாட்டிற்கு 0 , 1 இவற்றிற்கிடையே குறைந்தது ஒரு 
மூலமாவது இருக்க வேண்டும் என நிரூபிக்க . 


anx + 1 


+ 


apx ? -1 


+ 


+ 


+ ** = 0 


h + 1 


1 


11-1 


2 


என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . 


இதை f (x) = 0 எனக் கொண்டால் 


f ( 0 ) = 0 ஆகும் . 


மேலும் , 


can - 1 


do 
f + / 


+ ... + 


+ 


al | 
1 


0 ( தரவு ) 


f ( 0 ) = 0 , f ( 1 ) = 0 ஆதலால் , ரோல் தேற்றத்தின் படி 
0. 1 - க்கிடையில் f ( x ) = 0 - க்கு ஒரு மூலமாவது இருத்தல் 
வேண்டும் . 


286 


இயற்கணிதம் 


ஆனால் , 


LID 


f (x) 


(41 


( n+ 1 ) .x " -- 


+ 


dg 

1 


( n - 1 }x-2 


1 + 1 


an - 1 ) 


+ ... + 


2x + la 


2 


unxn + ayx -1 + dyxn - 2 + 


+ . 


+ (in - 1X + aal 


எனவே ) , 1- க்கிடையே 


0 - க்கு 


a.x " + alxn - 1 + - dgxn - 2 + + lin - 1X -- I 
ஒரு மூலமேனும் இருத்தல் வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 1 : 
3x * + 8x " -- 6.02 – 24.x +r = 0- ல் 

8 கானில் 
நான்கு மூலங்களும் மெய்யெண்கள் எனவும் -8 < ! < 19 எனில் 
இரு மூலங்கள் மெய்யெண்கள் எனவும் / > 19 எனில் மெய் 
மூலங்களே கிடையாது எனவும் நிறுவுக . 


f ( x ) - 


3x ++ Sx3 -- 8.x --- 24x-- என இருக்கட்டும் 


ஃ f ( x ) = 12.x * + 24x - 12x- 24 

12 (x-|- 2x * -- x- 2 ) 
- 12 ( x + 2 ) ( x- |- 1 ) ( x - 1 ) 


எனவே , f ( x ) = () -ன் மூலங்கள் 


1 ஆகும் . 


2 


1 


1 


8 


f (x ) 


-- 


8 + r 


13 + r 


r - 19 


+ 


f ( x ) = 0- ன் நான்கு மூலங்களும் மெய்யெண்கள் எனில் , 
f ( x) = 0- ன் மூலங்கள் f ( x ) = 0- ன் மூலங்களுக்கிடையே அமைந் 
திருக்கும் . f ( x ) = 0- ன் மூலங்கள் - 2 , 

1 ஆதலால் 
f ( x ) = 0- ன் மூலங்கள் ( - 0 , -2 ) ( --2 , -1 ) , ( 1 , 0 ) என்ற 
எல்லைகளுக்கு இடையே இருத்தல் வேண்டும் . 


f ( - ) > 0 . 


எனவே 1 ( -2 ) < 0 


சமன்பாட்டுக் கொள்கை 


287 


அதாவது 


8 + r < 0 


r < - 8 


13+ > 0 


* / > - 13 


r - 19 < 0 


r < + 19 


எனவே , -13 < r < - 3 எனில் , f ( x ) = 0-ன் நான்கு மூலங் 
களுமே மெய்யெண்கள் . 

-8 < r < 19 எனில் r + 8 > 0 , / - 19 < 0 . 
அதாவது , f ( -2 ) > 0 , f( 1 ) < ( ) மேலும் f { + c ) > 0 . 

எனவே , f ( x ) = 0- ல் - 2 , 1 - க்கிடையே ஒரு மூலமும் 
1 , + -க்கிடையே ஒரு மூலமுமாக இரண்டு மெய் மூலங்கள் 
உண்டு. 


( iii ) f ( x ) = ( -க்கு மெய் மூலங்களே இல்லையெனில் x- ன் 
எல்லா மதிப்புகளுக்கும் f ( x) ஒரே குறியைப் பெற்றிருத்தல் 
வேண்டும் . f ( -0) > 0 , f { +0 ) > 0 ஆதலின் x-ன் மற்ற 
எல்லா மதிப்புகளுக்கும் f ( x ) > 0 





8 + 





13 + 


. 


T > -13 


r - 19 > 0 


. 


19 


r > 19 என இருப்பின் f (x ) = 0 - ன் மூலங்கள் யாவும் 
கற்பனையாகும் . 
எடுத்துக்காட்டு 2 : 

x3 + px + q = 0 - ன் மூலங்களின் வேறுபாடுகளின் இரு 
படிகளை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு காண்க . இதிலிருந்து 
கொடுத்துள்ள சமன்பாட்டின் எல்லா மூலங்களும் மெய் மதிப்புக் 
கொள்வதற்கான நிபந்தனையைக் காண்க . 


x " -+ px + 4 = 0 - ன் மூலங்கள் - B , Y என இருக்கட்டும் . 
d + 3 + Y = 0 , JBY = .- 4 

{ 2 - Yj = ( B + Y ) : - 4BY 


= { 2 - 4Bedy 


d 


4q | 


* + 


dil 


288 


இயற்கணிதம் 


ஃ ( d - B ) , (B - Y ) , ( Y - d ) என்பவற்றை மூலங்களா 
கக் கொண்ட சமன்பாடு காண Xஐ , 
x8 + px + q = 0 

( 1 ) 


( 2 ) 


4q 
y = x + 

X 
இவற்றிலிருந்து விலக்க வேண்டும் . 
( 2 ) இலிருந்து x = xy - 4g 
( 1 ) இலிருந்து x - - px -4 


.. 


xy - 4q | 
x ( y + p ) 


- px – 4 
34 


3g ] 
y + P 


எனவே , ( B - Y ) , ( Y- ), { d - B ) " என்பவற்றை மூலங் 
களாகக் கொண்ட சமன்பாடு , 


27q 3p4 

+ 
( y + p3 

+ 4 = 0 
y +p 


* 


அதாவது , 4 (y +p) 3 + 3pq ( y + p } 2 + 27q = 0 

P { } ) = y + & py + 9py + 4p3 + 27q = 0 

{ d - B ) ( B - Y ) " ( Y - d ) என்பது P ( y ) = ()-ன் 
மூலங்களின் பெருக்குத் தொகையாகும் . 

( d - B ) 2 ( B - Y ) ( Y - d ) 2 ( 4p +274 ) 
ad , B , Y இவை 

எல்லாம் மெய் மதிப்புடையவை 
எனில் , 

( d - B ) ( B - Y ) 2 ( Y - 2 கூட்டு மதிப்புடைய 
தாயிருத்தல் வேண்டும் . 

( 4p * + 27q ) குறை மதிப்புடையதாதல் வேண்டும் . 

P ( 0 ) 4p * + 27q ? < 0 
- ( -p) = – p * + 8p * _9p3 + 4p3 +274 " 

= 27q > 0 


- 


சமன்பாட்டுக் கொள்கை 


289 


P ( -3p ) - 27ps + 54p - 27ps + 4p8 + 27q2 

4p : + 27q < 0 
* ( s ) > 0 . 


எனவே , P ( y) = 0- ன் மூலங்கள் ( 0 , - p ) , ( -p , - 3p ) 
( -3p , + + ) என்பவற்றிற்கிடையே அமைந்திருக்க வேண்டும் . 


p ) குறை மதிப்புடையதாயிருப்பதால் , -p , -3p ஆகிய 
இரண்டும் கூட்டு மதிப்புடையனவாயிருக்க வேண்டும் . 


? ( y ) = 0- ன் மூலங்கள் யாவுமே கூட்டு மதிப்புடையவை . 
எனவே , f(x) = 0-ன் மூலங்கள் எல்லாம் மெய் மதிப்புடையவை . 
எனவே , x " +px+ q = 0 . ன் மூலங்கள் யாவும் மெய் மதிப்பு பெற்றி 
ருப்பதற்கான தேவையான , போதுமான நிபந்தனை ( 4p8 + 277 ) 
குறை மதிப்புடையதாயிருப்பதே ஆகும் . 


பயிற்சி 2 ( 1 ) 
1. x - x + 3x * + 4x - 1 = 0 என்ற சமன்பாட்டிற்குக் 

குறைந்தது இரண்டு கற்பனை மூலங்கள் உண்டு என்று 
நிறுவுக . 


2. f ( x) ஆனது x- ன் இரட்டைப்படை எண் படிகளில் ஆன , 

ஒரே குறியை உள்ள கெழுக்களைக் கொண்டிருந்தால் , 
f (x ) = 0 என்ற சமன்பாட்டிற்கு மெய்யான மூலங்கள் 
இல்லை என்று நிரூபி . 


3. f ( x )- க்கு X- ன் ஒற்றைப் படை எண்ணால் ஆன படிகளைக் 

கொண்ட ஒரே குறியை உள்ள கெழுக்களைக் கொண்டி 
ருந்தால் f( x) = 0 என்ற சமன்பாட்டிற்கு x = 0 தவிர 
வேறு மெய்யான மூலங்கள் இல்லை என்று நிரூபி . 


4 . 


xn + 1 + 3x + 4x - 8 = 0 என்ற சமன்பாட்டிற்கு ஒரு 
கூட்டு மெய்யான மூலமும் , 21 கற்பனை மூலங்களும் 
உண்டு எனக் காட்டு . 


5 . 


3x " -2 : 3-4x + 2 = 0- க்கு மூன்று மெய் மூலங்களும் , 
இரண்டு கற்பனை மூலங்களும் உண்டு என்று காட்டு . 


6. x - 3x++ 2x3-1 = 0- க்குக் குறைந்தது நான்கு கற்பனை 

மூலங்கள் உண்டு என்று நிரூபி . 
இ . க . - 19 


290 


இயற்கணிதம் . 


7. x + 3x2 - 5x + 1 = 0- க்குக் குறைந்தது நான்கு கற்பனை 

மூலங்கள் உண்டு என்று நிரூபி . 


8. x - x - x4-6x2 + 7 = 0 -ல் 

மூலங்கள் உள்ளன ? 


எத்தனை 


மெய்யான 


9 . 


12x " -x ++ 10x3-28 = 0 - க்குக் குறைந்தது நான்கு 
கற்பனை மூலங்கள் உண்டு என நிறுவுக . 


10. மூலங்களின் தன்மையைக் காண்க : 

4x8-21x : + 18x + 30 = 0 . 
( 2 ) 2x8-9x + 12x + 3 = 0 . 
( 3 ) x4 + 4x3 - 20x : + 10 = 0 . 


11. f ( x) = ( x - a) 3 + ( x - b ) + ( x - c ) - க்கு ஒரு மெய் 

மூலமும் , இரண்டு கற்பனை மூலங்களும் உண்டு என்று 
காட்டு , 


12 . 


x3 


3x + c = 0 க்கு எல்லா மூலங்களும் மெய்யானால் , 
C -ன் எல்லை யாது ? 


13. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளில் k- ன் எல்லை 

மதிப்பைக் காண்க : 
( 1 ) x + 4x " + 5x + 2 + k = 0 
( 2 ) 2x3 - 9x + 12x - k = 0 
( 3 ) 3x4 -- 4x3 - 12x + k = 0 , 


14 


al , as , ay , d4 என்பவைகள் மெய்யெண்களாகில் , 


1 


1 


1 


1 


x -- a | 


+ 


x - d2 
மூலங்களும் மெய்யானவை என்று காட்டு . 


x- as 


- 04 ன் 


X -- a4 


1 


15 . 


1 


1 + 


1 


+ 


+ 


4 
+ 


0 - ன் மூலங் 


கள் மெய்யெண்கள் என்று காட்டு . 


16. x3-7x + 5 = 0 - ன் மூலங்கள் மெய்யெண்களே என்று 

நிறுவுக . 


சமன்பாட்டுக் கொள்கை 


291 


17. x4 - 2x3 + 4x -8 = 0 - ன் மூலங்களில் இரண்டு 

மெய் மூலங்கள் , இரண்டு கற்பனை மூலங்கள் உள்ளன 
என்று காட்டு . 


18 . 


17 < a < 29 ஆனால் x+ 
மூலங்கள் மெய்யானவை . 


10x * + ax + 6 = 0 - ன் 


2-26 . பன்மடங்கு மூலங்கள் ( Moltiple Roots) 
f ( x ) = 0 என்ற சமன்பாட்டின் 

r மூலங்கள் சமமெனில் 
( என்க ) , d , f ( x) = 0 - ன் / மடங்கு மூலம் ஆகும் . எனவே , 
f ( x ) = ( x - d ) ? (x) என்ற முறையில் இருக்கும் . 

இங்கு ( d ) + 0 . 
ஃ f ( x ) = r ( x - d ) -1 ( x ) + ( x - d ) r p ( x ) 

= ( x - dr- 1 [r ¢ ( x) + ( x - d ) p (x) } 
x = d என இருக்கும்போது 

r ( x ) + ( x - d ) p ( x ) = r ? (d ) + 0 . 
ஃ ( x - d ), [ r ? { x ) + ( x - d ) (x ) ]- ன் ஒரு காரணி 
அல்ல . 


எனவே f (x) = (x - d ) -1 [ r ? ( x ) + ( x - ol ) ( x ) ] = 0 
என்ற சமன்பாட்டிற்கு , d , { r - 1 ) மடங்கு மூலமாகும் . 
கிளைத்தேற்றம் : 
( i ) f ( x ) = 0 - ல் d , ( r - 1 ) மடங்கு மூலமாதலால் , 

= 0 - ல் , ( r - 2 ) மடங்கு மூலமாகும் , 


3 


-0 - ல் , ( r - 3 ) மடங்கு மூலமாகும் , 


= 0 - ல் d , ஒரு மூலமாகும் . 
எனவே , மறுதலையாக , fr- 1 ( x ) = 0 - ன் ஒரே ஒரு முறை 
அமைந்த மூலமாகவும் f ( x ) = 0- ன் மூலமாகவும் அமைந்தால் , 
அது f ( x) = 0 - ன் | மடங்கு மூலமாகும் . 

( ii ) f ( x), f ( x ) ஆகியவற்றின் மிகப் பெரிய பொதுக் 
காரணியில் இருந்து f ( x ) = 0- ன் பன்மடங்கு மூலங்களைக் கண்டு 
பிடிக்கலாம் . 


292 


இயற்கணிதம் 


எனவே , 


( i ) I ( x ) ஐக் கண்டுபிடிக்கவும் . 
( ii ) f ( x ) , f ( x ) - இவற்றின் மிகப் பெரிய பொதுக்காரணி 

காணவும் , 


( iii ) இப் பொதுக் காரணியின் ஒவ்வொரு வேறுபட்ட காரணி 

யும் f ( x ) == 0 - ன் ஒவ்வொரு பன் மடங்கு மூலத்திற்குரிய 
காரணியாக இருக்கும் . 


எடுத்துக்காட்டு 1 : 

15- 3x4. ---5x + 27.x – 32x + 120, மடங்குத் தீர்வுகள் 
உடையது எனில் , இச்சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


இங்கு , f ( x ) == x5-3x+ - 5x3 + 27x2-32x + 12 


5x4-12x8 - 15x + 54x-- 32 


f ( 1 ) . 
/ ( 2 ) 


f ( 1 ) = 0 
f ( 2 ) = 0 . 


. x = 1 , x = 2 என்பவை ஒவ்வொன்றும் f ( x ) = 0- ன் இ 
மடங்குத் தீர்வுகள் , 


ஃ f ( x ) = ( x -- 1 } ? {x- 2 ) (x - d ) எனக் கொள்க . 

= x5-3x4-533 + 27x - 32x-- 12 


இரு புறமும் நிலையெண் உறுப்புகளைச் சமப்படுத்த , 


4d = 12 





கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 1 , 1 , 2 , 2 , - 3 


ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

2x4 - 12x3 + 19x -- 6x + 9 = 0 , மடங்குத் தீர்வுகள் உடையது 
எனில் , இச்சமன்பாட்டின் தீர்வு காண்க . 


இங்கு f { x } = 23 - 12x3 + 19.x - 6x + 9 

f ( x ) = 8x3-36x2 + 38x - 6 . 


சமன்பாட்டுக் கொள்கை 


293 


f ( x ) , f ( x ) - க்கு இடையேயுள்ள மிகப் பெரிய பொதுக் 
காரணியைக் கீழ்க்கண்ட முறையில் காண்போம் . 


( 2x + - 12x* + 19x -6x + 9 ) 


( 8x " -36x : + 38x - 6 ) 

x4 


x4 


|8x+ -- 48x + 76x2 -- 24x + 36 


32x3-144x2 

+ 152x - 24 -3 


| 8x4-36x + 38.x2 - 6x 


32x3 


78x2 -54x 


( -12x * + 38x " -18x + 36 ) 

X2 


( -66x + 206x - 24 ) 


X16 


24x5 + 76x2 - 36x + 72 


-1506x2 

+ 3296x - 384 33 


--24x8 + 108x2 

-114x - F18 


-1056x2 

+ 2574x + 1782 


-32x| 


-32x2 + 78x + 54 


722 { x - 3 ) 


| 


-18 


-32x : + 96x 


- 18x + 54 


- 28x + 54 


* f ( x ) , f ( x ) - ன் மிகப் பெரிய பொதுக் காரணி (x - 3 ) . 

ஃ ( x - 3 ) , f ( x ) - ன் ஒரு காரணி . 
{ 2 : 4 12x3 + 19x2 -- 8x + 9 ) ஐ ( x - 3 ) ஆல் வகுப்போம் . 
3 12 

12 

19 


6 


9 


-18 

1 


0 


0 


3 


6 

0 
( 2x2 + 1 ) ஈவு ஆகும் . 


1 


0 





294 


இயற்கணிதம் 


எனவே கொடுத்துள்ள சமன் பாட்டின் மற்ற இரு மூலங்களும் 

1 
2x2 + 1 0 - ன் மூலங்களாகும் . அதாவது X = + 

V 


-- 


1 


சமன்பாட்டின் மூலங்கள் + 


1, 3 , 9 ஆகும் . 


பயிற்சி 2 (1 ) 


பன் மடங் 


1. கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளுக்குப் 
கான மூலங்களைக் காண்க : 


0 . 


( 1 ) 4x + 24x : + 49x2 + 45x + 25 
( 2 ) 4x3 -- 12x ? - 15x - 4 - 0 
( 3 ) x4 

6x3 + 13x2 - 24x + 38 = 0 . 
( 4 ) 8x3 

20x2 + 8x + 9 0 . 


- 


- 


( 5 ) x " - x * – 4x : + 7x – 3 = 0 . 
( 6 ) 27.x4 - 72x2 + 64x - 16 = 0 . 


( 7 ) 12x3 + 40x + 39x + 9 = 0 . 
( 8 ) x + x2 -- 18x + 20 = 0 . 
( 9 ) x 2x8 11x * + 12x + 38 = 0 
( 10 ) x 

8x 10x2 + 21x + 9 = 0 . 


. 


2. x3 + 4x2 + 5x + 2 + k = 0 என்ற சமன்பாட்டிற்கு 

இரண்டு மூலங்கள் சமமானால் k- ன் மதிப்பு என்ன ? 


x6 


3qx + 2r = 0 - ன் 
r என்று காட்டு . 


பண்டு மூலங்கள் சமமானால் 


- 


4 . 


xt = pix ? -1 + p.xn - 2 -- + Pa - 1X + pa 

0 - க்கு 
இரண்டு மூலங்கள் d ஆனால் , p.xn - 1 + 2p , xn- 2 
+ 3ps xr - 8 

0 என்று காட்டுக . 


+ npa 


5 . 


xr + p1 xh - 1 + p , xn - 2 + ... + pa = 

0 - க்கு மூன்று 
மூலங்கள் ஆனால் n xn- 1 + ( n - 1 ) : pyxl- 3 + 
+ pac1 = 0 என்று நிறுவுக . 


சமன்பாட்டுக் கொள்கை 


295 


6 . 


x* + ax3 + ! }x2 + cx + d = 0 என்ற சமன்பாட்டின் 

6c - ab 
மூன்று மூலங்கள் சமமானால் , ஒவ்வொன்றும் 

Saa 85 
என்று நிறுவுக . 


- 


7 . 


ax3 + 3bx + 3cx + d = 0 - என்ற சமன்பாட்டின் 

bc - ad ) 
இரண்டு மூலங்கள் சமமானால் ஒவ்வொன்றும் 

2 ( ac - be ) 
என்று காட்டு . 


8. 5 90 aex + 54x + c = 0 -ன் மூன்று மூலங்கள் 

சமமானால் , ab4 - 9as + c = 0 என்று நிரூபி . 


9. x4 + px " + q = 0 என்ற சமன்பாட்டிற்கு மூன்று 

சமமான மூலங்கள் இருக்க முடியாது என்று காட்டுக . 


2.2 . ஸ்டர்ம் தேற்றம் 12 : (Sturm s Theorem ) 

f ( x) = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் யாவும் ஒன்றுக் 
கொன்று வேறுபட்டவையாயிருக்கட்டும் . f ( x ) - ன் முதல் வகைக் 
கெழுச் சார்பு f ( x ) எனக் கொள்வோம் . f (x) ஐ f ( x) ஆல் 
வகுத்தால் வரும் மீதி -f , (x) என இருக்கட்டும் . f (x) ஐ 
f : ( x ) ஆல் வகுத்து வரும் மீதி -f3 (x ) எனவும் , f : (x ) ஐ fs (x) 
ஆல் வகுத்து வரும் மீதி -f4 ( x) எனவும் கொண்டு இவ்வாறு 
அடுத்தடுத்து வகுத்துச் சென்றால் இறுதியாகக் கிடைக்கும் சார்பு 
( = -im ( x ) என்க . ) ஒரு மாறிலியாகும் . f (x) f ( x ) , f : (x ) .... 
fm ( x ) . இவை ஸ்டர்ம் சார்புகள் எனப்படும் . 


f ( x) - ன் ஸ்டர்ம் சார்புகளில் x = a எனப் பிரதியிடுவதால் 
கிடைக்கும் குறி மாற்றங்களின் எண்ணிக்கைக்கும் , இச்சார்பு 
களில் x = b எனப் பிரதியிடுவதால் ஏற்படும் குறி மாற்றங்களின் 
எண்ணிக்கைக்கும் இடையேயுள்ள வேறுபாடு , a , b க்கு இடையே 
f (x) = 0 - க்கு அமைந்த மெய் மூலங்களின் எண்ணிக்கைக்குச் 
சமமாகும் . 


குறிப்பு : 0 , 0 என ஸ்டர்ம் சார்புகளில் பிரதியிடுகையில் 
கிடைக்கும் குறி மாற்றங்களின் எண்ணிக்கையின் வேறுபாடு 
சமன்பாட்டின் கூட்டு மெய் மூலங்களைக் குறிக்கும் . 


-0 , 0 என்று ‘ ஸ்டர்ம் சார்புகளில் பிரதியிடுவதால் 
கிடைக்கும் குறி மாற்றங்களின் எண்ணிக்கையின் வேறுபாடு 
சமன்பாட்டின் குறை மெய் மூலங்களைக் குறிக்கும் . 


298 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 1 : 


x - 7x + 7 = 0- ன் மெய் மூலங்களின் எண்ணிக்கையையும் 
அவற்றின் இருப்பிடத்தையும் காண்க . 


f ( x ) = x3-7x + 7 
f (x) = sx - 7 
f : ( v) 

fs (x ) = 1 


f ( x ) | f ( x) 


fs ( x ) 


குறி மாற்றங்களின் 
எண்ணிக்கை 


( -0 ) 


-- 


+ 


8 


0 


+ 


-- 


-- 


2 


+ w 


+ 


+ 


+ 


0 


சமன்பாட்டின் ஒரு மூலம் குறை மதிப்புடையது . மற்ற 
இரண்டும் கூட்டு மெய்யெண்கள் . 
மேலும் 


71 


f (x ) | f ( x ) 


f2 ( x ) | f3 ( x ) 


குறி மாற்றங்களின் 
எண்ணிக்கை 


-- 


+ 


- 


-- 


3 


+) 


-- 


+ 


2 


-2 


- + 


+ 
+ 
-- 


+ 


-- 
--- 


+ 


+ 
+ 


1 


1 


+ 


+ 


+ 


+ 


0 


f (x) = 0-ன் குறை மூலம் 4 , - 3 - க்கு இடையிலும் 
கூட்டு மெய்மூலங்கள் 1 , 2 -க்கிடையிலும் அமைந்து உள்ளன . 


297 


சமன்பாட்டுக் கொள்கை 


எடுத்துக்காட்டு 2 : 

x - 3x + 1 = 0- ன் மெய் மூலங்களின் எண்ணிக்கையையும் 
அவற்றின் இருப்பிடத்தையும் காண்க . 


சார்புகளைக் 


கீழ்க்கண்ட முறையில் கண்டுபிடிக் 


‘ ஸ்டர்ம் 
கிறோம் . 


x3-3x - 1 


f1 ( x ) = 3x --- 3 


--2x + 1 


மூன்றால் வகுக்கக் கிடைப்பது 

12-1 


குறி மாற்றியமைக்க , 
| f ( x) = 

2x - 1 


2x2 - 2 
2x2 -x 


2x - 4 
2x- 1 


1 


குறி மாற்றி அமைக்க , 

fs { x ) = 3 


ஃ f ( x) = x --3x + 1 


f1 (x ) = x " -1 


f2 (x) = 2x - 1 


f8 ( x ) 


f ( x ) | f1 ( x) 


f2 ( x) 


fs!( x ) 


குறி மாற்றங்களின் 
எண்ணிக்கை 


8 


| 8.S 


|+ 


++ 


++ 


+ cn 


+ 


0 


298 


இயற்கணிதம் 


சமன்பாட்டின் மூலங்கள் யாவும் 


எனவே , 
களாகும் , 


மெய்யெண் 


f ( x) 


f ( x ) f ( x ) fs (x) 


குறிமாற்றங்களின் 
எண்ணிக்கை . 


-2 


+ 


3 


-1 


+ 


0 


+ 


0 


- 


-- 


GU 


1 


0 


+ 


+ 


1 


2 


+ 


+ 


+ 


+ 


0 


எனவே மூலங்கள் ( -2 , -1 ) , ( 0 , 1 ) ( 1 , 2 ) என்பவற்றிற் 
கிடையே அமைந்திருக்கும் . 


குறிப்பு : 
சமன்பாட்டின் மூலங்களின் 

எண்ணிக்கையைக் காண 
‘ ஸ்டாம் சார்புகளின் குறியே தேவையாயிருப்பதால் இச்சார்பு 
களைக் கூட்டு மதிப்புடைய நிலையெண்களால் பெருக்கியோ 
வகுத்தோ கொள்ளலாம் . 


பயிற்சி 2 ( k ) 
1 . 

- x2 - 2x + 4 = 0 என்ற சமன்பாட்டின் 
எல்லா மூலங்களும் கற்பனையானவை என்று காட்டு . 
2. x3 + 3p x3 + 3qx + r = 0 - ல் p < q ஆனால் இரண்டு 

மூலங்கள் கற்பனையானவை என்று நிரூபி . 
3. x3 – 3x + 1 = 0 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை 

மெய்யான மூலங்கள் எனக் காண்க . 
4. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளுக்கு எத்தனை 
மெய்யான மூலங்கள் உண்டு என்று காண்க . 

5x : + 1 = 0. ( 2 ) x3 7x + 7 = 0 


( i) x5 


-- 


எத்தனை 


5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளுக்கு 

மெய்யான மூலங்கள் உண்டென்றும் , அவைகள் அமை 
யும் இடைவெளிகளையும் காண்க . 


சமன்பாட்டுக் கொள்கை 


299 


- 


( 1 ) x3 –x2 - 10x + 1 = 0 
( 2 ) x4 

2x3 3x2 + 10x - 4 = 0 . 
( 3 ) x5 + 3x4 + 2x3 3x? --- 2x 2 


- 


0 . 


2-28 . or mir Fri Si (Numerical Solution ) 

x * - 9x2 + 3x - 2 = 0 என்ற சமன்பாட்டைப் போன்று எண் 
களைக் கெழுக்களாகக் கொண்ட சமன்பாடுகள் எண்சார் சமன் 
பாடுகள் ( Numerical Equation ) எனப்படும் . இத்தகைய சமன் 
பாடுகளின் மூலங்கள் மெய்யெண்களாகவோ கற்பனையாகவோ 
இருக்கலாம் . மெய்யெண் மூலங்களில் சில பொது அளவுள்ள 
னவாகவும் இருக்கலாம் ; மற்றவை பொது அளவற்றனவாகவும் 
இருக்கலாம் . இவ்வாறு அமைந்த மூலங்களைக் காண்பதற்கான 
சில வழி முறைகளை அடுத்து வரும் பகுதியில் விளக்குவோம் . 
தேற்றம் 13 : 

ஒரு n படித்தான சமன்பாட்டில் x" - ன் கெழு ஒன்றாகவும் , 
கெழுக்கள் முழு எண்களாகவும் இருப்பின் அச்சமன்பாட்டிற்கு 
அளவுக்கிணங்கிய தீர்வுகள் இருப்பின் அவை முழு எண்களா 
யிருக்கும் . மேலும் அவை யாவும் சமன்பாட்டின் தனி உறுப்பின் 
காரணிகளாக இருக்கும் . 


தெரிப்பு : 

xn + p1xn - 1 + pgxn - 3 + + pn - 1x +Pn = 0 (p1 , 12 , ...... pn 
என்பவை முழு எண்கள் ) என்ற சமன்பாட்டிற்கு , முடியுமெனில் 

b 
ஓர் அளவுக்கிணங்கிய மூலமாக இருக்கட்டும் . ( a, b என்பவற்றில் 
கிடையே ஒன்றைத் தவிர பொதுக் காரணி கிடையாது . ) 


( 2 ) + p (6 )" 


+ pe 


+ 


... 


( 5 ) " 

) 


d 


+ pn - 1 


+ p = 0 


ar + py ar - 1b + p , gn - 2b + .... + pn - 1 abn- 1 +pabr = ) 


an 


- ( py ah - l + ps an - 2b + ... + pn - 1 ab " - +pabn - 1 ) 
= ஒரு முழு எண் . 
ஆனால் a , b என்பவை ஒன்றுக்கொன்று பகா எண்கள் ( prime 
numbers ) 


3000 


இயற்கணிதம் 


QP 
ஆதலால் 

ஒரு பின்னம் . 
6 


a 


ஆனால் ஒரு பின்னம் ஒரு முழு எண்ணிற்குச் சமமாயிருக்க 
இயலாது . ஆதலின் கொடுத்துள்ள சமன்பாட்டிற்கு மூலமாக 
இருக்க முடியாது . எனவே சமன்பாட்டிற்கு அளவுக்கிணங்கிய 
மூலங்கள் இருப்பின் அவை முழு எண்களாகத்தான் இருக்க 
வேண்டும் . இந்நிலையில் ஒரு முழு எண் தீர்வாக இருக்கட்டும் . 


" + [ 

Pd" - + pson- + + pr- dd -- p" = 0 
முழுவதும் ! ஆல் வகுத்தால் , 
un - 1 + pin- 2 + ... + pool + 

0 
dd 


p" 


P" 


2 


.. 

-- ( d - 1 + p1 on - 2 + ... 
L 

+ pa - 1 ) 
= ஒரு முழு எண் . 
} 

ம் ஒரு முழு எண்ணாயிருக்க வேண்டும் . எனவே 
d , Pn- ன் ஒரு காரணியாகும் . 


, 


முழு எண் 


எடுத்துக்காட்டு 1 : 

x4-4x3 + 4x : + x - 2 = 0-ல் அளவுக்கிணங்கிய மூலங்கள் 
உண்டெனில் சமன்பாட்டின் தீர்வு காண்க . 

f ( x ) = x4 - 4x3 + 4x2 + x - 2 எனக் கொள்க . 
f ( x ) 

0 - ன் அளவுக்கிணங்கிய மூலங்கள் 
ளாயிருக்கும் . மேலும் அவை 2 - ன் காரணிகளாயிருக்கும் . 
-2 - ன் காரணிகள் , +1 , + 2 . 

f ( 1 ) = 0 ; f ( 2 ) = 0 ; ft -1) +0 . 
ஃ ( x - 1 ) , ( x - 2 ) என்பவை f( x )- ன் காரணிகள் , 
111 

1 


1 


2 


1 
-3 


-8 

1 


0 


2 


2 


-2 


-1 


0 


சமன்பாட்டுக் கொள்கை 


301 


f( x ) ஐ { x -- 1 ) { x - 2 ) ஆல் வகுத்து வரும் ஈவு x - x - 1 

0 - ன் தீர்வு கண்டால் 


1 + 45 


1 = 


1 + /15 


கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 1 , 2 , 


பயிற்சி 2 (1 ) 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளுக்கு அளவுக்கிணங் 
கிய மூலங்கள் இருக்குமானால் , அவற்றின் தீர்வு காண்க . 

13 5x2 -- 15x + 72 = ( 


x4 


39x2 + 48x ---- 

168 - 

0 . 


3 . 


2x3 - 19x2 + 68x - 60 = () 


4 . 


6 


12x4 + 25x3 


48x2 


26x + 80 = 0 


5 . 


2x3 - 31x2 + 112x + 64 


6 . 


2x4 + x3 | 


2x " - 4x 


= ) 


7 . 


96 . 


16x2 


6x + 1 = 0 . 


8 . 


x4 - 4x3 -- 42 - x-- 2 = () -ன் தீர்வு காண்க . 


- 


9 . 


3x4 23x3 + 35x2 + 31.x 30 0 என்ற சமன் 
பாட்டின் முழு எண்களாலான மூலங்கள் இரண்டு மூலங் 
களுக்கும் அதிகமானால் , அதன் தீர்வைக் காண்க . 
2 - 7.x -- 6,13 - 1 } x2 | - 4.x + 5 = ( ) 
சமன் பாட்டின் இரண்டு மூலங்கள் முழு எண்களாயிருப் 
பின் , அதன் தீர்வைக் காண்க . 


10 . 


என்ற 


22.9 . நண்சார் சமன்பாடுகளின் தீர்வுகள் : ( தோராயத் தீர்வுகள் ) 

( Apporximate Solutions ) 
ஹார்னர் முறை : 

இம்முறையில் சமன்பாட்டின் அளவுக்கிணங்கிய மூலங்கள் 
எல்லாவற்றின் மதிப்பையும் காணலாம் . 

இங்கு மூலத்தின் 
மதிப்பைப் படிப்படியாகக் கண்டு பிடிக்கிறோம் . முதலில் கூட்டு 
மெய்யெண் மூலம் காணும் முறையைப் பார்ப்போம் . 

f (x ) = 0 என்ற சமன்பாட்டைக் கொள்வோம் . 


302 


இயற்கணிதம் 


L.abc 


10 . 


( i) f ( x ) , f ( x + 1 ) - இவை மாற்றுக் குறியீடுகள் பெறும் 
வகையில் , +1 என இரு அடுத்தடுத்த கூட்டு முழு எண்கள் 
இருப்பின் , f (x ) = 0 -ன் ஒரு மூலம் , & + 1 -க் கிடையே 
அமைந்திருக்கும். அதன் முழு எண் பகுதி d ஆகும் . தீர்வை 

எனக் கொண்டால் a b c மூலத்தின் தசம பாகத் 
தைக் குறிக்கும் . -ன் மதிப்பையடுத்து a , b , c - என்பவற்றின் 
மதிப்புகளைப் படிப்படியாக ஒவ்வொன்றாகக் காண்கிறோம் . 

( ii ) இப்போது f ( x ) = 0- ன் மூலங்களை அளவு குறைத்துக் 
கிடைக்கும் சமன்பாட்டைக் காண்போம் , இவ்வாறு கிடைக்கும் 
சமன்பாட்டின் { ¢ ( x) = 0 எனக் கொள்க ஒரு மூலம் .abc 
ஆக இருக்கும் . அதாவது இம்மூலம் 0 , 1 - க்கிடையே இருக்கும் . 

( iii ) * ( x) = 0- ன் மூலங்களை 10 ஆல் பெருக்கி மூன்றாவதாக 
f ( x) = 0 என்ற புதிய சமன்பாடு அமைப்போம் . இச்சமன் 
பாட்டின் ஒருமூலம் a.bc என இருக்கும் . ( ஏனெனில் இச்சமன் 
பாட்டின் ஒவ்வொரு மூலமும் " ( x) = 0-ன் மூலங்களைப்போல் 
10 மடங்காயிருக்கும் . ) a.bc 

முழு எண்பாகம் 

a , மேலும் 
a , 0 , 10 இவற்றிற்கிடையே அமைந்திருக்கும் . a- ன் மதிப்புக் 
காண f ( x) - ல் 0 , 10 இவற்றிற்கிடையேயுள்ள முழு எண்களின் 
மதிப்புகளில் அடுத்தடுத்து வரும் எந்த இரு முழு எண் மதிப்பு 
களுக்கு f1 ( x) குறி மாற்றம் அடைகிறது எனக் காணவேண்டும் . 
இவ்வெண்களில் சிறிய எண் a ஆகும் . 

( iv ) இவ்வழியாகப் படிப்படியாக b , c .... என்பவற்றின் 
மதிப்புகளையும் காண்கிறோம் . 


.. 


* -ன் 


. 


காண , 


குறை மெய்யெண் மூலங்கள் 

f ( x ) = 0 - க்கு- 3 ஒரு குறை மெய்யெண் தீர்வெனில் , 

f ( --x ) = 0- க்கு B ஒரு கூட்டு மெய்யெண் மூலமாகும் . 
எனவே , f ( x ) = 0- ன் குறை மெய்யெண் 

மூலங்கள் 
f ( -x) = 0- ன் கூட்டு மெய்யெண் மூலங்கள் காணுதல் வேண்டும் . 
இதை மேற்குறித்த ஹார்னர் முறைப்படி அறியலாம் . இம்மூலங் 
களுக்கு - குறியிட , இவை f ( x ) = 0- ன் குறை மெய்யெண் மூலங் 
களாகும் . 
எடுத்துக்காட்டு 1 : 

x3 -- 3x + 1 = 0- ன் கூட்டு மெய் மூலத்தைக் காண்க . 

f ( x) = x3-3x + 1 எனக் கொண்டால் , f ( x) - ல் இரண்டு 
குறி மாற்றங்கள் இருப்பதால் f ( x ) = 0- க்கு இரண்டு கூட்டு மெய் 
மூலங்கள் இருக்கலாம் . 


303 


சமன்பாட்டுக் கொள்கை 


f ( 0 ) = 1 ( + ) 

( - ) 
f( 2 ) = + 3 ( + ) 
எனவே , f( x) = 0 - க்கு ( 0 , 1 )-க்கு இடையே ஒரு மூலமும் , 
( 1 , 2 ) -க்கு இடையே ஒரு மூலமும் உள்ளது . முதலில் 1 , 2 - க் 
கிடையேயுள்ள மூலத்தைக் கணக்கிடுவோம் . இதன் முழு எண் 
பாகம் 1 . . இம்மூலத்தை 

எனக் கொள்வோம் . 
f (x) = 0 - ன் மூலங்களை 1 ஆல் குறைக்கவும் . 


1.abc . ) 


... 


1 


1 


0 


-3 


1 


1 


1 


1 
1 


-1 


1 


2 


0 


1 


மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு x3 + 3x " -- 1 = 0 ஆகும் . 
இதன் மூலங்களை 10 ஆல் பெருக்க , கிடைக்கும் சமன்பாடு 
x8 + 30x3--1000 = 0 

( 1 ) 
இதை f1 ( x ) = 0 எனக் கொண்டால் 

f1 ( 5 ) < 0 

f1 ( 6 ) > 0 
ஃ f1 ( x) = 0 - ன் ஒரு மூலம் 5 , 6 - க்கிடையே இருக்கும் . 


d = 5 


இதன் மூலங்களை 5 ஆல் குறைக்கவும் . 
5 | 1 30 

0 -1000 


5 
35 


175 
175 


875 
-125 


5 
40 


200 
375 


5 
45 


304 


இயற்கணிதம் 


மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு 


x : + 45x" + 375x - 125 = 0 


இதன் மூலங்களை 10 ஆல் பெருக்க , கிடைக்கும் சமன்பாடு 

T : { x) = x -|-450x-+ 37500x - 125000 == 0 


f : ( 3 ) < 0 


f2 ( 4 ) > () 


எனவே , / , ( x } = 0- ன் ஒரு மூலம் 3 , 4 - க்கிடையே இருக்கும் . 


. 


b = 3 , 


இச்சமன்பாட்டின் மூலங்களை 3 ஆல் குறைக்கவும் . 


450 


37500 


- 125000 


3 
453 


1359 
38858 


-116577 

--8423 


1368 
40227 


456 


3 


459 


. 


மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு 





x * + 459x2 + 40227x-- 5-423 = 0 


இதன் மூலங்களை 10 ஆல் பெருக்கக் கிடைப்பது 

fs ( x ) = x3 + 4590x + 3749100x - 3423000 = 0 


84 ? 3000 ஐ 3749100 ஆல் வகுத்தால் கொடுத்துள்ள 
சமன்பாட்டின் மூலத்தின் நான்காம் இலக்கம் 2 . 


எனவே , 13 ( x ) = 0- ன் மூலங்களை 2 ஆல் குறைக்கவும் . 


சமன்பாட்டுக் கொள்கை 


305 


4590 


4022700 


-8423000 


9184 
4031884 


8063768 
-359232 


4592 


2 
4594 


9168 
4041072 


4596 


f4 ( x ) = x + 45960 x -- 404107200x) -- 
359232000 = 0 . 


ஆதலால் இதன் 


359232000 < 404107200 . 
மூலம் () , 1 - க்கிடையே இருக்கும் . 


. 


* 


d = 0 


இதன் மூலங்களை 10 ஆல் பெருக்க , 


fs { x ) 


- 


+ 459600 x " -- 404107200000 

35923 2000000 = 


0 . 


3592320000000 
இச்சமன்பாட்டில் 

-ன் 
40410720000 

திப்பு 8 , 9 - க்கு 
இடையே இருப்பதால் சமன்பாட்டின் 

ஒரு மூலம் இவற்றிற் 
கிடையே இருக்கும் . 


e = 8 . 


எனவே கொடுத்துள்ள சமன்பாட்டின் ஒரு கூட்டு மெய் மூலம் 
1.53208 .......... ஆகும் . 


இதேபோன்று , 0 , 1 - க்கிடையே உள்ள மூலத்தைக் காணும் 
முறை பின் வருமாறு : 


இ.க. - 20 


808 


இயற்கணிதம் , 


3 | 1 


0 


--- 300 


1000-3472 


3 


9 





-873 

127000 


291 


18 
-- 27300 


6 


3 
90 

4 
94 


376 
26924) 


= 107696 

19304000 


4 
98 


392 
2653200 


1020 

7 
1027 


7189 
-2648011 


- 18522077 

781923000 


7 
1034 


7238 
263877300 


7 
10410 


10412 


20824 
263856476 


-527712952 

254210048 


- 10414 


20828 
-263835648 


2 
10416 


எனவே x8- 3x + 1 


0 -ன் மற்றொரு மூலம் - 3472 ஆகும் . 


2.30 . நியூட்டன் முறை : 

f ( x ) = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலத்தின் தோராய 
மதிப்பு d என இருக்கட்டும் . d + h இதன் மதிப்பு என்றால் 
f ( a + h ) 0 . 

h2 
அதாவது , f ( d ) + hf ( d ) + f ( d ) + 

O 
2 ! 


4 . 


= 


சமன்பாட்டுக் கொள்கை 


807 


... என்ப 


h- ன் மதிப்பு மிகவும் சிறியதாக இருந்தால் h , h , 
வற்றை நீக்கி , தோராயமாக h = 

f ( d ) 

என அறியலாம் . 


எனவே -- 

f { d ) 
f (d ) 

d ) ( என்க ) என்பது 4 ஐ விட 
இன்னும் சரியான தோராய மதிப்பாக இருக்கும் . இம் மூலத்தின் 

f( di ) 
மதிப்பை d1 + h ; எனக் கொண்டால் hy 

எனப் 

f (d1) 
பெறலாம் . இவ்வாறு அடுத்தடுத்துச் செய்வதன் மூலம் , 
J ( x ) = ) -ன் மூலத்தின் தோராய மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் . 


எடுத்துக்காட்டு : 


x3--2x - 5 = 0- ன் கூட்டு மெய்யெண் மூலத்தின் தோராய 
மதிப்பைக் காண்க . 


f (x) = x3-2x - 5 எனக் கொள்வோம் . 


f ( 2 ) = - 1 < 0 


f ( 3 ) = 18 > 0 


ஃ f ( x) = 0 - ன் கூட்டு மெய்யெண் மூலம் ஒன்று 2 , 3 - க்கு 
இடையே உள்ளது . மேலும் டிகார்ட்டின் குறி விதிப்படி இச்சமன் 
பாட்டிற்கு ஒரே ஒரு கூட்டு மெய்யெண் மூலம்தான் உள்ளது . 


மேலும் இம் மூலம் 2 , 2.2 என்பவற்றிற்கிடையே உள்ளது 
எனவும் நிரூபிக்கலாம் . ஏனெனில் f ( 2) < 0 , f ( 2• 2 ) > 0 . 
எனவே இங்கு d = 2 1 எனக் கொள்வோம் . + ! உண்மை 

f ( d ) f ( 2 • 1 ) 
யான மதிப்பு எனில் h = - 

f ( d ) f ( 2• 1 ) 


f ( 2-1 ) 
f ( 2 • 1 ) 


• 061 
= + 

= + 0.00543 
11-23 


d + = 2 • 1 - 00543 


= 2 • 0948 = 1 ( என்க ) 


308 


இயற்கணிதம் 


- /( ol ) 


- 


f ( d ) 


f ( 2 • 0946 ) 
f ( 2 •0946 ) 


• 00004852 


= 0 - ன் மூலத்தின் தோராய மதிப்பு 


= 2 • 0946 - 00004852 


2 • 09455148 


2 • 31 . ஹார்னர் முறையின் சுருக்கம் 

பொதுவாக , சுருக்கிய வகுத்தலில் வகுபடும் எண்ணின் இலக் 
கங்கள் முடிந்துவிட்டால் , வகுபடும் எண்ணிற்கு அடுத்தடுத்து 
பூச்சியம் இட்டு வகுப்பதற்குப் பதிலாக வகுக்கும் எண்ணிலுள்ள 
இலக்கங்களையே வலப் புறத்திலிருந்து அடுத்தடுத்து நீக்கி வகுக் 
கிறோம் . இவ்வாறு செய்வதால் ஒரு நிலை அடைந்தபின் வகுக் 
கும் எண்ணின் இலக்கங்களே முடிவடைந்துவிடும் . இவ்வாறு 
முடிவடையும் நிலை வகுபடும் எண்ணின் இலக்கங்களைப் பொறுத் 
தது . கடைசியாகக் கிடைக்கும் ஈவு உண்மையான ஈவினின்றும் 
கடைசி இலக்கத்திலேயோ அல்லது கடைசி இரண்டு இலக்கங் 
களிலேயோதான் மாறுபடும் . 

ஹார்னரின் முறையிலும் 

இதே 
தத்துவத்தைக் கையாளுகிறோம் , 


சுருக்கிய வகுத்தல் துவங்கியவுடன் மாற்றியமைக்கப்பட்ட 
சமன்பாட்டின் அடுத்தடுத்த குணகங்களுக்குப் பூச்சியத்தைச் 
சேர்ப்பதற்குப் பதிலாக , கடைசி உறுப்பிற்கு முன்னுள்ள உறுப் 
பின் குணகத்தில் கடைசி இலக்கத்தை நீக்கிவிடுகிறோம் . இதே 
போன்று கடைசியிலிருந்து மூன்றாவதாயமைந்த குணகத்தின் 
வலப் பக்கத்திலிருந்து இரண்டு இலக்கங்களை நீக்கிவிடுகிறோம் . 
இவ்வாறு மற்ற குணகங்களுக்கும் இலக்கங்களை நீக்குகிறோம் . 
இவ்வாறு செய்வதன் மூலம் இன்றியமையாத இலக்கங்களை 
அவற்றின் நிலையில் வைத்துக்கொண்டு தேவையற்ற லக்கங் 
களை அறவே நீக்கிவிடுகிறோம் . 


எடுத்துக்காட்டு : 

x4 + 4x3 | 4x3 - 11x + 4 = 0 - ன் , 
அமைந்த மூலத்தின் மதிப்பைக் காண்க , 


1 , 2 - க்கிடையே 


முதலில் இம்மூலத்தின் மதிப்பை மூன்று தசமத் தானங் 
களுக்கு வழக்கமான முறையில் கண்டுபிடித்து , பின்னர் சுருக்கு 
வகுத்தல் முறை உபயோகிப்போம் . 


சமன்பாட்டுக் கொள்கை 


309 


1 


-11 


1 


5 


1 


- 10 
-60000 


5 


1 


--10 


1 


6 
7 ) 


7 
--3000 


50978 
--90240000 


6 


1 


7 
1400 


11496 
8496 


72690561 
-17549439 


1 
80 


516 
1916 


14808 
23304000 


552 
2488 


926187 
24230187 


86 


8 


588 
805600 


935601 
25165788 


92 


6 


3129 
308729 


98 


6 
1040 


3138 
31867 


3147 
315014 


1043 


3 
1046 


3 
1049 


3 
1052 


இப்போது மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு , 
x4 + 1052 x * +315014 x +25165788 x 

- 17549439-0 , 
இதிலிருந்து கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலத்தின் மதிப் 
பைத் தொடர்ந்து கண்டுபிடிக்கக் கீழ்க்கண்ட சுருக்கிய முறையை 
உபயோகிக்கிறோம் . 


310 


இயற்கணிதம் 


152 


315014 


6 
3156 


2518578 $ -17549439 ( 1636913575 

18933 15213090 
2535515 2336349 


6 
3162 


18972 
2554487 ) 


2301587 
-34752 


6 
3168 


285 
255733 


25601 
-9151 


285 
256018 


7680 
-1471 


1280 
-191 


179 
12 


பயிற்சி 2 ( m) 


நியூட்டன் முறை மூலம் , கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன் 
பாடுகளுக்குத் தீர்வு காண்க : 


1. x + x + x - 100 = 0 . 
2. x4 + 4x - 4x2 -11x + 4 


3 . 


x8-4 = 0 . 


ஹார்னர் முறையின் மூலம் தீர்வு காண்க : 


4 . 


x3-208 x2-1059x - 1278 = 0 . 


5. x3-4x - 7 

= 0 . 


6. x3 - 2x - 5 = 0 . 


7. x - 6x - 13 = 0 . 


8. x + -7x : + 18x - 8 


= 0 . 


8. 4x3-13x2-31x - 275 = 0 . 


சமன்பாட்டுக் கொள்கை 


311 


10 . 


2.x * - 85x - 85x - 87 = 0 . 


11. நியூட்டன் முறையின்படி தீர்வு காண்க : 

( i ) x8 --x " + x -- 100 0 . 
( ii ) 5x + 10x2 - 88 = 0 . 
(iii ) 4x3 + x + 6x + 45 = 0 . 


12. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளின் கூட்டெண் 

மூலங்களை 2 பதின் பகுப்பு வரைக் காண்க : 
(i ) x3 – 3x -- 4 = 0 . 
( ii) x + -8x + 5x - 8 = 0 . 
( iii ) x8 + x2-7x - 3 = 0 . 
( iv ) x3-5x - 11 = 0 . 
(v) x8-8x - 40 


= 0 . 


13. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளின் குறையெண் 

மூலங்களை 3 பதின் பகுப்பு வரைக் கண்டுபிடி ! 
( i ) x3 - x + 12x + 24 = 0 . 
( ii ) 2:4-5x3 + 2x2 -4x - 40 = 0 . 
( iii ) 3x3 + 6x " + 2x + 8 . 

= 0 . 


முப்படி , நாற்படிச் சமன்பாடுகளின் தீர்வு காணல் 

ஒரு முப்படிச் சமன்பாட்டின் பொது அமைப்பு 


Pox + 3px + 3psx + ps = 0 என இருக்கட்டும் . 


இச்சமன்பாட்டின் மூலங்களை • h ஆல் குறைத்து மாற்றி 
யமைக்கப்பட்ட சமன்பாட்டில் x2-ன் கெழுவைப் பூச்சியத்திற்குச் 
சமப்படுத்துவோம் . 


po (x + h ) * + 3p1 (x + h ) ? + 3p , ( x + h ) + ps = 0 


paxs + 3 ( poh + py ) x + 3 (pah2 + 2pth + pe ) x + 
{ pah + 3pth + 3pzh + ps ) = 0 


ஃ poh + pi = 0 அல்லது h = - pi/ p . 


312 


இயற்கணிதம் 


p.13 


ஃ x உறுப்பு நீங்கலாக அமைந்த சமன்பாடு 
Pop2 - 

psp . - 3p9P1P3 + 2p13 

x + 
Po 

Po1 
இதன் மூலங்களை P. ஆல் பெருக்க , 

x * + I ( pops - p1 ) x + (ps pe - 3papp , + 2p1 ) = 0 
என்ற சமன்பாடு கிடைக்கும் . 

Psp ? – p !2 == H எனவும் , psp . – 3p.p / p , + 2p3 = G 
எனவும் கொண்டால் , இச்சமன்பாட்டை 

x + 3 H x + G = 0 என எழுதலாம் . 
இதை ஒரு முப்படிச் சமன்பாட்டின் திட்ட அமைப்பு எனக் 
கொள்கிறோம் . 


பொது அமைப்பிலுள்ள முப்படிச் சமன்பாட்டின் மூலங்கள் 
d . B , Y எனக் கொண்டால் திட்ட அமைப்பிலுள்ள சமன்பாட்டின் 
மூலங்கள் ) + P1 , PoB + P1 , paY + P1 ஆகும் . எனவே முதற் 
கண் குறித்த முப்படிச் சமன்பாட்டின் தீர்வுகள் திட்ட அமைப்பி 
லுள்ள சமன்பாட்டின் தீர்வுகளைப் பொறுத்து அமையும் . 


2.33 . முப்படிச் சமன்பாட்டின் மூலங்களின் தன்மைகள் 

= x + 3 Hx + G -- 0 என்பது திட்ட அமைப்பிலுள்ள 
முப்படிச் சமன்பாடு ஆகும் . இதன் மூலங்களின் இரண்டிரண்டின் 
வேறுபாடுகளின் வர்க்கங்களை மூலங்களாகக் கொண்ட சமன்பாடு 
F ( x ) = x3 + 18 H x2 + 81H x + 27 ( G2 + 4HS ) 


அதாவது d , B , Y என்பவை / ( x) -0- ன் மூலங்கள் எனில், 
( d - B ) , ( B - Y ) . ( Y -- ol ) ? என்பவை F ( x ) = 0- ன் மூலங்கள் 
ஆகும் . கற்பனை மூலங்கள் இரண்டிரண்டாக அமையுமாதலின் 
f ( x ) = 0- ன் ஒரு மூலமேனும் மெய்யெண் மதிப்புடையதாயிருத் 
தல் வேண்டும் . 
இப்போது ( d - B ) " (B - Y ) 2 { Y - d ) ? 
- 27 ( G : + 4H3 ) 

( 1 ) 
மேலும் ( ! - B ) ( B - Y ) + ( B - Y ) ( Y - d ) 2 
+ ( Y - d ) {d - B ) ? = 8142 

( 2 ) 
(d - B ) + ( B_Y ) + { Y - d )? = -18H 

( 3 ) 
( a ) G2 + 4HS = 0 எனில் , d - B = 0 அல்லது 

B - Y = 0 அல்லது Y - d = 0 . 


சமன்பாட்டுக் கொள்கை 


313 


உடையவை 


எனவே , f ( x ) = 0 - ன் இரண்டு மூலங்களேனும் ஒன்றுக் 
கொன்று சமமாதல் 

வேண்டும் . மேலும் H # 0 எனில் , 
f ( x) = 0 -ன் இரண்டே இரண்டு மூலங்கள் சமமாயிருக்கும் . 

ஆனால் H = 0 , G = 0 எனில் -3 B - Y = Y - d 0 . 
[ ( 3 ) , ( 1 ) இலிருந்து ) 

எனவே f ( x ) = 0 - ன் எல்லா மூலங்களும் சமமாகும் . 

( b ) G + 4H < 0 எனில் H எதிர் மதிப்புடையதாயிருத்தல் 
வேண்டும் . 

மேலும் 

F ( --x ) x + 18Hx --- 8TH ” x -- 
27 ( G3 + 4H * ) - ல் எல்லா உறுப்புகளுமே எதிர் மதிப்பு உடையன 
வாதலால் F ( x ) - (0- ல் குறை மெய்யெண் மூலங்களே கிடையாது 
( d - B ) ( B -- Y ) ( Y - d ) ? > 0 ஆதலால் எல்லா மூலங்களுமே 
மெய் மதிப்பு உடையன . எனவே od . B , Y என்பவை ஒன்றுக் 
கொன்று மாறுபட்ட கூட்டு மெய்யெண் மதிப்புடைய மூலங் 
களாகும் . 

( c ) G2-+ 4 # > 0 எனில் ( d - B ) 2 ( B - Y ) ( Y - d ) : 
குறை மதிப்பு உடையது . d , 3 , Y என்டவற்றுள் , அதாவது 
f ( x ) = 0 - ன் மூலங்களில் இரண்டு கற்பனையாகும் . ஏனெனில் 
d , B , Y என்பவை மெய் மதிப்பு 

எனில் , 
( d --- B ) ( B - Y ) ( Y - d ) ? குறை மதிப்பு உடையதாயிருக்க 
முடியாது . மேலும் < /3Y -- G. எனவே இந்நிலையில் மூன்றாவது 
மூலமான மெய்யெண் மூலத்தின் குறி G- ன் குறிக்கு மாறுபட்டி 
ருக்கும் . 
எடுத்துக்காட்டு : 
x * -7.x --- 6 - ()-ன் மூலங்களின் தன்மையைக் காண்க . 
7 

1372 
இங்கு H 

G = 8 . G2 + 4HS = 88 
3 

27 
400 
27 . 

எனவே கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் மெய் 
யெண் மதிப்புடையவை 

பயிற்சி 2 (n ) 
கீழ்க்கண்ட சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மைகளைக் காண்க ! 

1 . 3x2 - 8x + 5 
2. x3 + 6x2 + 9x + 4 0 
3. x3 + 2x + 1 = 0 

+ x -- 5x + 3 = 


- 


| - 


- 


33 


314 


இயற்கணிதம் 


திட்ட அமைப்பிலுள்ள முப்படிச் சமன்பாட்டின் தீர்வு காணல் : 

கார்டன் முறை ( Cardan s Method ) 


pox3 + 3px" + 3pzx + pg = 0 என்ற முப்படிச் சமன் 
பாட்டை x + 3Hx + G = 0 என்ற திட்ட அமைப்பில் எழுத 
லாம் என முன்பு கண்டோம் . இப்பொழுது இதன் தீர்வுகளைக் 
கார்டன் முறைப்படி அறிவோம் . 


* 


= p * + q எனக் கொள்வோம் . 


+ q ) 


ஃ x8 = p + 4 + 3ps as (p3 
அதாவது xs - Spax- ( p + g ) = 0 


கொடுத்துள்ள சமன்பாடு x3 + 3 Hx + G = 0 


இவை ண்டும் ஒரே சமன்பாட்டைக் குறித்தால் 

p --- q = - G. 


H 


அதாவது pg - 


H8 


ஆனால் ( p - q ) 


( p + q ) – 4pq | 


= G2 + 4Hs 


. 


VG2 + 4HS 


p + 4 


= -G . 


1 


* . 


[ -G + V G ? + 4HS ] 


( 3 ) 


4 = = [ -G - VF + 41 ) / 

* 


மேலும் ; 


-- 


எடுத்துக்கொண்ட சமன்பாட்டின் தீர்வு x = p 


சமன்பாட்டுக் கொள்கை 


315 


. 


wp } 


w2 


p-ன் முப்படி மூலங்களின் மதிப்புகளும் முறையே 3, wps, 
p3 ஆகும் . இங்கு w என்பது ஒன்றின் முப்படி மூலங்களில் 
கற்பனை மூலங்களுள் ஒன்று . இவற்றிற்கேற்ப q- ன் முப்படி மூலங் 

H H 
களின் மதிப்புகள் முறையே 

H 
ps 

* அதாவது 
H H 

H 
* - W 

எனவே 
P p } 

கொடுத்துள்ள 

w - H 
பாட்டின் மூலங்கள் vp 

w ? 
w H 

என்பன ஆகும் . 
p 


சமன் 


W 


p 


V P 


எடுத்துக்காட்டு : 

18x - 35 = 0 - ன் தீர்வு காண்க . 
x = pg + q3 என்க . 
. x3 --3 ps qx 

( p + q) = 0 


x-ன் சமபடிக் கெழுக்களைச் சமன் செய்தால் , 


p + 4 = 


35 


6 


: pg 


216 


= 


V (p + q )? - 4pq 
11225 864 
= 1361 = 19 


p = 27 


4 = 8 . 





கொடுத்துள்ள சமன்பாட்டின் ஒரு மூலம் 

ps + q $ = 3 + 2 = 5 


x3-18x - 95-ஐ { x - 5 ) ஆல் வகுக்கக் கிடைப்பது 

x2 + 5x + 7 = 0 


316 


இயற்கணிதம் 


5 | 1 


0 


- 18 


-35 


-5 = 3 

2 


5 


35 


25 
7 


5 


0 


5 = 19 


. 


சமன்பாட்டின் மற்ற மூலங்கள் 


ஆகும் . 


2 


பயிற்சி 2 ( 0 ) 
கீழ்க்கண்ட முப்படிச் சமன்பாடுகளின் தீர்வு காண்க . 
1. x + 6x- 20 0 


2. x + 6x + 9x + 4 = 0 


3. x * -11x2 + 38x - 40 = 0 


x + 2x - x- 2 = 0 


5. x + x --9x + 12 = 0 


2.34 . நாற்படிச் சமன்பாடு ( Biquadratic ) - பெராரி 

( Ferrari s Method ) 


முறை 


pox * -4p | x * + 6pzx2 + 4psx + p4 = 0 என்பதை ஒரு நாற் 
படிச் சமன்பாட்டின் பொது அமைப்பாகக் கொள்வோம் . இதன் 
மூலங்களை po ஆல் பெருக்கக் கிடைக்கும் சமன் பாடு 

x * + 4p1x8 + 6p2pox + 4psp. x + p ;ps 0 


- 


அதாவது 

x4 + 4px3 + 6qx : + 4rx + s 


- 


O 


( என்க . ) 


இரு புறமும் ( ax + b) ஐக் கூட்ட , 
x * + 4px3 + ( 6q + a ) x2 + ( 4r + 2ab ) x + ( s + b ) 

= (ax + b ) " 


-- 


இதன் இடப் புறம் ஒரு 

சரியான 
a , b- ன் மதிப்புகளைக் காண்போம் . 


வர்க்கமாயிருக்கும்படி 


அதாவது இடப் புறம் = ( x + 2px + t ) ? எனக் கொள்வோம் . 


சமன் பாட்டுக் கொள்கை 


317 


- 


x- ன் சமபடிகளின் கெழுக்களை ஒப்பிட்டால் , 
6q + aa 4p + 2 : 
47-- 2ab 

4pt 
3 + 52 = 12 


... 


= 


இச்சமன் பாடுகளினின்றும் a , b ஐ நீக்கக் கிடைப்பது 


( 4p + 21-6g ) ( t - s ) : 


( 4pt - 4r ) 

4 


- 


4 ( pt - r ) 


அல்லது , 


213--6qt2 + ( 8pr- 2s) t + & qs - 4p " s -- 4r2 = 0 


அதாவது , 

13-3qt-+ ( 4pr - s ) t -- { 2pas + 2 / 2 - 3qs ) = 0 


( B ) 


1 - ல் அமைந்த இம்முப்படிச் சமன்பாட்டிற்கு ஒரு மெய்யெண் 
தீர்வேனும் உண்டு. அதைக் கண்டுபிடித்தால் ( A ) - லிருந்து 
a , b- ன் மதிப்புகளைக் காணலாம் ஃ t , a , / என்பவற்றின் மதிப்பு 
களைக் கொண்டு , 

( x + 2px -FI ) = { ax + b.) -ன் தீர்வுகள் காணலாம் . 


x2 + 2px + { = + ( ax + b ) 


குறிப்பு : 

x + 2px + t- { ax + b ) = 


0 - ன் தீர்வுகள் d , B எனவும் , 


தீர்வுகள் Y , 8 


எனவும் 


* + 2px + 1 + { ax + b) = 0-ன் 
இருக்கட்டும் . 


. 


< B = ! -- b Y & = t + t ஆதலால் 
1 - ன் ஒரு மதிப்பு 

B + Y8 


2 


BY + ds, 


எனவே ( B ) ன் மூலங்கள் 

a B + Y8 
ஆகும் . 


Y8 + 38 

2 


எடுத்துக்காட்டு : 

x * --- 2.13-7x2 -- Ex + 12 = 0 - ன் தீர்வு காண்க . 


318 


இயற்கணிதம் 


இருபுறமும் (ax + b ) ஐக் கூட்ட , 

x4 -|- 2x -7x - 8x + 12 + ( ax + b ) 2 = ( ax + b ) 2 
x + -- 2x + ( a - 7 ) x + (2ab - 8 ) x + 12 + b3 

= ( x + x + q ) 2 என்க . 


a ? -7 


1 + 2q 


- 


2q + 8 


BA 


( 1 ) 


- 


2q 


2ab - 8 

ab 


== 


4 + 4 


( 2) 


12 + 52 = 


- 


q - 12 


: 


-- 


(3) 


( 1 ) , ( 2 ) , ( 3 )-இவற்றிலிருந்து 

( q + 4 ) == ( 4 ” - 12 ) ( 27-8 ) 
அதாவது ( 1-4 ) [ ( q + 4 ) -2 ( -12 ) ] = 0 

அல்லது 


2q3 - q - 28 )= 0 

4 = 4 , - 33 


= 


4 என்ற மதிப்பைக் கொண்டால் 


4 , b = 2 எனக் கிடைக்கிறது . 


. 


கொடுத்துள்ள சமன்பாட்டை 


{ x + x + 4 ) 2 = ( 4x + 2 ) ? என எழுதலாம் . 


இதன் மூலங்கள் 
x2 + x + 4 ( 4x + 2 ) , அதாவது 
x2 - 3x-- 2 
x2 + x + 4 ( 4x + 2 ) , அதாவது 
x2 + 5x + 6 0 என்பவற்றின் மூலங்களாகும் . 
கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 1 , 2 , 


--- 


- 


-2 , 


..- 3 , 


ஆகும் . 


சமன்பாட்டுக் கொள்கை 


319 


பயிற்சி 2 (P ) 


பெராரி முறைப்படி கீழ்க்கண்ட நாற்படிச் சமன்பாடுகளின் 
தீர்வு காண்க : 


1 . 


x * + 8x8 + 9x -8x - 10 = 0 


x4-12x - 5 = 0 


3 . 


x4-10x2-20x - 16 = 0 


4 . 


x_2x- 12x2 -- 10x + 3 = 0 


5. x- 3x2-42x - 40 = 0 


6. 4x + 4x3--7x - 4x - 12 = 0 


7. x * -- 12x2 + 24x + 140 = 0 


8 . 


x * - 2x2 + 8x- 3 = 0 


9. 8x4-7x8 + 8x2-7x + 2 = 0 


10. x + 2x8 -7x - 8x + 12 = 0 . 


2.35 . 


கோட்டுருவப் படங்களைக் கொண்டு தோராயத் தீர்வுகள் 
காணல் ( Graphical solutions of equations ) 
f ( x) = 0 என்ற சமன் பாட்டை எடுத்துக்கொள்வோம் . 


y == f ( x )-ன் கோட்டுருவப் படம் வரைக . இவ்வரை 
கோடு 

X அச்சை எங்கெங்கு வெட்டுகிறதோ அப்புள்ளிகளுக் 
கெல்லாம் y == f ( x ) = 0 . எனவே இவ்வரைகோடு 1 அச்சை 
வெட்டும் புள்ளிகளுக்குரிய x- மதிப்புகள் எல்லாம் f ( x) = 0 -ன் 
மூலங்களாகும் . இப்போது முப்படி , நாற்படிச் சமன்பாடுகளின் 
தீர்வுகள் காண , கோட்டுருவப் படங்கள் வரைந்து அவை X அச்சை 
வெட்டும் இடங்களைக் கொண்டு தீர்வு காண்பது பற்றி நோக்கு 
வோம் . 


முப்படிச் சமன்பாடு : 
சமன்பாட்டை.. x + ax + b = 0 எனக் கொள்வோம் . 

( இங்கு " உறுப்பு இல்லை என்பதைக் காண்க . ) 


920 


இயற்கணிதம் 


முறை 1 : 


சமன்பாட்டை 


ax = - { ux + b ) எனக் கொண்டால் 


y = x 


) = -- ( ax + b ) என்ற இரு படங்களை வரைவோம் . 


J = -- (ax + b ) என்பது ஒரு நேர் கோடு . y = x ஒரு முப்படி 
வளை 

வரை . இவை இரண்டும் ஒன்றையொன்று வெட்டு 
மிடங்களில் 


x = - ( ax + b ) 


x + ax + b == 


0 . 


எனவே 1 = x , y = - ( ax + b ) என்பவை வெட்டுகின்ற 
புள்ளிகளின் X ஆயத் தொலைகள் .x3 + ar + b == 0 - ன் 

மூலங் 
களாகும் . == x3, ] = - { {x + b ) - இவை மூன்று புள்ளிகளில் 
வெட்டிக் கொள்ளலாம் ; அல்லது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் 
வெட்டி கொள்ளலாம் . முதல் நிலையில் சமன்பாட்டிற்கு மூன்று மெய் 
யெண் தீர் புகளும் இரண்டாவது நிலையில் ஒரு மெய்யெண் தீர்வும் 
இரண்டு கற்பனைத் தீர்வுகளும் உண்டு . 


முறை 2 : 


x * + ax + b = 0 ஐ 


1 ஆல் பெருக்க , 

x + + ax2 + bx = 0 


அதாவது ( x } ? + x + ( a - 1 ) x2 + bx = ( 


இதில் y = x2 எனக் கொண்டால் , 

y : + x ? + ( d - 1 ) y + bx = 0 


b 


என்ற 


புள்ளியை 


மையமாகக் 


கொண்ட வட்டம் . இவ் வட்டமும் y = x ? என்ற பர வளையமும் 
வெட்டும் புள்ளிகளின் X ஆயத் தொலைகள் கொடுத்துள்ள சமன் 
பாட்டின் மூலங்களாகும் . இங்கு x = 0 என்ற தீர்வை நீக்க 
வேண்டும் . ஏனெனில் சமன்பாட்டை x ஆல் பெருக்குகிறோம் . 


சமன்பாட்டுக் கொள்கை 


321 


குறிப்பு : 
ax8 + bx2 + cx + d = 0 என்ற 

முறையில் 

சமன்பாடு 
அமைந்திருப்பின் இதன் மூலங்களை h ஆல் குறைத்து , புதிய சமன் 
பாட்டில் x3 உறுப்பை நீக்கவும் . இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்ட 
சமன்பாடு x3 -- Ax + B = 0 என்ற முறையில் இருக்கும் . இதன் 
தீர்வுகளை மேற்குறித்த இரு வழிகளுள் ஏதேனும் ஒன்றால் கண்டு 
பிடிக்கலாம் . 


நேரடியாகத் தீர்வு காண வேண்டின் , சமன்பாட்டை 

( bx : + cx + d) 


ax = 


b 


C 


அதாவது x3 


* 


d 
- என எழுதலாம் . 
a 


al 


aal 


b 


- 


d 


* 2 


|| 


C 

X 
a 


al 


4 . 


என்பவற்றின் கோட்டுருவப் படங்கள் ஒன்றையொன்று வெட்டும் 
புள்ளிகளின் x ஆயத் தொலைகள் கொடுத்துள்ள சமன்பாட்டின் 
மூலங்களாகும் . 


y = x * ஒரு முப்படிப் பரவளையம் . 


a 


C 


b 

d 

ஒரு பரவளையம் . இவ்விரண்டும் 

a 
கட்டாயம் ஒரு புள்ளியில் வெட்டும் . மேலும் இரு புள்ளிகளில் 
வெட்டினாலும் வெட்டலாம் ; ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினால் சமன் 
பாட்டிற்கு ஒரே ஒரு மெய்யெண் மூலம்தான் உண்டு எனக் 
காணலாம் . 


நாற்படிச் சமன்பாடு : 
ஒரு நாற்படிச் 

சமன்பாடு 
இருக்கட்டும் . 


x* + ax + bx + cx + d = 0 என 


இச்சமன்பாட்டை 


( x * + 4 = ) - ** + bx + cx 


+ d = 0 என எழுதலாம் . 


அதாவது , 


( ** + * * ) - 


+ x2 + 


+ ( 6-1-4 ) 


x + cx + d = 0 


க .-- 21 


322 


இயற்கணிதம் 


இங்கு , x + 


2 


(1) 


எனப் பிரதியிடக் கிடைப்பது , 


y * + x2 + 


( 6-1-4 ) (y - ** ) | 


+ cx + d = 0 


அதாவது , 


x + v3 + 


{ ( -4 (5 


1 


X 


-- ) } 

3 ) + d = 0 


+ 


b 


1 


( 2 ) 


சமன்பாடு , ( 1 ) , ஒரு பரவளையத்தையும் சமன்பாடு ( 2 ) , ஒரு 
வட்டத்தையும் குறிக்கும் . இவ்விரு வளை 

வரைகளையும் 
கோட்டுருவப் படத்தில் வரைந்தால் -இவை ஒன்றையொன்று 
வெட்டும் புள்ளிகளின் x ஆயத் தொலை கள் கொடுத்துள்ள சமன் 
பாட்டின் மூலங்களாகும் . 


குறிப்பு : கொடுத்துள்ள 

சமன்பாட்டை எளிய முறையில் 
அமைக்க அதன் மூலங்களை / என்னும் மதிப்பால் குறைத்து , சமன் 
பாட்டை x4 + Ax " + Bx + C = 0 என்ற அமைப்பில் கொண்டு 


a 


வரலாம் . 


இங்கு h = 


4 


எனவே , 


y = x2 எனக் கொண்டால் , 


சமன்பாட்டை x + x ~ x + Ax + Bx + C = 0 என எழுத , 
ye + x3 - y + Ay + Bx + C = 0 எனக் கிடைக்கிறது . 


எனவே , கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 

y = x2 என்ற பரவளையம் . 


( 1 ) 


x + y + Bx + (A- 1 ) y + C = 0 என்ற வட்டம் , 


.. 


( 2 ) 


இவை ஒன்றையொன்று வெட்டிக் கொள்ளும் புள்ளிகளின் 
x ஆயத் தொலைகள் சமன்பாட்டின் மூலங்களாகும் . இவற்றுடன் 
h ஐக் கூட்ட , கொடுத்துள்ள சமன்பாட்டின் 

மூலங்கள் 
கிடைக்கும் . 


சமன்பாட்டுக் கொள்கை 


323 


எடுத்துக்காட்டு 1 : 

கோட்டுருவப் படத்தின் மூலம் x + 2x - 20 = 0- ன் மூலத்தை 
முதல் பதின் பகுப்பு இடத்திற்குத் திருத்தமாகக் காண்க . 

( செ.பக. ) 


70 


60 


50 


40 


30 


20 


10 


4 


-3 


-2 


0 


2 


31 


4 . 


படம் 3 . 


f ( x ) = x3 + 2x - 20 எனக் கொண்டால் ! (x) - ல் ஒரே ஒரு குறி 
மாற்றமும் f (-x) - ல் குறி மாற்றங்களே இல்லையாகவும் அமைந் 
திருப்பதால் f { x ) = 0- க்கு ஒரே ஒரு மெய்யெண் மூலம் ( கூட்டு 
மதிப்புடையது ) உள்ளது என அறிகிறோம் . 


x = 20-2x 


இப்பொழுது y = x 


y = 20-2x . இவற்றின் கோட்டுருவப் படங்களை 
வரைக . இவை சந்திக்கும் புள்ளியின் x ஆயத் தொலை கொடுத் 
துள்ள சமன்பாட்டின் மெய்யெண் மூலமாகும் . அதாவது சமன் 
பாட்டின் மூலம் வரை படத்திலிருந்து , 2.45 அதாவது 2.5 . 


எடுத்துக்காட்டு 2 : 

கோட்டுருவப் படத்தின் மூலம் தீர்வு காண்க : 2x8 
+ 31x - 12 = 0 . 


15x2 


324) 


இயற்கணிதம் 


5 
சமன்பாட்டின் மூலங்களை 
மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாடு 


ஆல் 

குறைக்கக் 


கிடைக்கும் 


13 
4 


x + 


toco| 


0 


அதாவது x3 


- 


13 
4 


to 


எனவே y = 


x3 ; y | 


13 

* - 
4 ) 


வை 


என்பவற்றின் 


வரை படங் 


களை வரையவும் . 


२० 


8 


6 


4 


2 


x . 


T O 


பw 


2 


MUT 


-2 


-4 


--6 


13 
y = x3 , y = 

4 x இவை வெட்டிக்கொள்ளும் புள்ளி 
களின் x ஆயத் தொலைகள் சமன்பாட்டின் மூலங்கள் 

வரை 
1 

3 
படத்திலிருந்து மூலங்களின் மதிப்பு - 2 , 

எனக் 

கிடைக் 
எனவே , கொடுத்துள்ள சமன்பாட்டின் மூலங்கள் 
1 5 

5 5 

1 

+ 
2 

4 ஆகும் . 
2 

அதாவது 3 , 

2 


கிறது . 


. 


. 


. 


எடுத்துக்காட்டு 3 : 

x4 + x : + 4x - 7 = 0-ன் மெய்யெண் மூலங்களைக் கோட்டுருவப் 
படத்தின் வாயிலாகக் காண்க . 


சமன்பாட்டுக் கொள்கை 


325 


y = x * எனில் , இச்சமன்பாட்டை y + x + 4x - 7 = 0 என 
எழுதலாம் . இது ( -2 , 0 ) ஐ மையமாகவும் , -- V11 ஐ ஆரமாகவும் 
கொண்ட ஒரு வட்டத்தின் சமன்பாடாகும் . எனவே , y = x * ; 


4 


3 


-2 - 0 


1 


2 


3 4 


1-2 


-.3 


படம் 4 


x + y3 + 4x - 7 = 0 என்பவற்றின் கோட்டுருவப் படங்களை 
வரையவும் . இவற்றிற்குப் பொதுவாய் அமைந்த புள்ளிகளின் 
Y ஆயத் தூரங்கள் சமன்பாட்டின் மூலங்கள் . இங்குச் சமன் 
பாட்டின் மெய்யெண் மூலங்கள் - 1.85 , 108 ஆகும் 


பயிற்சி 2 ( q ) 


1. x - 2x - 7 = 0 - ன் தீர்வைக் கோட்டுருவப் படத்தின் 
மூலம் காண்க . இம் மதிப்புகளை ஹார்னர் முறையின்படி இரண்டு 
பதின் பகுப்பு இடங்களுக்குத் திருத்தமாகக் கண்டு ஒப்பிடுக . 


2. கீழ்க்காணும் சமன்பாடுகளின் தீர்வுகளைக் கோட்டுருவப் 
படத்தின் மூலம் காண்க . 


- 6x + 9x -- 3 = 0 


( ii ) 4x 


21x- 10 = 0 


( iii ) 2x8 - 3x - 5x + 8 = 0 
( iv) x3 - 3x + 1 = 0 


-0.9x3 - 1-8x + 1-8 = 0 


இயற்கணிதம் 


( vi ) 2x3 – x2 - 6x - 10 = 0 


( vii ) x 


7x2 + 2x + 2 = 0 


( viii ) y * - 12y : + 28y: + 96y 


288 


14 


( ) 


( ix) 2x4 


3x8 - 3x - 2 = 0 


( x ) 8x4 


25x8 + 37x " -- 25x + 6 


( 


(xi ) x4 + x2 + 4x -7 = 0 


( xii ) x* + 2x8 - 7x2 , 


8x + 12 = 0 . 


விடைகள் 


பயிற்சி 1 ( c ) 


1. 6 


0 


3 . 


60 


4 . 


5. ) 


7. - ( a + b + c) (a + b2 + c -ab - be - ca ) 
17 . 8abe 


33 . 


1 


34 . 


. 


14 . 


35 . 0 ; 0 ; 0 ; - ( a + b + c + d ) 
36. ( a + b + c + d ) ; a + c - h - d ; 


+ V [ a - c ) + (b - d ) ? 


37 . 


> 


1 , 


14 
5 


3 


38. ( 1 + a + b ) ; 


பயிற்சி 1 ( d ) 
8 , ( x - d ) ( x - 3 ) ( x - Y ) 


327 


விடைகள் 


பயிற்சி 1 ( e ) 


1 .. 


2 . 


x = 4 , y = 2 , 2 = 3 
x = 3 , y = 4_z = 6 
( k - b ) 

( k - c ). 
( a - b) ( a - c ) 


3 . 


( k - c ) ( k - a) . 
(b - c ) (b - a ) 


7 = 


( k - a ) ( k - b ) 
( c - a ) ( c - 5 ) 


4. x = 1 , y = 3 , z = 5 


5. x = 3 , 


y = 1 , 


z= 2 


6 . 


k = 5 . 


பயிற்சி 2 ( a) 


8 . 


x - x2 + 3x - 2 = 0 


9 . 


3 , 5 


10 . 


14x3 


23x2 


-- 


80x + 9 = 0 . 


பயிற்சி 2 (b ) 


1 . 


3 + 10 , 1 + 2i . 


1 


( a ) 


1 , 


2 + - 2 


1 


( b ) 


( 3 + V5) , --1 + iv2 


1 


( c ) 3 + 13 , 2 , 


( 2 + 5 ) 
3 


( d ) 1 + 2i , 1 

4 
( e ) + 12 + 15 ; 

3 


( f ) + 2 + i ; 


3 ( 1 +107 ) 

4 


( g) 5 + 5i , 


1 
2 


. 


328 


இயற்கணிதம், 


( h ) - 2 = 13 ; 


( i ) 2 = iv7 ; 


8 
3 


(j ) 2 + iv3 ; 


2 +1 . 


பயிற்சி 2 ( C ) 
( 1 ) 5 , 4 , -4 
( 2 ) 2 , 2 , -1 
( 3 ) 8 , 4 , -1 
( 7 ) 1 , 2 , 1 + iv 2 

( 8 ) + 13, 1 + iv 6 
( 11 ) -1 . 5 , 1 , 3 

-7 = 417 
( 18 ) 8 , 3 , 


3 + 45 ) 


( 14 ) 


1 + 15 
2 


. 


1 


( 16 ) 2 , 


1 
3 


. 


( 18 ) k = -24 ; 2 , -4 , 8 


லலா 


( 19 ) 


1 
4 


1 
2 


2 


( 20 ) -5 , 


2 , 1 , 4 


2 


2 


( 21 ) - 2 , 


. 


9 


( 22 ) 


1 
2 


1 , 3 , 9 . 


. 


பயிற்சி 2 ( d ) 
1. ( i ) q ? -- 2pr ( ii ) pq - r ( iii) pg - 3r ( iv ) PA 


2. ( i ) 


q3-2ps 


P - 24 


pg 


( ii ) 


-3 . 


F2 


( iv ) 3pe - 16pq + 84r ( v ) q – 3pqr + 372 


விடைகள் 


329 


3. ( i ) pr - 4s (ii) p -- 4pq + 24 + 4pr - 47. 
4. ( i ) - ( ii ) r* + (4-1) 


17 


7. ( i) -3 


( ii ) 


4 | 


8. ( i) x3 + 2pxe + ( p + q ) x + pq - r = 0 . 

( ii ) x8 . - 2qx + (q +pr) x + r - pqr = () . 


9. ( i ) 


-da - 1 

an 


( ii) 


[ aga4-4ayas ] 


1 


( iii ) 


* ( 5agal + agas - aga4 ] 


a 


10 . 


795 . 


15. x + x2 - 2x - 1 = 0 . 


18 . 


123 . 


19 . 


99 , 795 


பயிற்சி 2 ( e ) 
1. x " -5x+ + 3x" - 2x2 + 2x - 3 : 0 . 
2. x + 3x + x + x + 7x - 2 - 0 . 
3. x + 6x - 36x + 27 = 0 . 
4. x * --7x8 + 48x " - 252x + 432 = 0 
5. x - 2x3 + 8x - 6 = 0 . 
6. xs - 15x - 14x + 2 = 0 . 
7. x- 24x: + 9x - 24 = 0 . 
8. x4-4x8 + 12x " -18x + 27 = 0 . 
9. 2y4-5y3-7y " + 3y - 1 = 0 . 
10. 4y + -2y3 + 8y – 3y - 1 = 

= 0 . 


பயிற்சி 2 ( f ) 
3 + 2 / 2 , 2 = 13 


1 . 


1 


2. 


+ 1 , 


( 5 + i v11 ) / 6 


880 


இயற்கணிதம் 


3 . 


-1 , -2 , 


- 


éſ ( 8 + V5 
1 , § ( 1 + V71), ( 8 + V 5) 


4 . 


1 


5 . 


è ( 1 + i V9 ), 1 , 1 . 


1 


6 . 


1 
2 


1 


7 . 


i, , 


03 


8. 


1 , -1 , -1 , 8 £ 2v 2 


lau 


( -1 + iV3 


10 . 


-1 , 


1 을 ( -1 + iV3 ) , -2 EVS 


1 


11 , 


1 , 2 , 


1 


1 
3 


1 


12 . 


1 


( 8 + V 5 ), 


( 1 + i VB ) 


18 . 


+ 1,5 


N ( 1 + iva ) + V ( 1+iv g) 


1 


14 . 


+ 1 , 2 , 


1 
2 


( 5 + IV 11) 


6 


16 . 


1 


> 


( 8 = V 5 ) 


Á v 2 , 3 
+1, § ( 2 + iv 5 ) , Á ( 8 + iv7 ) 


16 . 


) 


1 


17 . 


1 , 1 , i, 


( -85 


Ei V 7 ). 


விடைகள் 


381 


பயிற்சி 2 ( g ) 
1. ( i ) 2x + 21x + 88x8 + 181x + 179x + 68 = 0 . 
( ii ) 2x - 39x + 304x3--1187x2 + 2327x 

-1894 = 0 . 
- ( iii ) 2x + 11x4 + 24x8 + 23x ” + 7x + 1 = 0 . 

(iv ) 2x " - 29x * + 188x3-489x + 719x - 427 = 0 . 


2 . 


x " - 4x + 3x - 4x + 4 = 0 . 


3. * -8y " + 19y - 15 == 0 . 
4. y " + 15y * + 94y * + 305y2 + 507y + 353 0 . 
5. y * + 20y + 153y + 528y + 889 = 0 . 
6. 3y - 8014 + 475y8-1880y: + 3800y - 2745 
7. 4y " -40y * + 158y -- 308y2 + 303y - 128 = 0 . 
8. y * + 3y : + y -4y + 1 

7 
9 . 2 , 2 , 

-1 , -3 


0 . 


2 ( 1 + 15 ) = V - 2 + 615 


10 . 


. 


2 ( 1-15 ) + - 2-645 


4 


11. * -8y - 15 = 0 . 
12. y - 2y + 1 = 0 . 
13. y * - 4y " +1 

0 . 
14. y -- 4y " +1 = 0 . 
15 . 

1 , - 2 + 3w , -2 + 3w2 
16 . 

-4 + 1 ( 12 + 145 ; -7 , -3 , -5 + V3. 
17 . - 2 , --6 , -7 , -- 1 
18 . 

6 , 3 = -3 . 
19 . 1 , -2-3w , -2 + 3w . 
20 . 2 = 12 , 2 + 19 . 


332 


இயற்கணிதம் 


பயிற்சி 2 ( h ) 


1. ye ---58y + 980y 5424 = 0 
3. y8 - 6py : + 3 ( 3p + q ] y - 9pq + r = 0 . 
4. y + ( 2q + p – p ) ; " + (q + 4 + 3r – pq - 2pr )y 

+ r ( 4 + 1 -p - r ) = 0 . 
5. y8-8y - 27y + 5 = 0 
6. y : --5y - 2y - 1 = 0 


1 


7 . 


, 2 , 7 


8 . 


2 , 3 , 4 , -- 2 


18. rye-~ q ( 1 + r ) y " + p ( 1 + r ) y -- ( 1 + r ) * 
14. (ps - 4pq + 8r )ys + { pe - 4pq + 12r )y 

+ ( 6r - pq )y + r == 0 
15. y + 6y : + 9y + 3 = 0 
16. y8-18y 4-45y - 9 = 0 
17. 9y - 45y + 18y - 1 = 0 

r + ) 
9 
18. ( i ) 

( ii ) 

2r 


பயிற்சி 2 ( i ) 


8. 5 . 


10. { 1 ) ஒரு குறை எண் , இரண்டு கற்பனை எண் மூலங்கள் . 

( 2 ) ஒரு குறை எண் , இரண்டு கற்பனை எண் மூலங்கள் . 
( 3 ) எல்லா மூலங்களும் மெய்யானவை . 


12 . 


-2 Ke < 2 . 


13 , ( 1 ) 


4 

< k < 0 ( 2 ) 4 < k < 5 ( 3 ) 0 < k < 5 . 
27 


விடைகள் 


393 


பயிற்சி 2 ( j ) 
5 - 1 + iv3 


5 


1. ( 1 ) - 


( 2 ) 


1 
2 


1 
2 


4 


. 


( 3 ) 9 , 3 = 2i 


3 


1 


( 4 ) 


3 
2 


- 


#[D 


( 5 ) 


1 , 1 , 1 


-1 + -2 


( 6 ) 


2 
3 


2 
3 


2 
3 


-2 


3 


( 7 ) 


3 


3 
2 


7 


3 


( 8 ) 2 , 2 , 5 
( 9 ) -2 , -2 , 3 , 3 


( 10 ) 3 , 3 , -1 , -1 , - 1 . 


2 . 


k = 0 . 


பயிற்சி 2 ( k ) 


( 3 ) 3 . 
( 4 ) ( i ) 


3 


3 


( 5 ) ( i ) 3 ; ( -3 , - 2 ) , ( 0 , 1 ) , ( 3 , 4 ) 

( ii ) 2 ; ( -3 , -2 ) , ( 0 , 1 ) 
( iii ) 1 ; ( 1 , 2 ) . 


பயிற்சி 2 ( 1 ) 


1 + -15 


( 1 ) 3 , 6 , -4 


( 2 ) 6 , -7 , 


( 3 ) 2 , 2 , 3 , -5 


( 4 ) 1 , --1 , 10 , 1 + V - 5 


934 


இயற்கணித 

தெம் 


( 5 ) - 3 , 8 , 8 


3 


--- 1 + 3i 


( 6 ) 


1 , 


1 


1 


1 


1 + 15 


( 7 ) 


. 


* 


( 8 ) 


1 , 2 , 


2 


2 


- 1 , 3 , 5 


1 


( 10 ) 


1 , 3 , 


3 


+ 


பயிற்சி 2 ( m ) 

1 6467 


1. 4-2844 


1.3195 


4 . 


213 


5 . 


2-59 


2.09455 


3.1768 


0.5616 


9 . 


10. 43-5 


( iii ) 


--2-096 . 


11 , ( i ) 4 26 (ii ) 2.059 
12. ( i ) 2.20 ( ii ) 2.89 

( v ) 3.0514 


( iii ) 2.41 


( iv ) 2.9537 


13. ( i ) -1.52 ( ii ) 3.072 , -1-534 ( iii ) - 2.235 . 


பயிற்சி 2 ( n ) 
எல்லாத் தீர்வுகளும் மெய்யெண் தீர்வுகள் . 


1 . 


2 .. 


இரண்டு தீர்வுகள் சமம் . 


3 . 


இரண்டு தீர்வுகள் கற்பனை ; மெய்யெண் தீர்வு குறை 
மதிப்புடையது . 


4. இரண்டு தீர்வுகள் சமம் . 


பயிற்சி 2 ( 0 ) 


1 . 


2 , 


-1 + 31 


2 . 


1 , -1 , 


2 , 4 , 5 


1 , -- 1 , -2 


1 


5. 


( 3 = i v3 ) 


விடைகள் 


335 


பயிற்சி 2 (P ) 
--1, -4 = VS 


1 . 


1 , 


1 + 1 2, 


--- 3 + i 


3 .. 


1 + 1 


4 . 


1 , - 3 , 2 = 15 

- 3 + i v3 
4 , 

2 


5 . 


6 . 


( -1 + i / 15 ) 


. 


2 


4 


7 . 


9 = i 15 , -3 + i 
+ 2 - 1 , 1 + 121 


8 . 


9 . 


1 
2 


+ 1 


. 


3 


10 . 


1 , 2 , -2 , -3 . 


மூன்றாம் பாகம் 


1. மெய்யெண் தொகுதி 

(System of Real Numbers ) 


எண் 


1.1 . 

இனத்தின் இயற்கை எண் ( Natural Number ) , 
முழு எண் ( Integers ) , கூட்டு எண் என்று பல பிரிவுகள் உள்ளன . 
கணிதம் வளர்ச்சி அடையும்போது எண் இனமும் படிப்படியாக 
விரிவு படுத்தப் பட்டுள்ளது . கூட்டு முழு எண் தொகுதியிலிருந்து 
கூட்டுப் பின்னங்கள் உருவாயின . மேலும் , குறை முழு எண்கள் , 
குறை பின்னங்கள் முதலியவையும் உருவடைந்தன . இவ்வாறு 
கிடைக்கப் பெற்ற தொகுதி விகிதமுறு 67 500 4677 ( Rational 
numbers ) தொகுதி எனப்படும் . 


எவை 


எல்லாக் கூட்டு முழு எண்களும் , பூச்சியமும் , குறை முழு எண் 
களும் முழு எண் தொகுதியை ( Systent of Integers ) அமைக்கும் . 
இத் தொகுதியில் அமைந்த எண்கள் கணக்கற்றவை . 
யேனும் இரு முழு எண்களின் விகிதமாக எழுதக் கூடிய எந்த ஓர் 
எண்ணும் பகுதி + 0 எனில் லிகிதமுறு 

எண் எனப்படும் . 
அதாவது ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் p / q என்ற முறையில் 
அமைந்து இருக்கும் . இங்கு ) , ( கூட்டு முழு எண்களாகவோ , 
குறை முழு எண்களாகவோ இருக்கலாம் . ) பூச்சியமாக இருக்க 
லாம் . ஆனால் ( பூச்சியமாக இராது . 


1 , 2 , 3 

என வரும் அடிப்படை எண்கள் இயற்கை எண்கள் 
அல்லது முழு எண்கள் எனப்படும் . இரு கூட்டு முழு எண்களின் 
கூடுதல் அல்லது பெருக்கல் ஒரு கூட்டு முழு எண்ணாக இருக்கும் . 
ஆனால் கழித்தல் , வகுத்தல் என்ற செயல்கள் வரும்போது கூட்டு 
முழு எண்கள் தாம் அமைய வேண்டும் என்பது இல்லை . ( எ.- கா ,: 
2-3 = -1 ; 5 ) . எனவே கழித்தல் , வகுத்தல் என்ற செயல்கள் 
அமையும் போது குறை முழு எண்கள் , பின்னங்கள் உருவாயின . 


840 


இயற்கணிதம் 


இவ்வாறு அமைந்த விகிதமுறு எண்களின் தொகுதியின் சில 
அடிப்படைத் தன்மைகளை இவ்வத்தியாயத்தில் பார்ப்போம் . 


1.2 . 


வரிசை அமைப்பு ( Order Structure ) : 


x , y என்ற இரண்டு விகிதமுறு எண்கள் x > y அல்லது x < y 
என்று இருக்குமாகில் , கீழ்க்கண்ட வரிசை அமைப்புக் கொள்கை 
களைப் பூர்த்தி செய்யும் . 


( i ) x, y , z என்ற மூன்று விகிதமுறு எண்கள் x > y , y > z 
என்று அமையுமானால் , x > z ஆகும் . 


( ii ) x , y ( x < y ) என்ற இரு விகிதமுறு எண்களுக்கு 
இடையில் 2 என்ற விகிதமுறு எண் உள்ளது . அதாவது x 4 
z < y என அமையும் . 


தெரிப்பு : 
d 

( | 

என்ற எவையேனும் இரண்டு விகிதமுறு 

d 
எண்களை எடுத்துக் கொள்வோம் ( b > 0 , d > 0 ) . 


N = 


a 


5 < 


சி ( கொடுக்கப்பட்டுள்ளது ). 


எனவே ad < bc ஆகும் . 


a 


C 


நாம் 


a + c 
b + d 


i 


என நிறுவலாம் . 


b 


at < bc எனில் ad + ab < be + ab 


a ( b + d ) < b ( a + c ) 

u + c ) 
K 

b + d 


2 


மேலும் ad < bc 

ad + cd < bc + cd 


ஃ d (a + c ) < c { b + d ) 


a + c 
b + d 


# < i 


மெய்யெண் தொகுதி 


841 


L 


C 





at 
b + d 


i 


5 


( = z) என்ற விகிதமுறு எண் * ( = x ) . 

* ( = x ) , i ( y) 


a + e 
எனவே 

b + d 
என்ற விகிதமுறு எண்களுக்கு இடையே உள்ளது . ஆகையால் 
எவையேனும் இரு விகிதமுறு எண்களுக்கிடையே ஒரு விகிதமுறு 
எண் உள்ளது . 


எடுத்துக்காட்டு : 
3 

3 
3 

என்பன இரு விகிதமுறு எண்கள் . இங்கு 
4 

3 4 
5 
ஆனால் இவற்றிற்கிடையே என்னும் விகிதமுறு எண் உள்ளது . 

7 


அதாவது 


2 
8 


8 
4 

ஆகும் . 


7 


நாம் மேற்கூறியவற்றிலிருந்து கீழ்க்கண்ட தேற்றத்தை நிறுவ 
லாம் . 


13. தேற்றம் 1 : 
கொடுத்துள்ள விகிதமுறு எண்களுக்கு 

இடையில் 
எண்ணற்ற விகிதமுறு எண்கள் உள்ளன . 


தெரிப்பு : 

x , y எவையேனும் இரு விகிதமுறு எண்களாக இருக்கட்டும் . 
( x < y) , N ஏதேனும் ஒரு மிகப் பெரிய கூட்டு முழு எண்ணாக 
இருக்கட்டும் . d = y - x , ( x < x + > < y ) எனக் கொண் 

dd 

cd 
டால் , இங்கு x + * 

dd 
x + X + 

... , x + 

2N + 1 
என்ற ( N + 1 ) எண்களும் x , y-க்கிடையே அமைந்த விகிதமுறு 
எண்களாகும் . 


. 


. 


எனவே N எவ்வளவு மிகப் பெரிய எண்ணாக இருப்பினும் , 
N- க்கு மேற்பட்ட விகிதமுறு எண்கள் x , y -க்கிடையே அமைந் 
துள்ளன என்பதைக் காண்கிறோம் . அதாவது x , y -க்கு இடையே 
உள்ள விகிதமுறு எண்கள் கணக்கிலடங்காதவையாகும் . 


342 


இயற்கணிதம் 


1 
3 . 


1 
3 


1 
+ 

8x2 


. 


எடுத்துக்காட்டு : 
1 1 

இவற்றிற்கிடையில் 

2 
1 1 1 

1 
* 

+ 
3 8xs 

6x16 
கிதமுறு எண்கள் உள்ளன . 


-- 


1 
8x4 


என்று வரும் எண்ணற்ற 


குறிப்பு : 

( 1 ) M கொடுத்துள்ள மிகப் பெரிய முழு எண்ணாகவும் N கொடுத் 
துள்ள மிகச் சிறிய முழு எண்ணாகவும் இருந்தால் M , N க்கு 
இடையே முடிவுள்ள ( inite ) எண்ணிக்கையில் அமைந்த முழு 
எண்களே உள்ளன . ஏனெனில் M- ம் , N- ம் ஒரே குறியைக் 
கொண்டிருந்தால் M, N இடையே உள்ள முழு 

எண்களின் 
எண்ணிக்கையானது ( M - N - 1 ) ஆகும் . M கூட்டு மதிப்பும் 
V குறை 

மதிப்பும் கொண்டிருந்தாலும் இவ்வெண்ணிக்கை 
( M - N- 1 ) ஆகும் . 


படுத்துக்காட்டு : 

N= 2 , M = 48 என்றால் இங்கு 2 - க்கும் , 48 - க்கும் இடையே 
உள்ள முழு எண்களின் எண்ணிக்கை 45 ஆகும் . N = - 15 , 
எனில் , இவற்றிற்கிடையேயுள்ள 
முழு 

எண்களின் 
எண்ணிக்கை 18 ஆகும் . 

( 2 ) N என்னும் ஏதேனும் ஒரு முழு எண் கொடுக்கப்பட்டி 
ருந்தால் அதை அடுத்து முன்னும் பின்னும் அமைந்துள்ள முழு 
எண்களை உடனே கண்டுபிடிக்கலாம் . ஆனால் / கொடுக்கப்பட்ட 
விகிதமுறு எண் எனில் அதை அடுத்து முன்னோ அல்லது பின்னோ 
அமைந்துள்ள விகித முறு எண்கள் எவை என்று கண்டுபிடிக்க 
இயலாது . 

ஏனெனில் - க்கு மிக அருகில் என்னும் விகிதமுறு 
எண் கண்டுபிடித்தாலும் மேலே கூறிய தேற்றத்தின்படி r , I என் 
பவற்றின் இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் உள்ளன . 
இதிலிருந்து கீழ்கண்ட விளைவை அறிகிறோம் . 

P ஒரு விகிதமுறு எண்ணாகவும் E ஏதேனும் மிகச் சிறிய 
கூட்டு விகிதமுறு எண்ணாகவும் இருப்பின் - இலிருந்து 5 ஐ விடக் 
குறைவான வித்தியாசத்தில் அமைந்த எண்ணற்ற விகிதமுறு 
எண்களைக் கண்டுபிடிக்கலாம் . ஏனெனில் r + E ஒரு விகிதமுறு 
எண் . 

எனவே r , r + : இடையே அமைந்துள்ள விகிதமுறு எண்கள் 
எண்ணற்றவை . 


மெய்யெண் தொகுதி 


243 


14. 


கூட்டல் : 


ul , b எவையேனும் இரண்டு விகிதமுறு எண்களானால் ( + b- ம் 
ஒரு விகிதமுறு எண்ணாகும் . விகிதமுறு எண்களின் கூடுதல் 
கீழ்க்கண்ட விதிகளுக்கு உட்பட்டு அமைந்துள்ளன . 

( i ) மாற்று விதி ( Commutative law) : a , b என்பன இரண்டு 
விகிதமுறு எண்களானால் , a + b b + a . 


( ii ) சேர்ப்பு விதி ( Associative law ) : a , b , c எவையேனும் 
மூன்று விகிதமுறு எண்கள் ஆனால் (a + b ) + c = a + ( b + c ) 


( iii ) மாற்றிலி உறுப்பு ( பூச்சியம் ) அமைந்திருத்தல் ( Existence 
of additive identity ) : a + 0 = a ஆகும் . 


( iv ) எதிர்மாறு உறுப்பு அமைந்திருத்தல் : { Existence of 
additive inverse ) : ஒவ்வொரு விகிதமுறு எண்ணையும் அதன் 
குறை மதிப்புடன் கூட்டுவதால் பூச்சியம் ஆகும் . 


அதாவுது a என்ற விகிதமுறு எண்ணோடு அதன் குறை 
மதிப்பு -a ஐக் கூட்டினால் நமக்குக்குக் கிடைப்பது பூச்சியம் . 


{/ + ( --a ) | = { --a ) + a = 0 


( v ) ஓரியல்பு விதி ( Monotony law) ; a , b , ( a < b ) என்ற 
விகிதமுறு எண்கள் , 


a + c < b + c என்று அமைந்திருக்கும் . 


15. பெருக்கல் : 

a , b எவையேனும் இரண்டு விகிதமுறு எண்களானால் a . b- ம் 
கூட ஒரு விகிதமுறு எண்ணாகும் . விகிதமுறு எண்களின் பெருக்கல் 
கீழ்க்கண்ட விதிகளுக்கு உட்பட்டுள்ளன . 


மாற்று விதி : 
ab 

= ba . 


சேர்ப்பு விதி : 
a , b , c என்பன மூன்று விகிதமுறு எண்களானால் , 

( ab ) c = a (bc ) 


இயற்கணிதம் 


மாற்றிலி உறுப்பு அமைந்திருத்தல் : 
a என்ற விகிதமுறு எண்ணை 

1 ஆல் 

பெருக்கினால் 
கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண் 3 - யே கிடைக்கும் . 

a . 1 = 1.d = a 


எதிர்மாறு உறுப்பு அமைந்திருத்தல் : 

பூச்சியமாக இல்லாத ஒவ்வொரு விகிதமுறு எண் a க்கும் 
ஒத்தவாறு U - 1 என்ற விகிதமுறு எண் , a . d - 1 1 என அமைந்து 
இருக்கும் . 


பங்கீட்டு விதி { Distributive Law ) : 

a ( b -- c) = <b + at. இவ்விதி கூட்டல் , பெருக்கல் என்ற இரு 
செயல்களுடன் தொடர்புடையது , 


ஓரியல்பு விதி : 

1 , b ( a > /) என்ற இரு விகிதமுறு எண்களை ( { c > (0 ) ஆல் 
பெருக்கினால் ae > bc என அமையும் . 


16. தேற்றம் 2 : 


C 
d 


கொடுத்துள்ள 


கூ 


b 


விகிதமுறு எண்கள் 


எனில் , 


2 


( 4 ) > # என்ற முறையில் 


என்ற முறையில் n என்னும் கூட்டு முழு 


எண் உள்ளது . 


குறிப்பு : 
a , d என் பன கூட்டு முழு எண்களாதலின் , 

ad > 1 


bc . ad > bc 


.. 


ad + bc . ad > bc + 1 > bc 
( 1 + bc) ad > bc 
( 1 + bc) = n ( கூட்டு முழு எண் ) 


n . ad > bc 


C 


Hd. 
b 


> 


மெய்யெண் தொகுதி 


345 


எடுத்துக்காட்டு : 


11 
15 


5 
ே 


என்பவை இரு கூட்டு விகிதமுறு எண்கள் ஆனால் 


5 . 


11 
15 


-- 


5 
6 


. 


3 


( Sections 


of Rational 


1.7 . விகிதமுறு எண்களின் பகுப்பு 

Number )) 


விகிதமுறு எண்களின் தொகுதியைக் கீழ்க்கண்டவாறு L , U 
என்ற இரு வகுப்புகளாகப் பிரிக்கலாம் . 


( i ) ஒவ்வொரு வகுப்பிலும் ஓர் எண்ணாவது அமைந்து 

இருக்கும் . 
( ii ) ஒவ்வோர் எண்ணும் L , U என்பவற்றுள் ஏதேனும் ஒரு 

வகுப்பில் அமைந்து இருக்கும் . 
( iii ) 1 - ல் 

உள்ள ஒவ்வோர் எண்ணும் U- ல் அமைந்த 
ஒவ்வோர் எண்ணையும் விட மதிப்பில் குறைவானது . 


இவ்வாறு விகிதமுறு எண்களை L , U என்ற இரு வகுப்புகளாகப் 
பிரிப்பது விகிதமுறு எண்களின் பகுப்பு ( Section ) எனப்படும் . 
இதை ( L , U ) எனக் குறிப்பிடுகிறோம் . L, U முறையே வெட்டின் 
கீழ்ப் பகுப்பு , மேல் பகுப்பு எனப்படும் . 


வகைப்படும் . 


அவைகள் 


மேற் குறித்த பகுப்பு மூன்று 
முறையே 


( 1 ) L- ல் மீப்பெரு உறுப்பு அமைய U- ல் மீச்சிறு உறுப்பு 
இல்லை . 


எடுத்துக்காட்டு : 

5 - ம் 5 ஐ விடச் சிறியவை 1 - லும் , 5 ஐ விடப் பெரியவை 
U- லும் அமைக்கப்பட்ட (LU ) ஒரு பகுப்பாகும் . ஏனெனில் இது 
மேற் குறிப்பிட்ட மூன்று தன்மைகளைப் பெற்றுள்ளது . இங்கு L- க்கு 
மீப்பெரு உறுப்பு 5 ஆகும் . U- ல் மீச்சிறு உறுப்பில்லை . 


( 2 ) U- ல் மீச்சிறு உறுப்பு அமைய 1 - ல் மீப்பெரு உறுப்பு 


இல்லை . 


346 


இயற்கணிதம் 


x2 


எடுத்துக்காட்டு : 

4 - ம் , 4 - க்கு மேலேயும் உள்ளவை U- லும் , 4 ஐ விடச் சிறியவை 
L- லும் அமைக்கப்பட்ட ( L , U ) ஒரு பகுப்பாகும் . இப் பகுப்பும் 
மேற் கூறிய மூன்று தன்மைகளைப் பெற்றுள்ளது . இங்கு U-க்கு 
மீச்சிறு உறுப்பு 4 ஆகும் . 1 க்கு மீப்பெரு உறுப்பு இல்லை . 
( 3 ) L- ல் மீப்பெரு உறுப்பும் இல்லை . U- ல் மீச்சிறு உறுப்பும் இல்லை . 
எடுத்துக்காட்டு : 

எதிர் விகிதமுறு எண்கள் , பூச்சியம் , கூட்டு விகிதமுறு எண் 
களில் அவற்றின் வர்க்கம் 2 - க்கும் குறைவாக இருந்தால் அவ் 
வாறான எண்களை L. லும் , கூட்டு விகிதமுறு எண்களின் வர்க்கம் 
2 - க்கும் அதிகமாகக் கொண்ட கூட்டு விகிதமுறு எண்களை U- லும் 
அமையுமாறு எடுத்துக் கொள்வோம் . இப் பகுப்பில் எந்த ஒரு 
விகிதமுறு எண்ணும் L , U என்பவற்றுள் ஏதேனும் ஒரு வகுப்பில் 
அமையாமல் 

விடுபட்டுப் போகவில்லை எனக் காண்பிக்க 
வேண்டும் . இதற்கு வர்க்கம் 2 எனக் கொண்ட விகிதமுறு எண் 
இல்லை என நிறுவ வேண்டும் . 

2 என்று எடுத்துக் கொண்டால் , இச்சமன்பாட்டை 
நிறைவு செய்யும் விகிதமுறு எண் எதுவும் இல்லை . முடியுமானால் 
p 

என்ற விகிதமுறு எண்ணின் வர்க்கம் 2 எனக் கொள்வோம் . 
4 
p , q என்பன பொதுக் காரணி இல்லாத முழு எண்கள் . எனவே 
p 

அதாவது pa 2q : ; வலக்கைப் புறம் ஓர் இரட்டைப் 
படை எண் . 

எனவே p என்பதும் ஓர் இரட்டைப் படை 
எண்ணாகும் . ஆகையால் p இரட்டைப் படை எண் . எனவே 
p = 2m என்றாகும் . 

2q . 
2m ” = 
ஆகையால் q ; எனவே , q- ம் இரட்டைப் படை எண்ணாகும் . 
எனவே , p . 4 என்ற இரண்டும் இரட்டைப் படை எண்களாதலால் 
இவற்றிற்கு 2 என்ற பொதுக் காரணி உள்ளது . இது நமது 
கொள்கைக்கு முரண்பாடானது . எனவே , 2 ஐ வர்க்கமாகக் 
கொண்ட விகித முறு எண்கள் எதுவும் இல்லை . 

அடுத்து 1 - ல் மீப்பெரு உறுப்பு இல்லை , U- ல் மீச்சிறு உறுப்பு 
இல்லை என நிறுவுவோம் . முடியுமானால் k , ( 0 < k ) L- ன் மீப் 
பெரு உறுப்பாக இருக்கட்டும் . எனவே , k : < 2 . 


4m = 


மெய்யெண் தொகுதி 


347 


4 + 3k 
3 + 2k 

என்ற கூட்டு எண்ணை எடுத்துக் கொண்டால் , 
( 4 + 3k ) 2 2 - k2 

( 4 + 3k ) 2 

> 0 எனவே , 
3--2k ( 3+ 2k ) : 

3 + 2k 
4 + 3k | 
ஆதலால் 3 + 2k 

L- ல் அமையும் . 
4 + 3k 
மேலும் , - k = 

4 + 3k 
2 ( 2 - k ) 
3 + 2k 

> 0 அதாவது , 
3 + 2k 

3 + 2k 
4 + 3k 
இப்பொழுது கூட்டு எண் 

3 + 2k 

வகுப்பு 1- ல் அமைந்துள்ள 
k விடப் பெரிய எண் . ஆனால் இது நாம் எடுத்துக் கொண்ட 
கொள்கைக்கு முரண்பாடானது . எனவே , L- க்கு மீப்பெரு 
உறுப்பு இல்லை . இதேபோன்று U- க்கு மீச்சிறு உறுப்பு இல்லை 
என்று நிறுவலாம் . 


>k 


மேற்கண்ட எடுத்துக் காட்டால் நாம் விகிதமுறு எண்கள் 
அல்லாத புதிய வகையான எண்களை 

வரையறை செய்ய 
வேண்டும் . அவைகளையே விகிதமுறா ( lirrationals) எண்கள் என 
அழைக்கிறோம் . அதாவது இரு முழு எண்களின் விகிதமாக 
எழுத முடியாத எண்கள் விகிதமுறா எண்கள் எனப்படும் . 


இவ்வாறு மேற்கூறிய மூன்று வகை பகுப்புகளைத் தவிர வேறு 
எந்த நிலையும் இத்தகைய பகுப்பில் அமையாது எனக் காட்டலாம் . 
அதாவது 1-ல் மீப்பெரு உறுப்பும் , அதே சமயத்தில் U- ல் மீச்சிறு 
உறுப்பும் கொண்ட ( L , U ) என்ற பகுப்பு இருக்க முடியாது என 
நிறுவலாம் . இது தெளிவு . ஏனெனில் L- ன் மீப்பெரு உறுப்பு : 
எனவும் , U- ன் மீச்சிறு உறுப்பு y எனவும் கொண்டால் x , y -க்கு 
இடையே உள்ள எண்ணற்ற விகிதமுறு எண்கள் L , U என்ற 
வகுப்புகளில் எதிலும் அமைந்து இரா . இவ்வாறெனில் , 
L, U என்பவைகள் ஒரு பகுப்பை அமைக்க முடியாது . 


ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கும் ஒத்தவாறு இரு பகுப் 
புகள் கிடைக்கின்றன . 

அவ்வெண் கீழ் வகுப்பின் மீப்பெரு உறுப் 
பாகவோ அல்லது மேல் வகுப்பின் மீச்சிறு உறுப்பாகவோ இருப் 
பதைப் பொறுத்து இரு பகுப்புகள் உள்ளன . இவ்வாறு இரு 
பகுப்புகள் வராதபடி , ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுக்கும் ஒரே 
பகுப்பு வரும்படி மெய்யெண் கொள்கையைச் சற்று மாற்றி 
அமைத்துக் கொள்ளலாம் . 

அதாவது கீழ் வகுப்பிற்கு மீப்பெரு 
உறுப்பு இருத்தல் கூடாது எனக் கொள்ளுவதன் மூலம் மெய்யெண் 


348 


இயற்கணிதம் 


வரையறையைச் சற்று மாற்றி அமைக்கிறோம் . இதன்படி விகித 
முறு எண்களை L , U என்ற வகுப்புகளாகப் பிரிப்பது ஒரு பகுப்பு 
எனில் , 


( 1 ) ஒவ்வொரு வகுப்பிலும் ஓர் உறுப்பேனும் உண்டு . ( 2 ) 
ஒவ்வோர் எண்ணும் ஏதேனும் ஒரு வகுப்பில் அமைந்து 
இருக்கும் . ( 3 ) L- ன் ஒவ்வோர் உறுப்பும் U- ன் ஒவ்வோர் 
உறுப்பை விடக் 

குறைவானது . ( 4 ) 1 - க்கு மீப்பெரு உறுப்பு 
கிடையாது எனப் பெறுகிறோம் . 


இனி வரும் பகுதியில் விகிதமுறு எண்களின் பகுப்பை இவ் 
வரையறையின் அடிப்படையிலேயே குறிப்பிடுவோம் . 


குறிப்பு : 

இதேபோன்று U- க்கு மீச்சிறு உறுப்பு கிடையாது என்பதை 
மட்டும் கொண்டும் மெய்யெண் வரையறையைச் சிறிது மாற்றம் 
செய்யலாம் . 


1-8 . பகுப்பின் ஒரு தன்மை 

k என்பது ஏதேனும் ஒரு எவ்வளவு மிகச்சிறிய நேர் எண்ணா 
யினும் 1-ல் x என்ற ஓர் உறுப்பும் , ப- ல் ) என்ற ஓர் உறுப்பும் 
y - x = என்றபடி அமைந்துள்ளன . 


தெரிப்பு : 

a , b முறையே L , U- ல் அமைந்திருக்கட்டும் . nk > b - 4 
அதாவது a + nk > h என்ற சமனின்மைக்கு ஏற்ப 1 என்ற ஒரு 
கூட்டு முழு எண் இருக்கும் . 


. 


d , ( a + k ) , ( a + 2k ) ( a + nk ) என்ற எண்களை எடுத்துக் 
கொண்டோமானால் , a என்ற எண் 1 - லும் a + nk என்ற எண் 
U- லும் இருக்கும் . ஆகையால் , 


என்ற 


x = a + rk ; y = a + ( r + 1 ) k 

அடுத்தடுத்த 
இரண்டு எண்கள் , x ஆனது --லும் ) ஆனது U- லும் அமையு 
மாறு இருக்கும் . எனவே இங்கு y - x = k ஆகும் . 


1.9 . மெய்யெண் (வரையறை ) ( Definition of real number ) 

விகிதமுறு எண்களின் ஒரு பகுப்பு மெய் எண் எனப்படும் . 


மெய்யெண் தொகுதி 


849 


மெய் விகிதமுறு எண் ; விகிதமுறா எண் ( வரையரை ) ; { Real 

rational number : irrational number ) 


ஒரு பகுப்பின் மேல் வகுப்பில் மீச்சிறு உறுப்பு இருப்பின் அப் 
பகுப்பு மெய் விகிதமுறு எண் எனவும் , மேல் வகுப்பில் மீச்சிறு 
உறுப்பு இல்லாவிடில் அப் பகுப்பு மெய் விகிதமுறா எண் எனவும் 
கூறப்படும் . 

a என்ற விகிதமுறு எண் மேல் வகுப்பு U- ன் மீச்சிறு உறுப்பு 
எனில் , இதை ( L , U) என்ற மெய் விகிதமுறு எண்ணின் ஒத்த 
விகிதமுறு எண் எனக் கூறுகிறோம் . a என்ற விகிதமுறு எண் 
ணிற்கு ஒத்த மெய் விகிதமுறு எண்ணை a எனக் குறிப்பிடுவோம் . 


1.10 . விகிதமுறு எண்கள் , மெய் விகிதமுறு எண்கள்-இவற்றின் 

ஒன்றுக்கு ஒன்று ஒத்த தன்மை ( One to one corres 
pondence between rational and real rational number) 
மேற் குறித்த வரையறையிலிருந்து a என்னும் ஒவ்வொரு 
விகிதமுறு எண்ணுக்கு ஒத்த ( L , U ) என்னும் ஒரே ஒரு மெய் 
விகிதமுறு எண்தான் அமைந்துள்ளது எனக் காணலாம் . இங்கு 
a ஐ விட 

மதிப்பில் குறைந்த விகிதமுறு எண்கள் கீழ்வகுப்பு 
L- லும் a ஐ விட மதிப்பிவ் அதிகமான விகிதமுறு எண்கள் மேல் 
வகுப்பு U- லும் அமைந்துள்ளன . மேலும் ( L , U ) என்னும் ஒவ்வொரு 
மெய் விகிதமுறு எண்ணிற்கும் ஒத்து அமைந்துள்ள ஒரே ஒரு 
விகிதமுறு எண் மேல் வகுப்பு U- ன் மீச்சிறு உறுப்பாகும் . எனவே 
விகிதமுறு எண்களுக்கும் , மேல் வகுப்பில் மீச்சிறு உறுப்பைக் 
கொண்ட பகுப்புகள் எல்லாவற்றாலும் கொடுக்கப்படும் மெய் 
விகிதமுறு எண்களுக்கும் இடையே 

ஒன்றுக்கொன்று ஒத்த 
தொடர்பு உள்ளது . 


1:11 . மெய்யெண்களுக்கு இடையேயுள்ள வரிசைத் தொடர்பு 

( Relation of order between real numbers ) 
el = [L ] , U1 ) , d = (L ) , U , ) என்பவை இரண்டு மெய் 
விகிதமுறு எண்கள் . 


( i ) -ன் எல்லா உறுப்புகளும் 19 - ல் இருக்கும் . ஆனால் , 
L.- ன் சில உறுப்புகள் 11 - ல் இராது . அப்பொழுது L1 ஐ , L.- ன் 
சரியான பகுதி ( Proper part ) என்று அழைக்கிறோம் . 

( ii ) L , -ன் எல்லா உறுப்புகளும் 11 -ல் இருக்கும் . ஆனால் 
L.- ன் சில உறுப்புகள் L.- ல் இராது . எனவே L. , 11 -ன் சரியான 
பகுதியாகும் . 


850 

இயற்கணிதம் 
( iii ) 11 - ன் எல்லா உறுப்புகளும் L.- லும் , L.- ன் எல்லா 
உறுப்புகளும் 11 -லும் இருக்குமாகில் , L1 , 12 ஆகிய இரண்டும் 
முற்றிலும் சமம் . 


வரையறை : 

மெய் 
!! = ( LI • U ] ) , { 2 = ( Ly , U, ) என்ற இரண்டு 
யெண்கள் ( i) di < d ,, ( ii ) { 1 > < d , ( iii ) 1 

d , என்று 
அமைந்திருந்தால் முறையே ( i ) 11 , L.- ன் சரியான பகுதி ஆகும் . 
( i ) L ,, L | - ன் சரியான பகுதி ஆகும் ( iii ) L1 . L , இரண்டும் 
சரி சமமாகும் . 


- 


குறிப்பு : 

L.- ல் மீச்சிறு உறுப்பு இல்லையாகையால் , L2 , L , - ன் சரியான 
பகுதியாக இருக்கும்போது L -ல் இல்லாத கணக்கற்ற எண்கள் 
L.- ல் உள்ளன . எனவே இவ்வெண்கள் U.- ன் உறுப்புகள் 
ஆகும் . 


1.12 . 


வரையறை : பூச்சியம் 0 , கூட்டு , குறை மெய்யெண்கள் 


பூச்சியம் , U-ன் மீச்சிறு உறுப்பெனின் , ( L, U ) என்ற விகித 
முறு எண் அதாவது 0 பூச்சியம் என்ற மெய் எண் எனப்படும் . 

பூச்சியத்தை ( 0 ) விடக் குறைவான மெய்யெண் குறை மெய் 
யெண் எனவும் , பூச்சியம் 0 ஐ விட அதிகமான மதிப்புடைய 
மெய்யெண்கள் கூட்டு மெய்யெண்கள் எனவும் கூறப்படும் . 


எனவே ( L , U ) ஒரு கூட்டு மெய்யெண் எனில் L- ல் குறைந் 
தது ஒரு கூட்டு மெய் விகிதமுறு எண் இருக்கும் . இதேபோன்று 
U- ல் குறைந்தது ஒரு குறை மெய் விகிதமுறு எண் இருக்குமாகில் 
( L , U ) என்பது ஒரு குறை மெய்யெண்ணாகும் . 


1.13 . தேற்றம் 3 : 

d . B , Y என்பவை d < B , B < Y என்று அமைந்த மூன்று 
மெய்யெண்களானால் , ! < Y ஆகும் . 


தெரிப்பு : 

A = ( L ) U ] ) , B = ( L ?, Us ) , Y = { L3 , Us ) என இருக் 
கட்டும் . 


< B எனக் கொடுக்கப்பட்டுள்ளதால் , -ன் எல்லா 
உறுப்புகளும் L.- ல் அமையும் , அதேபோல் , 


மெய்யெண் தொகுதி 


351 


B < Y ஆகையால் L.- ன் எல்லா உறுப்புகளும் Lg- ல் அமை 
யும் . எனவே , L1- ன் எல்லா உறுப்புகளும் Ls- ல் அமையும் . 


மேலும் , Lg- ல் உள்ள ஏதேனும் ஓர் உறுப்பு :-ல் இல்லை . 
ஆகையால் 1 - லும் இல்லை . எனவே , L1 , Lg- ன் சரியான பகுதி 
யாகும் . d < Y ஆகும் . 


1.14 தேற்றம் 4 : 

d = ( L , U ) என்ற மெய்யெண்ணின் , L , U என்ற வகுப்பு 
களில் அமைந்த எவையேனும் உறுப்புகள் முறையே a , b எனில் , 


a < d , 


தெரிப்பு : 

a = ( Li , U ) , 5 = ( L ,, U , ) என்றால் , a , b முறையே 
UL , U -ன் மீச்சிறு உறுப்புகளாகும் . எனவே , 11 - ன் உறுப்புகள் , 
a என்ற விகிதமுறு எண்ணை விடக் குறைவானவை . 

ஆனால் ‘ a 
I- ன் ஓர் உறுப்பாகும் . ஆகையால் L ) , L-ன் சரியான பகுதி . 

a < d . 


. 


b , U- ன் மீச்சிறு உ.றுப்பு எனில் , ( 1 ) , U , ) என்பதால் 
L , L , என்ற இரண்டு வகுப்புகளும் சரி சமமானவை . d = b 

b ஆனது U- ன் மீச்சிறு உறுப்பாக இல்லாவிடில் 1 ஆனது 
L.- ன் சரியான பகுதி ஆகும் . 


ஃ << 6 . 


1-15 . தேற்றம் 5 : 

எவையேனும் இரண்டு மெய்யெண்களுக்கு இடையே எண் 
ணற்ற மெய் விகிதமுறு எண்கள் உண்டு . 


தெரிப்பு : 

d ] = ( L ) , U1 ) , 32 = ( L ) , U , ) என்பன இரண்டு வேறு 
பட்ட மெய்யெண்களாக இருக்கட்டும் 


d1 < , என்று எடுத்துக் கொண்டால் L1 , L.- ன் சரியான 
பகுதியாகும் . எனவே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் L.- ல் 
அமைந்தும் 11 - ல் அமையாமலும் இருக்கும் . 

எனவே இவ்வெண்கள் U1-ல் இருக்கும் . 


852 

இயற்கணிதம் 
இவ்வெண்ணெற்ற விகிதமுறு எண்களில் ஏதேனும் ஒரு 
விகிதமுறு எண் a ஐ எடுத்துக் கொண்டால் ( a ஆனது ப .- ன் 
மீச்சிறு உறுப்பு இல்லை ) , 


d1 < a < ds ( தேற்றம் மூலம் ) 


இவ்வாறு நாம் J1 , dg-க்கு இடையே எண்ணற்ற விகிதமுறு 
எண்களைக் காணலாம் . 


1:16 . தேற்றம் 6 : 


<l , b எவையேனும் இரு விகிதமுறு எண்கள் , 

a < b ஆனால் a < b 


u = b ஆனால் a = 

b 


- 


: 


a > 1 ஆனால் a > b 


தெரிப்பு : 


( L , U ) , b = ( L , U , ) என இருக்கட்டும் . 


எனவே 


a , b என்பவைகள் முறையே 
களின் மீச்சிறு உறுப்புகளாகும் . 


U1 , U , என்பவை 


a < b ஆனால் a ஐ விடக் குறைவான ஒரு விகிதமுறு எண் 
b ஐ விடவும் குறைவானதாகும் . எனவே L- ல் உள்ள ஒவ் 
வோர் எண்ணும் L.- ல் அமைந்திருக்கும் . மேலும் a , b- க்கு 
இடையே அமைந்த எல்லா விகிதமுறு எண்களும் - , -ல் இருக்கும் . 
ஆனால் L.- ல் இராது . ஆகையால் 11 , L.- ன் சரியான பகுதி 
யாகும் , 


ஃ a < b . 


a > b என்றால் b < a ஆகும் . மேற் கூறியபடி 


b < a ஆகும் . 


a> 6 . 


b என்றால் a = 5 என்பது தெளிவு . 


மெய்யெண் தொகுதி 


858 


1.17 . 

மெய்யெண்களின் கூடுதல் : ( Sum of two real 
numbers )) 
வரையறை : 

d1 = ( L ) , U1 ) , { ? = ( Ly , U , ) என்ற மெய்யெண்களின் 
கூடுதல் d = { L , U) என்ற மெய்யெண் ஆகும் . இங்கு 1 - ன் 
உறுப்புகளை L2-ன் உறுப்புகளோடு கூட்டிப் பெறப்படும் எல்லா 
விகிதமுறு எண்களையும் கொண்ட வகுப்பு 1 ஆகும் . 

dL ditda 
தெரிப்பு : 

1 = ( L ) , U ) , s = ( L2 , Us ) - இவை எவையேனும் இரு 
மெய்யெண்களாக இருக்கட்டும் . 11 - ன் ஒவ்வோர் உறுப்பையும் 
. - ன் உறுப்புடன் கூட்டி அமைக்கப்பட்ட எண்களை L என்ற ஒரு 
வகுப்பாகக் கொள்வோம் . எனவே 1 - ல் ஓர் உறுப்பாகிலும் 
அமைந்து இருக்கும் . 1 எல்லா விகிதமுறு எண்களையும் 
கொண்டது அன்று . 

அடுத்து a , L- ல் ஓர் உறுப்பாக இருக்கட்டும் . எனவே 
a = al + ay என இருக்கும் . ay , L1 - லும் , a , L. - லும் அமைந்த 
உறுப்புகளாகும் . b , a ஐ விடக் குறைந்த ஏதேனும் ஒரு விகித 
முறு எண்ணாக இருக்கட்டும் . x ஒரு கூட்டு விகிதமுறு எண் 
எனில் b = a - x என்று எழுதலாம் . 


h = ( al + ay ) - x 

= ( a | -x ) + as 


ai - x < ay . a ) , L.-ல் இருப்பதால் ai - x - ம் L.- ல் 
அமையும் . மேலும் ay , L.- ல் ஓர் உறுப்பாகும் . எனவே , 
h என்பது , ( a1 - x ) என்ற 11 -ன் ஓர் உறுப்பு , a , என்ற L , -ல் ஓர் 
உறுப்பு ஆகியவற்றின் கூடுதலாக அமைந்துள்ளது . ஆகவே b , 
L- ல் அமைந்திருக்கும் . 


L , L.- க்கு மீப்பெரு உறுப்புகள் இல்லாததால் -லும் மீப்பெரு 
உறுப்பு இல்லை . இந்த நிலையில் - ஒரு பகுப்பின் கீழ்ப் பகுப்பாக 
அமையும் . இப்பொழுது L-ல் அமையாத விகிதமுறு எண்களை 
U என்ற வகுப்பில் கொண்டால் ( L , U ) என்ற பகுப்பு ( LI , U1 ) , 
( L ) , U, ) என்பவற்றின் கூடுதல் எனப்படும் . இதை நாம் , 

( L, U) = { L ) , U :) + ( Ly , Us ) = d } + d , என எழுது 
கிறோம் . 

இ.க. - 23 


354 


இயற்கணிதம் 


1:18 . குறை மெய்யெண் 


U- ல் மீச்சிறு உறுப்பு இருக்குமேயாகில் , அந்த உறுப்பைத் 
தவிர , மற்ற U- ன் எல்லா உறுப்புகளின் குறை மதிப்புகளை உடைய 
மெய் விகிதமுறு எண்களை L ) - ல் அமைத்து , L1 என்ற வகுப்பை 
எடுத்துக் கொள்வோம் . எனவே 11 - ல் மீப்பெரு உறுப்பு இல்லை 
என்பது தெளிவு . 


L | ஆனது பகுப்பின் கீழ் வகுப்பு என நிறுவ , L- ல் உள்ள 
ஏதேனும் ஒரு விகிதமுறு எண்ணை விடக் குறைவான விகிதமுறு 
எண்ணும் L1- ன் உறுப்பே என்று நிறுவ வேண்டும் . 


ody , ஒரு விகிதமுறு எண் < or (EL) ) என இருக்கட்டும் . 


= 


-- ( - 1 ) = d1 , அதாவது ( -d ) - ன் குறை 
ஆதலால் --1 EU . மேலும் 1 < di ஆதலால் , 


மதிப்பு 


-di > - di 


எனவே , -d1 - ம் . 

U- ன் ஓர் உறுப்பாகும் . எனவே , 
- ( -d1 ) = d1 என்பது 11 -ன் ஓர் உறுப்பாகும் . ( Ly , U ) 
என்ற பகுப்பில் , U1 , 11 - ஐச் சாராத விகிதமுறு எண்களைக் 
கொண்டுள்ளது . அப்பகுப்பையே குறை மெய்யெண் என்று 
அழைக்கிறோம் . இதை - = – ( L , U ) என்று குறிப்பிடுகிறோம் . 


U என்ற வகுப்பு , U- ன் மீச்சிறு உறுப்பு இருக்குமெனில் , அதன் 
குறை மதிப்பு , L- ன் உறுப்புகளின் குறை மதிப்பு ஆகியவற்றை 
உறுப்புகளாகக் கொண்டுள்ளது என்பது தெளிவு . 


வரையறை : 


d = ( L , U ) என்ற மெய்யெண்ணின் குறை மதிப்பானது 
( L !, U ] ) ஆகும் . அதாவது 11 என்ற வகுப்பு U- ன் மீச்சிறு 
உ.றுப்பு இருக்குமாகில் அதைத் தவிர மற்ற உறுப்புகளின் குறை 
மதிப்பைப் பெற்ற உறுப்புகளைக் கொண்டுள்ளது . 


1:19 . இரண்டு மெய்யெண்களின் வித்தியாசம் ( Difference of two 

real numbers )) 


d , B என்ற இரண்டு மெய்யெண்களின் வித்தியாசம் -3 
ஆகும் . அதாவது d - B = d + ( - B ) ஆகும் . 


மெய்யெண் தொகுதி 


355 


1-20 . கூட்டலின் அடிப்படை விதிகள் ( Fundamental laws of 

addition ) 
< = ( L1 , U1 ) , B = ( L ,, U , ), Y = ( Ly , Us ) 

எனக் 
கொள்வோம் . 


1 • 20-1 மாற்று விதி 

d + B = B + ஆகும் . 


a1 , 1 , முறையே 11 , L.- ன் உறுப்புகளாக இருக்கட்டும் . 


ai + ag = ag -Fa ) ஆகும் . 


எனவே , 1 ) -ன் உறுப்புகளோடு L ன் உறுப்புகளைக் கூட்டுவ 
தாலோ அல்லது L.- ன் உறுப்புகளோடு L- ன் உறுப்புகளைக் 
கூட்டுவதாலோ வரும் இரண்டு வகுப்புகளும் சர்வ சமமாகும் . 


1 • 20.2 சேர்ப்பு விதி 

d + ( B + Y ) = ( u + B ) + Y . 


al , ag , as முறையே L1, 19 , L3 என்பவற்றின் ஏதேனும் ஓர் 
உறுப்பாக இருக்கட்டும் . 


a1 + ( a , + dg ) ( ti + ag ) + ag . 
எனவே இதன் தெரிப்பும் தெளிவாகும் . 


1-20,3 


மாற்றிலி உறுப்பு அமைந்திருத்தல் ( Existence of additive 
identity ) 
d + 0 = d . 


L என்ற 


தெரிப்பு : 

0 = ( L , L ) , d = ( L ) , U ] ) , { +0 = ( L , U ) என இருக் 
கட்டும் . எனவே , பூச்சியம் U - ன் மீச்சிறு உறுப்பாக இருப்பதால் 
L - ல் உள்ள உறுப்புகள் எல்லாம் குறை மதிப்புள்ளவை . 
வகுப்பு L - ன் உறுப்புகளையும் , 11 - ன் உறுப்புகளையும் கூட்டுவதால் 
கிடைப்பதாகும் . 11 என்ற 11 - ன் உறுப்பை ப -ல் ஏதேனும் ஓர் 
உறுப்போடு கூட்டுவதால் வரும் எண்ணானது a ) ஐ விடக் குறை 
வானது . எனவே , அவ்வெண்ணும் 1 - ல் அமையும் . எனவே 
L- ன் ஒவ்வோர் உறுப்பும் LI-ல் உள்ளது . 


358 


இயற்கணிதம் 


அடுத்து , L1- ன் ஏதேனும் ஓர் உறுப்பாக இருக்கட்டும் . 
L1- க்கு மீப்பெரு உறுப்பும் இல்லை . ஆதலால் a1 + k ( k > 0 ) என்ற 
உறுப்பு 11 - ல் இருக்கும் , (al + k ) என்ற உறுப்பை ப - லும் , -k 
என்ற உறுப்பை ( -லும் எடுத்து . இவற்றைக் கூட்டிக் கிடைக்கும் 
( a + k ) _k = a ) என்ற உறுப்பு 1- ல் அமையும் . மேலும் a ) , 
L- ன் ஓர் உறுப்பு . எனவே 1- ல் உள்ள ஒவ்வோர் உறுப்பும் , 11 - ல் 
உள்ளது . எனவே L , L. வகுப்புகள் இரண்டும் சர்வ சமமாகும் . 


(L1 , UT ) = ( L, U ) . 


அதாவது 


- 


d + 0 ஆகும் . 


1 • 20.4 


எதிர்மாறு உறுப்பு அமைந்திருத்தல் ( Existance of 
additive inverse ) 
d = ( L1 U ] ) , -d = { L , U) எனில் 
d + ( -d ) = 0 ஆகும் . 


தெரிப்பு : 

/ + ( -d ) = ( L U ) என இருக்கட்டும் . t = ( L , U ; ) , 
--d = [ L , U ) . ஆகையால் L என்ற வகுப்பு L ) - ன் உறுப்புகளோடு 
I- ன் உறுப்புகளைக் கூட்டுவதனால் 

எண்களைக் 
கொண்ட வகுப்பாகும் . நாம் 0 = ( L U ) என நிறுவ வேண்டும் . 
அதாவது L - ல் உள்ள உறுப்புகள் குறை மதிப்புடை யவை என்று 
நிரூபிப்போம் . 


கிடைக்கும் 


- = ( L , U } ஆகையால் L-ன் உறுப்புகள் , U1- ன் மீச்சிறு 
உறுப்பைத் தவிர 

மற்ற உறுப்புகளின் குறை மதிப்பைக் 
கொண்டது . 


எவை 


எனவே 4 , 51 முறையே 11 , UT என்பவைகளின் 
யேனும் உறுப்புகளெனக் கொண்டால் , - b1 என்ற எண் 1 - ல் 
அமையும் . எனவே a1 ஐயும் ( -b1 ) ஐயும் கூட்டிக் கிடைக்கும் 
அமையும் . அதாவது 11 -- ( -b ) = a1 - b , என்ற எண் L - ல் 
அமையும் . a1 < b தெளிவு . எனவே 

a1-51 
என்பது குறை மதிப்புடையது . எனவே L - ல் உள்ள உறுப்புகள் 
குறை மதிப்புடையன . 


என்பது 


-- 


k ஏதேனும் ஒரு குறை விகிதமுறு எண்ணானால் , bi - a = -k 
என்று அமையுமாறு ay , hi முறையே 11 , U.- ன் உறுப்புகளாக 
அமையும் . 


மெய்யெண் தொகுதி 


357 


by - ai = - k 


ஃ d1 + ( -by ) = k . 

( 1 + ( -51 ) € L 


: k EL 


எனவே , எல்லாக் குறை விகிதமுறு எண்களும் L -ல் அமையும் . 
எனவே , மேற்கூறியவற்றிலிருந்து பூச்சியம் U -ன் மீச்சிறு உறுப் 
பாகும் எனப் பெறுகிறோம் . 

ஃ ) = ( L , U ) 


அதாவது , 0 = { + ( -d ) ஆகும் . 
குறிப்பு : 

இத்தன்மையை -ன் கூட்டலுக்கான எதிர்மாறு உறுப்பு 
- என்பதன் மூலம் குறிக்கிறோம் . 


1-20.5 கூடுதலின் ஓரியல்பான விதி ( Law of Monotony of 

addition )) 
< > B எனில் + Y > B + Y ஆகும் . 


என 


தெரிப்பு : 

d = { L1 , U1 ) B = ( L ) , US ) , Y = ( L3 , Ug ) 
a + Y = ( L , U ) , 3 + Y = ( L , U " ) இருக்கட்டும் . 
d > B ஆகையால் L , ஆனது L - ன் சரியான பகுதியாகும் . 

எனவே , L -ம் L - ன் சரியான பகுதியாகும் . டி - ல் இல்லாத 
a1 என்ற உறுப்பை -ல் எடுத்துக் கொண்டால் , a ) , U.- ல் 
இருக்கும் . al > a | 

உறுப்பை 1 - ல் எடுத்துக் 
கொள்வோம் . 


என்ற 


ai - ai = € ( E ஒரு கூட்டு விகிதமுறு எண் ) , as bs முறையே 
L : -லும் Us- லும் , b : -ag = = என் இருக்குமாறு எடுத்துக் 
கொள்வோம் , 

( 81.8) 


ai + as = a + E + bs 

= at + bg . 


இங்கு + as என்பது a ) என்ற 11 - ன் ஓர் உறுப்பையும் 
as என்ற 19 - ன் ஓர் உறுப்டையும் கூட்டிக் கிடைத்த ஓர் 
எண்ணானது L - ன் ஓர் உறுப்பாகும் . 


858 


இயற்கணிதம் 


மேலும் ai + bs என்பது U2- ன் உறுப்போடு Us- ன் உறுப்பைக் 
கூட்டிக் கிடைத்த U " - ன் உறுப்பாகும் . எனவே ( -லும் U”- லும் 
பொது உறுப்புகள் உள்ளன ; ஆனால் L " - ல் இல்லை . ஆகையால் 
L " , L - ன் சரியான பகுதியாகும் . எனவே + Y > B + Y ஆகும். 


1 • 21 . தேற்றம் 7 : 

a , t) எவையேனும் இரு விகிதமுறு எண்களானால் , a + b = 
a + b ஆகும் . அதாவது இரு மெய் விகிதமுறு எண்களின் கூடுதல் 
ஒரு மெய் விகிதமுறு எண்ணாகும் . 


தெரிப்பு : 

( Ly , Uy ) , b = ( L ,, U, ) , a + b = ( L , U ) எனக் கொள் 
வோம் . எனவே a , b , முறையே U. , -ன் மீச்சிறு உறுப் 
பாகும் . இப்போது நாம் (a + b) , U- ன் மீச்சிறு உறுப்பென நிறுவ 
வேண்டும் . 


x , y முறையே L ) , L.- ன் எவையேனும் உறுப்புகளானால் , 
x + y , டன் ஓர் உறுப்பாகும் . 


x < a , y < b 


x + y < a -- b . 


L- ன் ஒவ்வோர் உறுப்பும் a + b ஐ விடச் சிறியது . 


அடுத்து a + b -- k ( k > 0 ) என்ற விகிதமுறு எண்ணை எடுத் 
துக் கொண்டால் a + b -- k < a + b ஆகும் . ஆனால் 


a + b - k 


= ( - + ) + (b - 1 ) 


= 11 - ன் ஓர் உறுப்பு + L.- ன் ஓர் உறுப்பு 


... ( a + b -- k ) , L- ன் ஓர் உறுப்பு . அதாவது ( a + b ) ஐ விடச் 
குறைவான ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் 1- ல் அமைந் 
துள்ளது . 


( a + b) ஆனது U- ன் மீச்சிறு உறுப்பாகும் . 
: a + 3 = ( L , U ) a + b 


-- 


அதாவது a + b 


a + b 


மெய்யெண் தொகுதி 


359 


குறிப்பு : 

ஒரு மெய் விகிதமுறு எண் , ஒரு விகிதமுறா எண் , ஆகிய 
வற்றின் கூடுதல் ஒரு விகிதமுறா எண் ஆகும் . 


1-22 . தேற்றம் 8 : 

ஒரு மெய் விகிதமுறு எண்ணின் குறை மதிப்பும் ஒரு மெய் 
விகிதமுறு எண்ணாகும் . மேலும் - ( a ) = { -a ) . 


தெரிப்பு : 

a + ( -d ) = 0 
a + ( -a ) = 0 
ஃ - { a ) = { - a ) 


குறிப்பு : 

இரு மெய் விகிதமுறு என்களின் வித்தியாசம் ஒரு மெய் 
விகிதமுறு எண்ணேயாகும் . a - 6 = a - b . 


1:23 . தேற்றம் 9 : 

மெய்யெண்களுக்கிடையே 
எண்கள் உள்ளன . 


எண்ணற்ற 


விகிதமுறா 


தெரிப்பு : 

o , 3 ( d < B ) எவையேனும் இரு மெய் எண்களாக இருக் 
கட்டும் . Y ஏதேனும் ஒரு விகிதமுறு எண் எனக் கொள்வோம் . 


< B ஆதலால் 


d + ( -Y ) < 3 + ( -Y ) 


* -Y < s_Y . 


இப்பொழுது , -Y , B - Y என்பவற்றிற்கு இடையே 3 - ஐப் 
போன்ற எண்ணற்ற மெய் விகிதமுறு எண்கள் உள்ளன . 

d - Y < a < 3 - Y 
[ J + ( -Y ) ] + Y < a + Y < [ 3 + { -Y)] + Y 





860 


இயற்கணிதம் 
d + [[ -Y ) + Y] < a + Y < 3 + { { - Y ) -+ {Y )} 

d + 0 < a + Y < $ + 0 
* d < a + Y < 3 . 
a + Y என்ற விகிதமுறா எண் ! , B என்பவற்றிடையே 


உள்ளது . 





d , B என்பவற்றின் இடையே எண்ணற்ற விகிதமுறா 
எண்கள் உள்ளன . 


1-24 . 


கூட்டுப் பகுப்பின் தன்மை ( A property of positive sec 
tions) 


வரையறை : 

ஏதேனும் ஒரு விகிதமுறு எண் k > 1 - க்கு ஒத்த ( L, U ) 
என்ற கூட்டு மெய்யெண் பகுப்பில் , x , y என்ற கூட்டு எண்கள் 

y 
முறையே L , U- ல் 

அமைந்து 


( 


= k என்ற விகிதத்தில் ) 


இருக்கும் . 


1.25 . இரு மெய்யெண்களின் பெருக்கல் 


வரையறை : 


all = ( L ) , U1 ) , 2 = ( Ly , Uz ) என்ற இரு மெய்யெண்களைப் 
பெருக்குவதனால் கிடைக்கும் மெய்யெண் = ( L , U) ஆகும் . 
இங்கு 1 என்ற வகுப்பு ( i ) எல்லாக் குறை விகிதமுறு எண்கள் 
( ii ) விகிதமுறு எண் பூச்சியம் ( iii ) L1- ல் ஓர் உறுப்பை 1 - ல் 
உள்ள ஓர் உறுப்போடு பெருக்குவதால் கிடைக்கும் கூட்டு விகித 
முறு எண்கள் , ஆகியவற்றை உறுப்புகளாகக் கொண்டு அமையப் 
பட்டதாகும் . 


இதையே நாம் (L , U ) = {LI , U ) , ( L,, U , ) := di d2 
எனக் குறிப்பிடுகிறோம் . 


தெரிப்பு : 

d ) = ( L1 , U. ), d , ( Lg , U2 ) என்பவை இரு மெய்யெண் 
களாக இருக்கட்டும் . { 1 , d , என்ற இரண்டுமே கூட்டு மதிப் 
புடையனவாக இருப்பின் L1 , L , ஆகிய இரண்டு வகுப்பிலும் 
கூட்டு விகிதமுறு எண்கள் உள்ளன . 


மெய்யெண் தொகுதி 


861 


d = { L , U) என்ற பகுப்பை அமைப்போமானால் L என்ற 
வகுப்பில் ( i ) எல்லாக் குறை விகிதமுறு எண்கள் { ii ) விகிதமுறு 
எண் பூச்சியம் ( iii ) L | - ன் ஓர் உறுப்போடு 1 - ன் ஓர் உறுப்பைப் 
பெருக்குவதால் கிடைக்கும் கூட்டு விகிதமுறு எண்கள் உறுப்பு 
களாக அமைந்து உள்ளன . 


- ஒரு பகுப்பின் கீழ் வகுப்பு என இப்பொழுது நிறுவுவோம் . 
L- ல் உறுப்புகள் உள்ளன . L- ல் எல்லா விகிதமுறு எண்களும் 
இல்லை . அடுத்ததாக -க்கு மீப்பெரு உறுப்பு இல்லை என்று நிறுவ 
வேண்டும் . 


a , L-ன் ஒரு கூட்டு விகிதமுறு எண்ணாக இருக்கட்டும் . 
மேலும் a = al az , ar E L } , a , E L , என இருக்கட்டும் . 


b < a என்ற கூட்டு விகிதமுறு 

எண்ணை எடுத்துக் 
b 
கொண்டால் 

= x என இருக்கட்டும் . எனவே 0 < x < 1 . 
a | 





(al dz ) x 
= a1 ( ay x ) 


a , ஐ விடச் சிறிய azx EL , 


ஆகையால் b என்ற கூட்டு விகிதமுறு எண் , பன் ஓர் 
உறுப்பு a | ஐயும் , L.- ல் ஓர் உறுப்பை azx ஐயும் பெருக்கிக் 
கிடைத்த எண் , எனவே , L- ல் உள்ளது . 


மேலும் 11 , L , என்பவைகளுக்கு மீப்பெரு உறுப்பு இல்லாத 
தால் 1 - க்கும் மீப்பெரு உறுப்பு இல்லை . எனவே L , ( L , U ) என்ற 
பகுப்பின் கீழ் வகுப்பாக அமைய முடியும் (L , U ) என்ற இப்பகுப்பு 
( L UL ) , ( L , U , ) ஆகியவற்றின் பெருக்கற் பலன் எனப்படும் . 


இதை ( L , U ) = { L ] , L1 ) , ( L ,, U , ) = 81 , d , எனக் குறிப் 
பிடுகிறோம் . 


தலைகீழ் கூட்டு மெய்யெண் ( The reciprocal of a positive real 

number ) 


வரையறை : 

-1 = { L , U ) என்றால் , L- ல் { i ) எல்லாக் குறை விகிதமுறு 
எண்களும் ( ii ) விகிதமுறு எண் பூச்சியம் ( iii ) d = ( LI • US ) 


இயற்கணிதம் 


என்ற பகுப்பில் U- ன் மீச்சிறு உறுப்பைத் தவிர மற்ற எல்லா 
உறுப்புகளின் தலைகீழ் மதிப்புகளைக் கொண்ட எண்களும் உறுப் 
புகளாக அமையும் . எனவே d - 1 ஐ -ன் தலைகீழ் மதிப்பு 
என்கிறோம் . 


1-26 . இரு மெய்யெண்களின் வகுத்தல் 
A , B ( B + 0 ) என்பன இரு மெய்யெண்களாகில் 


* =(a)(3 ) = ds 


ஆகும் . 


பெருக்கலின் அடிப்படை விதிகள் 

( i ) மாற்று விதி : , B இரு விகிதமுறு எண்களெனில் 
dB = Bd ஆகும் . 


( ii ) சேர்ப்பு விதி : ( 3 ) Y ( BY ) ஆகும் . 

( iii ) மாற்றிலி உறுப்பு அமைந்து இருத்தல் ( Existance of 
Multiplication identity ) : 

a = ( L | U ) , 1 = ( L ) , U , ) என்றால் 
d 1 

= d = ( L , U) ஆகும் . 


தெரிப்பு : 

1 = ( L , U , ) ஆனால் L , - ல் உள்ள உறுப்புகள் < 1 ஆகும் . 
மேலும் U2- ன் மீச்சிறு உறுப்பு 1 ஆகும் . L என்ற வகுப்பு L.- ன் 
ஓர் உறுப்பையும் , 1 : -ல் ஓர் உறுப்பைப் பெருக்குவதால் கிடைக்கும் 
எண்களை உறுப்புகளாகக் கொண்ட வகுப்பாகும் . எனவே 

a1 EL , az E L , எனில் 

ay d , EL ஆகும் . al ag < al . 1 = ay . 
( ஏனெனில் a , € L , மேலும் as < 1 ) , 


ay a , என்ற ன் உறுப்பு , a ) என்ற - ன் உறுப்பை விடக் 
குறைவானது . எனவே / -ன் ஒவ்வோர் உறுப்பும் 1 - ல் அமை 
யும் . 

அடுத்ததாக a1 € 11 , az > a1 எனும்படியான as E LI 
ஆக இருக்கட்டும் . 


மெய்யெண் தொகுதி 


છે છે 


11 


( 1 


< 1 ஆதலால் 


E 12 . 


இப்போது ( 1 


as| 


(4 ) 


எனவே a = 

= L ) - ன் ஓர் உறுப்போடு L , - ன் ஓர் உறுப்பின் 
பெருக்கற் பலனாக அமைகிறது . 


எனவே ay ; L- ன் ஓர் உறுப்பாகும் . 
ஆகவே L ) - ன் ஒவ்வோர் உறுப்பும் L- ன் ஓர் உறுப்பாகும் . 


எனவே L , L ) என்ற இரண்டு வகுப்புகளுள் சர்வசமம் . 


( L , U ) 


( L1 , UT ) ( L ,, U , ) 


A = d . 1 ( d > 0 ) 
< < 0 எனில் { -d) | = ( -d ) 


ஏனெனில் d . I = _ [ [ - d ) . 1 ] 

= - ( - d ) = d . 


( iv ) பெருக்கலுக்கான எதிர்மாறு உறுப்பு : 

dd + 0 எனில் . ! - 1 -- 1 ஆகும் . 


{ v ) ஓரியல்பு விதி ( MonotanygLaw ) : 

< < B , Y கூட்டு மதிப்பைப் பெற்றது 
எனில் & Y < BY . 


( vi ) இரு மெய் விகிதமுறு எண்களின் பெருக்கற் பலனும் ஒரு 
மெய் விகிதமுறு எண் ஆகும் . மேலும் a . b = ab ஆகும் . 


( vii ) பங்கீடு விதி (Distributive Law ) : 

d = ( Li , U ) , B ( L) , U, ) , Y = ( L3 , Us ) 
a { B + Y ) = { L , U), B + dY = ( L , U ) 
எனில் 4 { B + Y ) = dB + dY ஆகும் . 


364 

இயற்கணிதம் 
தெரிப்பு : 

d , B , Y கூட்டு மெய்யெண்களாக இருக்கட்டும் . குறை 
விகிதமுறு எண்கள் , பூச்சியம் , ஆகியவைகள் 1- லும் , L - லும் 
அமையும் . 


ai ( ay + ag ) என்பது L- ன் ஓர் உறுப்பாகும் . 


ay as + a as என்பது L - ன் ஓர் உறுப்பாகும் . 
( uy , al E LI ) 


மேலும் a ) ( a ) + as ) = ayar + dya3 ஆகும் . 


a = al ஆனால் , 

ands + a az € L 


அதாவது aide + a as E L 


. 


a1 ( al -- ag ) E L 


எனவே a1 = a | , ஆனால் L - ன் உறுப்புகள் 1- ல் உள்ளன . 
எனவே பொதுப்படையாக 11 > a1 ஆனால் di la < 1 . 

al as a { ( a / al ) ag ) a ) (lg ஆக இருக்கட்டும் . 


as 


- 


( * 


as 


) 


1. tly = ay 


ஃ ag € Lg . 


al a , + al as = at i , + ai as 
ஃ a as + al as E L 


= a | (as + as )) 


மேலும் , an as + as ag 


= al ( a + ag ) E L 


ஃ L, L ஆகிய இரு வகுப்புகளும் சர்வ சமம் . 
ஃ d ( B + Y ) = B + dY ஆகும் . 


1-27 . டெடிகின்டின் தேற்றம் 10 : ( Dedekind s Theorem ) 

எல்லா மெய்யெண்களையும் ( L , U ) என்ற இரு வகுப்புகளாகக் 
கீழ்க்கண்ட முறையில் பிரிக்கலாம் . 


385 
மெய்யெண் தொகுதி 

( i ) ஒவ்வொரு வகுப்பிலும் ஓர் உறுப்பேனும் உண்டு . 

( ii ) ஒவ்வொரு மெய்யெண்ணும் ஏதேனும் ஒரு வகுப்பில் 
இருக்கும் . 

( iii ) கீழ் வகுப்பு L- ன் ஒவ்வோர் உறுப்பும் மேல் வகுப்பு U- ன் 
ஒவ்வோர் உறுப்பை விடக் குறைவானது . 

இவ்வாறெனின் L- ல் மீப்பெரு உறுப்பு உண்டு அல்லது U- ல் 
மீச்சிறு உறுப்பு உண்டு . 
தெரிப்பு : 

இப்பொழுது L , U என்பவற்றின் மெய்விகிதமுறு உறுப்பு 
களுக்கு ஏற்ப அமைந்த விகிதமுறு எண்களை மட்டும் கொண்டு 
LI , U ) என்ற இரு வகுப்புகளை அமைக்கலாம் . 

நிலை 1 : L- க்கு a என்னும் மீப்பெரு உறுப்பு இருப்பதாகக் 
கொள்வோம் . எனவே a- க்கு ஒத்த மெய் விகிதமுறு எண் 
a, L- ல் அமையும் . இப்பொழுது a , L- ன் மீப்பெரு உறுப்பு என 
நிறுவுவோம் . இவ்வாறு இல்லையெனில் d > a என்னும்படி , 
L- ன் ஓர் உறுப்பாக இருக்கட்டும் . இப்பொழுது a, d இவற்றுக் 
கிடையே எண்ணற்ற மெய் விகிதமுறு எண்கள் உள்ளன , 
அவற்றுள் ஒன்று ம் என இருக்கட்டும் . அதாவது , 

a < b < d . 

இப்பொழுது d , L- ன் ஓர் உறுப்பு , மேலும் b < d . 
ஆதலால் b E LB E L ) . மேலும் a < 6 ஆதலால் a < b அதாவது 
L.- ன் மீப்பெரு உறுப்பான a ஐ விட அதிக மதிப்புடைய b , 4 - ல் 
அமைந்துள்ளது . இது முரண்பாடான முடிவாகும் . எனவே 
a L-ன் மீப்பெரு உறுப்பாகும் . 

நிலை 2 : US- க்கு X என்ற மீச்சிறு உறுப்பு இருப்பதாகக் கொள் 
வோம் . மேற்கூறியவாறு x , U1- ன் மீச்சிறு உறுப்பு என நிறுவ 
லாம் . 


நிலை 3 : L1- க்கு மீப்பெரு உறுப்பும், U1- க்கு மீச்சிறு உறுப்பும் 
இல்லாமல் இருக்கட்டும் . இந்த நிலையில் ( L ) , U1 ) என்ற பகுப்பு 
என்னும் விகிதமுறு எண்ணாகும் . 

L , U- இவற்றுள் ஏதேனும் ஒன்றில் அமைந்து இருக்கும் . 

{ i ) , L- ல் அமைந்திருப்பதாகக் கொள்வோம் . 
பொழுது d , L-ன் மீப்பெரு உறுப்பென நிறுவலாம் . இவ்வாறு 
இல்லையெனில் p > < L-ன் ஓர் உறுப்பாக இருக்கட்டும் . 


388 


இயற்கணிதம் 


{ < a < 3 என்னும்படி ( என்னும் ஏதேனும் மெய் விகித 
முறு எண் அமைந்திருக்கும் . B E L ஆதலால் a -க்கு ஒத்த a , L-ல் 
அமைந்து இருக்கும் . 


d = { L | U ] ) என்ற மெய்யெண்ணின் கீழ் வகுப்பான 

L-ல் 
a > d என்னும்படி a என்னும் உறுப்பு அமைந்துள்ளது . இது 
பொருந்தாது ( 8 ) எனவே , L- ன் மீப்பெரு உறுப்பு . 


( ii ) இதேபோன்று d E U எனில் d . U- ன் மீச்சிறு உறுப்பு 
என நிறுவலாம் . 


குறிப்பு : 


( i ) மேற்கூறிய தேற்றத்திலிருந்து மேற் குறித்தவாறு மெய் 
யெண்களை L , U என்று இரு வகுப்புகளாகப் பிரிக்கும்போது 
என்னும் மெய்யெண் d ஐ விடக் குறைந்த ஒவ்வொரு மெய் 
யெண்ணும் L- லும், & ஐ விட அதிகமான ஒவ்வொரு மெய் 
யெண்ணும் U- லும் அமையும்படி உள்ளது . , L- லோ அல்லது 
U- லோ அமைந்து இருக்கும் . 


( 2 ) இத்தேற்றத்திலிருந்து விகிதமுறு எண்களின் பகுப் 
பிற்கும் மெய்யெண்களின் பகுப்பிற்கும் இடையே உள்ள ஓர் 
அடிப்படை வேறுபாடு புலனாகிறது . ஏனெனில் ( L , U ) விகிதமுறு 
எண்களின் பகுப்பு எனில் L- க்கு மீப்பெரு உறுப்போ , (J- ல் மீச்சிறு 
உறுப்போ இல்லாமல் அமையலாம் . ஆனால் ( L, U ) ஒரு மெய் 
யெண்களின் பகுப்பு எனில் இவ்வாறு அமைய முடியாது . அதாவது 
L, U என்ற விகிதமுறு எண்களின் வகுப்புகளுக்கு இடையே இடை 
வெளி உள்ளது . ஆனால் மெய்யெண்களின் L , U என்ற வகுப்பு 
களுக்கு இடையே இடைவெளி இல்லை . அதாவது விகிதமுறு எண் 
தொகுதி பெற்றிராத ஒரு முழுமைத் தன்மையை ( Property of 
Completeness ) மெய்யெண் தொகுதி பெற்றுள்ளது . 


1.28 . விகிதமுறு எண்களை ஒரு நேர் கோட்டின் மீது அமைந்த 

புள்ளிகளால் குறிப்பிடுதல் 


என்னும் முடிவில்லா நேர் கோட்டில் , 0 என்னும் புள்ளியை 
ஆதியாகவும் , 0P என்ற தூரத்தை ஓர் அலகு 

தூரமாகவும் 
கொண்டால் , ஒவ்வொரு விகிதமுறு எண்ணையும் ! என்னும் நேர் 
கோட்டின் மீதுள்ள புள்ளியொன்றின் மூலம் குறிக்கலாம் . எடுத்துக் 
காட்டாக x என்பது 

கூட்டு விகிதமுறு எண்ணாயின் 


மெய்யெண் தொகுதி 


387 


T | 

O B K C P 
0 - லிருந்து வலப் புறமாக X. OP என்ற அலகு தூரத்திலுள்ள புள்ளி 
x என்னும் கூட்டு விகிதமுறு எண்ணைக் குறிக்கும் . 0 என்பது 
பூச்சியத்தையும் P என்பது ஒன்றையும் குறிக்கும் புள்ளிகளாகும் . 
கூட்டு விகிதமுறு எண்களை 0 - லிருந்து நேர் கோட்டில் வலப் 
புறமாகவும் , குறை விகிதமுறு எண்களை 0 விற்கு இடப் புறமாகவும் 
குறிப்பிடுகிறோம் . இவ்வாறு விகிதமுறு எண்களைக் குறிக்கும் 
புள்ளிகளை விகிதமுறு புள்ளிகள் என்று கூறுகிறோம் . 

B , C - இவை இரண்டும் எவையேனும் இரண்டு விகிதமுறு 
புள்ளிகளாக இருக்கட்டும் . OB = d , OC = B என இருக்கட்டும் . 
எனவே BC = B - d . BC - ன் நடுப்புள்ளி K. என்றால் K1 ஐக் 
குறிக்கும் விகிதமுறா எண் d + 

இதேபோன்று 
BK- ன் நடுப்புள்ளியான K , ஐக் குறிக்கும் விகிதமுறு 

எண் 
d + இதே போன்ற + 

B - d ) 


2 


22 


என்ற 


28 


எண்ணற்ற விகித முறு எண்களைக் குறிக்கும் விகிதமுறு புள்ளிகளை 
BC- க்கு இடையே காணலாம் . 


மேற்கண்ட முடிவிலிருந்து ஒரு நேர் கோடு விகிதமுறு புள்ளி 
களாலேயே முற்றுப் பெறுகின்றது என முடிவு செய்ய இயலாது . 
ஏனெனில் விகிதமுறு புள்ளிகள் எத்தனை நெருக்கமாக அமைந் 
திருப்பினும் , அவற்றிற்கும் வேறான எண்ணற்ற புள்ளிகளும் நேர் 
கோட்டின் மீது அமையும் . எடுத்துக்காட்டாக நாம் வரைந்துள்ள 
‘ என்ற நேர் கோட்டில் 0A = 2 என்ற சமன்பாட்டை நிறைவு 
செய்யும் A என்னும் புள்ளியை எடுத்துக் கொள்வோம் . இந்தப் 
புள்ளி • A , ஒரு விகிதமுறு புள்ளியாக இருக்க முடியாது . ஏனெனில் 

= 2 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் விகிதமுறு எண் 
எதுவுமில்லை . 

எனவே விகிதமுறு புள்ளிகள் மட்டும் ஒரு நேர் கோடு மீது 
பொருந்தினால் அந்த நேர் கோட்டில் எண்ணற்ற இடை வெளிகள் 
இருப்பதனால் , ஒரு நேர் கோட்டைப் பூர்த்தி செய்ய விகிதமுறு 
எண்கள் மட்டும் போதாது . 

ஒரு தேர் கோட்டில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளி Q- க்கு , வலப் 
புறமாக அமைந்துள்ள புள்ளிகள் 

வகுப்பு 

B- லும் , 
பறமாக அமைந்துள்ள புள்ளிகள் வகுப்பு A- லும் அமைந்தால் 
0 என்ற புள்ளி நேர் கோட்டின்மீது உள்ள புள்ளிகளை இரண்டு 


388 


இயற்கணிதம் 


வகுப்புகளாகப் பிரிக்கிறது . இந்தப் புள்ளி Q ஐயே நாம் ஒரு மெய் 
யெண் ( L , U ) என்று குறிப்பிடுகிறோம் . எனவே ஒவ்வொரு மெய் 
யெண்ணுக்கும் ஒத்த ஒரு புள்ளி ஒரு நேர்கோட்டில் அமையும் . 

மறுதலையாக ஒரு நேர் கோட்டில் அமைந்த ஒவ்வொரு 
புள்ளிக்கும் ஒத்த ஒரு மெய்யெண் உண்டு . இவ்வாறு ஒரு நேர் 
கோட்டின் மீதமைந்த புள்ளிகளுக்கும் , மெய்யெண்களுக்கும் 
இடையே ஒன்றுக் கொன்று தொடர்பு அமைந்துள்ளது . எல்லா 
மெய்யெண்களையும் கொண்ட தொகுதி எண்ணியல் தொடரகம் 
( Arithmetic continum ) எனவும் , ஒரு நேர் கோட்டின் மீதுள்ள 
எல்லாப் புள்ளிகளையும் கொண்ட தொகுதி கோட்டுத் தொடரகம் 
( Linear conti num) எனவும் கூறப்படும் . 
எடுத்துக்காட்டு 1 : 

od > B எனில் (d - B ) கூட்டு மதிப்புடையது . 
d < B எனில் ( d - B ) குறை மதிப்புடையது என நிறுவுக . 


. 


தெரிப்பு : 

d > B. 
d + { - B ) > B + ( --B ). 

/ + ( -3 ) > 0 
. L B > O 

( c - B ) கூட்டு மதிப்புடையது . 
d ! < B எனில் மேலே கூறியதுபோல் { B - d ) கூட்டு மதிப் 
புடையது . எனவே ( U - B ) குறை மதிப்புடையது . 
எடுத்துக்காட்டு 2 : 

B , B > Y என்றால் d > Y என்று காட்டுக . 
தெரிப்பு : 

d = ( L1 , U1 ) B = ( L ) , U , ) Y = ( Lg , Us ) 
கொள்வோம் . 

நீ , எனில் 11 , 1 , என்ற இரண்டும் சர்வ சமம் மேலும் 
B > Y எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . எனவே L ; ஆனது L.- ன் 
சரியான பகுதியாகும் ( Proper part ) . 

ஃ Ls , L ) - ன் சரியான பகுதி , 
. d > Y ஆகும் . 


எனக் 


869 


மெய்யெண் தொகுதி 


எடுத்துக்காட்டு 3 : 

எல்லாக் கூட்டு மெய்யெண்களும் குறை மெய்யெண்களை 
விடப் பெரியவை என நிறுவுக . 


தெரிப்பு : 

of = ( Ly , U ) ; 0 = ( L ,, U, ) என்று எடுத்துக் கொண் 
டால் , பூச்சியம் U. ன் மீச்சிறு உறுப்பாகும் . எனவே L.-ல் 
உள்ள 

உறுப்புகள் குறை மெய்யெண்களாகும் . எனவே L. , 
L1- ன் சரியான பகுதியாகும் . 


* 


> 0 


{ > L , ல் உள்ள உறுப்பு ( ஒரு குறை மெய்யெண் ) . 


கூட்டு மெய்யெண் > குறை மெய்யெண் . 


எடுத்துக்காட்டு 4 : 

a > 3 ஆனால் -d < - 3 ஆகும் . 
d > 3 ( கொடுக்கப்பட்டது ) 





d . + ( - ) > B + ( - ) . 
0 > 3 + ( - ) 
( -3 ) - + 0 > { ( -- B ) + 3 ] + ( -d ) 
( - B ) + 0 > 0 + ( --d ) 


ஃ ( -- [3 ) > ( - ) 


எடுத்துக் காட்டு 5 : 

2 355 
3 

113 
மதிப்பைக் காண்க . 


- 


என்ற விகிதமுறு எண்களின் தோராய 


1 


10 


* ( 39 ) 

= " ( 3 ) - 1 ( 8 + ; ) 


க . - 24 


370 


இயற்கணிதம் 


- 


8 
10 


+ 


1 
101 


வடை 


20 


6 
10 


+ 


1 
102 


X 


8 
10 


15- ( 6 + ; ) 


8 


1 


8 
10 


+ 


--- 


. 


102 ) 


102 


3 


8 


6 


1 


+ 


+ 


10 


102 


108 


( 3 
(6+ :) 


8 


8 
10 


+ 


+ 


1 
108 


102 


6 


6 


1 


ல 


6 
10 


+ 


+ 


-- 


102 


108 


102) 


2 


0.8888 


< 0.8867 ஆகும் . 


18 


355 
118 


113 


1 
10 


180 
113 


3 + 


1 
10 


1 + 


3 + 


1 
10 


48 
118 


. 


( H 
( 19 ) 
* 
* 

15-( 
- 


= 


3 + 


+ 

102 


430 
113 


= 3+ 


1 
10 


+ 


2 + 


104 
113 


-- 


8 + 


+ 

102 


+ 


1 
102 


104 
113 


மெய்யெண் தொகுதி 


371 


1 


= 3 + 


+ 
102 

+ 


5 ( 191 ) 


1040 
113 


108 


2 


23 


= 3+ 


1 
10 


+ 


1 
+ 

108 


9+ 


102 


113 


1 


= 3+ 


+ 


9 

1 
+ + + 
103 

103 


23 
113 


102 


102 


9 


= 3+ 


1 
10 


+ 

102 


108 


5. (( 119 ) 
( 2 +118 ) 


1 


1 
10 


102 


9 
+ 
108 

+ 


104 


= 3+ 


1 
10 


9 
+ 

+ 
10 


102 


104 
1 
10+ 


113 


3 
113 

என்ற விகிதமுறு எண் 3.1292 - க்கும் , 3.1293 
க்கும் இடையே அமைந்துள்ளது , 


355 
அதாவது 3.1292 < 

< 3.1293 ஆகும் . 
113 


எடுத்துக்காட்டு 6 : 

( i ) 2 , ( ii ) 9 - ன் வர்க்க மூலம் ஒரு விகிதமுறு எண் இல்லை 
என நிறுவுக . 


( i ) 12 ஒரு விகிதமுறு எண் என்று எடுத்துக் கொள்வோம் . 
அதை / 2 = 

P 

என்று கொண்டால் , p- க்கும் q- க்கும் பொதுக் 

9 | 
காரணி இராது . 


2 


. 


( 4 ) 


= 2 . 


pa 


2q 


872 


இயற்கணிதம் 


4 ஒரு முழு எண் . எனவே p - ம் , 2q - ம் முழு எண்களேயாகும் . 
எனவே p - ம் ஒரு - முழு எண் . மேலும் p ஆனது 24 " -க்கு 
சமமாகையால் , p " ஐ 2 ஆல் வகுக்கலாம் . 


அதாவது p - ல் 2 ஒரு காரணியாக உள்ளது . 

y = 2n என்று கொண்டால் ( n ஒரு முழு எண் ) 
p 24 


- 


4n3 = 

2q 


- 


எனவே , 4 ஐயும் 2 ஆல் வகுக்கலாம் . 


இது 


எனவே p- க்கும் , ( -க்கும் 2 பொதுக் காரணியாக உள்ளது . 
நாம் எடுத்துக் கொண்ட கொள்கைக்கு முரண்பாடாக 

p 
அதாவது நாம் 2 ஒரு விகிதமுறு எண் என்று 

4 
எழுதலாம் . 


உள்ளது . 


எனவே 12 ஒரு விதமுறு எண்ணாக இருக்க முடியாது . 


( ii ) 3 -ன் வர்க்க மூலம் ஒரு விகிதமுறு எண் இல்லை என 
நிறுவுக . 
V3 விகிதமுறு எண் 

எடுத்துக் கொள் வோம் . 
P 

என்று எடுத்துக் கொண்டால் , p - க்கும் 4 - க்கும் 

9 
பொதுக் காரணி இராது . 


என 


13 


- 


3 ச 

p 
42 


3q . 


1 ஒரு முழு எண் . எனவே 42 , -ம் , 34 - ம் முழு எண்களாகும் . 


= ஒரு முழு எண் . மேலும் p , 3 ஆல் மீதியின்றி 
வகுபடும் . எனவே p , q என்ற இரண்டும் 3 ஆல் மீதியின்றி 
வகுபடும் . எனவே p , 3 ஆல் மீதியின்றி வகுபடும் . 


* 


3n 


( 3n ) 2 == p ? = 3g ” 


* 


= 8ne . 


மெய்யெண் தொகுதி 


373 


( - ம் 3 ஆல் மீதியின்றி வகுபடும் . எனவே P , 4 என்ற 
இரண்டும் 3 ஆல் மீதியின்றி வகுபடும் . இது நாம் எடுத்துக் 
கொண்ட கொள்கைக்கு முரண்பாடாயுள்ளது . 

எனவே 3 ஒரு 
விகிதமுறு எண் இல்லை . 


பயிற்சி 1 


1. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை விகிதமுறு எண்கள் 

எனக் காட்டு . 
( j ) 5 (ii ) -5 (iii ) 2.71 என நிரூபி . 


1. கீழே கொடுக்கப்பட்ட எண்கள் விகிதமுறா எண்கள் என்று 

காட்டு . 
V3 ; 48 ; V31 . 


1 . 


Nn+ 1 -- Vn - 1 என்ற எண் விகிதமுறு எண்ணாக 
இருக்க முடியாது என நிரூபி . 


IV . இரண்டு கூட்டு மெய்யெண்களின் கூட்டுத் தொகை 

கூட்டு மெய் எண் என்று நிரூபி . 


V. 

p ஒரு விகிதமுறு எண் , ( ஒரு விகிதமுறா எண் என்றால் , 
( i ) p + q ஒரு விகிதமுறா எண் ( ii ) p . q ஒரு விகிதமுறு 

எண் (p # 0 ) என்று காண் , 
IV . < l = ( L ] U ] ) ; dz = ( L : U , ) எனில் , 11 - லும் , U , - லும் 

சில உறுப்புகள் பொதுவாக இருக்குமாகில் di > d , என 

நிறுவுக . 
VII . நிறுவுக : (i) - ( U + B ) = -d - s . 

( ii ) - ( d - B ) = s - d . 
( iii ) & > B . Y > & எனில் + Y > B + d . 


2. கந்தழித் தொடர் முறைகள் - 

எல்லைகள் 


(( Infinite Sequences and Limits ) 


2.1 . நமக்கு நுண்கணிதத்திலிருந்து எல்லையைப் 

பற்றி 
ஓரளவு பொதுவாகத் தெரியும் . இவ் வத்தியாயத்தில் “ எல்லை 
என்றால் என்ன என்பதைப் பற்றியும் , அதைப்பற்றிய சில கருத்துக் 
களை வரையறுத்தும் , நுட்பமாக ஆராய்வோம் . 


2.2 . மட்டு ( Modulus) 

x என்ற எண் கூட்டு எண்ணாகிலும் சரி அல்லது குறை 
எண்ணாகிலும் சரி , அதன் குறியை எடுத்துக் கொள்ளாது எண் 
மதிப்பை மட்டும் எடுத்துக் கொள் வோமானால் , அதுவே x- ன் 
மட்டு மதிப்பு என்கிறோம் . இதையே 

• மட்டு x என்று படிக்க 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டாக : 

( 5 ! = | -5 | = 5 . 


( i ) x > y ஆனால் | x - y | = x - y 

| 7-5 = 7-5 = 2 . 


( ii ) x < y ஆனால் | x - y | == y - x 

16-8 | = 8-6 = 2 . 


- 


( iii ) [ x + y | x + y 
| 4 + 3 | 

| - 4 - 91 
3- ம் ந - ம் ஒரு குறியைக் கொண்டன . 


7 = 


375 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


( iv ) | x + y1 < | x1 + { y } 

x- ம் y- ம் வெவ்வேறு குறியை உடையன . 


( v ) | x + y + z + ... < lx | + Ty | + | z | + ... 
( vi ) | x | < 2 ஆனால் -2 < x < 2 . 


( vii ) ! x | < E ஆனால் - € < x < E இங்கு E என்பது ஒரு 

கூட்டெண் . 


| x - 1 | < E ஆனால் a - E < x < a + E . 


( viii ) ! x | > H ஆனால் x > H அல்லது x < - H. இங்கு H 

ஒரு கூட்டெண் . 


2.3 . 


எல்லை : 


E , M , N என்ற குறிகள் : 

€ என்பது கொடுக்கப்பட்ட அல்லது நாம் எடுத்துக் கொள்ளும் 
மிகச் சிறிய கூட்டெண் . 

E = • 005 , .00001 


எ . கா . . 


... 


.. 


M என்பது கொடுக்கப்பட்ட அல்லது 

நாம் 

எடுத்துக் 
கொள்ளும் ஏதாவது ஒரு கூட்டு முழு எண்ணைக் குறிக்கும் . 
எ . கா . M = 500 , 10000 ... அநேக இடங்களில் M - க்கும் 
E க்கும் தொடர்புண்டு . 


N என்பது மிகப் பெரிய எண்ணைக் குறிக்கும் . 


2.4 . வரையறை : 
E கொடுக்கப்பட்ட மிக மிகச் சிறிய 

கூட்டெண்ணாக 
இருக்கட்டும் . a திட்டமான எண் எனில் | x - a | ஆனது E ஐ 
விடக் குறைவாக இருக்கும்படி x- ன் மதிப்பு கிடைக்குமாயின் , 
X ஆனது a என்ற எல்லையை நெருங்குகிறது என்று கூறுகிறோம் , 
இதை நாம் x -- > a என்ற குறியீட்டில் குறிப்பிடுகிறோம் . 

N என்பது கொடுக்கப்பட்ட மிக மிகப் பெரிய 
இருப்பினும் , x - க்கு N ஐ விட அதிகமான ஒரு மதிப்பு கிடைக்கு 
மாயின் , x கந்தழியை நெருங்குகிறது என்கிறோம் . 


எண்ணாக 


இதை x - > 0 என்று குறிப்பிடலாம் . 
x - > + 0 ஆனால் -x -> - என்கிறோம் , 


878 


இயற்கணிதம் 


E > என்பது ஏதேனும் ஒரு சிறிய கொடுக்கப்பட்டுள்ள 
எண் என்க . a , ! என்பவை திட்டமான எண்கள் எனில் , 
0 < ! n -- a | < 7 என்ற கட்டுப்பாட்டுக்கடங்கிய எல்லா x- க்கும் , 
( i ) ! / ( x ) -- ! | - < 

E என்று அமையுமாறு ஒரு 17. ஐக் காண 
எல்லை f ( x ) = ! எனப்படும் . ( ii ) N என்ற 


முடியுமாகில் 


கொடுத்துள்ள மிகப் பெரிய எண் எதுவாயினும் f ( x ) > N என்ற 
மையமாறு ஒரு 7 ஐக் காண முடியுமாகில் எல்லை f( x ) = o என் 
போம் . 


2.5 . தேற்றம் 1 : 

எல்லை f ( x) = 


1 


ஆனால் எல்லை k ( f ( x ) ) = kl ஆகும் . 


இங்கு k ஒரு மாறிலியாகும் . 


தெரிப்பு : 
E கொடுக்கப்பட்ட மிகச் சிறிய கூட்டெண்ணாக இருக்கட்டும் . 
-ம் ஒரு கூட்டெண்ணாகும் . 


எல்லை 

வரையறைபடி , E என ஒரு மிகச் சிறிய எண் 
கொடுக்கப்பட்டால் , 0 < | x - a | < 1 என்ற கட்டுப்பாட்டுக் 
கடங்கி , x அமையுமாறு 1 என்ற கூட்டெண்ணைக் காணலாம் . 


E 


If ( x ) 

Tk | 
Tk ) • If ( x ) -1 | 


அதாவது | kf ( x ) -k! | 

எல்லை-kf ( x ) = kl. 


26. தேற்றம் 2 : 

எல்லை f1 ( x) = 11. எல்லை f2 ( x ) 


1, ஆனால் 


எல்லை - [ f1 (x) + f { x} ] = 11 +1,, 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


377 


தெரிப்பு : 

E கொடுக்கப்பட்ட எவ்வளவு மிகச் சிறிய கூட்டெண்ணாகிலும் , 
உ - ம் ஒரு கூட்டெண்ணாகும் . 


E 


எல்லை வறையறைபடி , € என ஒரு மிகச் சிறிய எண் கொடுக் 
கப்பட்டால் , 


E 


0 < Tx - a | < 11, என்ற கட்டுப்பாட்டிற்கடங்கிய x- ன் மதிப்பு 
களுக்கு | f1 ( x) - 1 | < > எனும்படி "7) ஐயும் , 

0 < | x - a ! < 1) , என்ற கட்டுப்பாட்டிற்கடங்கிய x- ன் 
மதிப்புகளுக்கு , ! f (x) - ! ! < என்னும்படி 7 , ஐயும் காண 
லாம் . 


E 


Tf ( x) + f ? (x) - 1 , -1 , | { [f1 ( x ) -11 ) 

- [ f ( x) -1 ] ! 

< If1 ( x ) -111 + i f2 (x) -12 | 
1 = ( 7 ) , 7 , - இவற்றில் சிறியது ) எனக் கொண்டால் 
0 < Ix - a | < 1 என்ற கட்டுப்பாட்டிலமைந்த X- ன் எல்லா 
மதிப்புகளுக்கும் | f { x ) - 1 | < > | 12 (x } -- 12 | < 
அமையும் . 

எனவே | f1 ( x ) + f ( x ) - 1 , -1 , | = | ( f1 (x) -11 ) + 


என 


( f ? (x) -1, ) | 


< If1 ( x ) -1 ) | + T [f ( x ) -1 , ) | 


E | 


E 


+ 


0 . 


எல்லை [ f1 (x) + f ( x ] ] = 1 + !, . 


அதேபோல் , 

எல்லை [ f (x ) - f : ( x) ] = 11-1 , என நிறுவலாம் . 


378 


இயற்கணிதம் 


2.7 . தேற்றம் 3 : 
எல்லை f1 ( x ) = 1 , எல்லை f 2 (x) = ! , ஆனால் 

x + a 


எல்லை [ f1 ( x) . ( f : (x) ] = 11.1 , ஆகும் . 


தெரிப்பு : 

E என்பது கொடுக்கப்பட்ட மிகச் சிறிய கூட்டெண்ணாகின் 


EE 


2 (1+ !! | ) , 2 { 1 + 11, | ) , 
என்பவைகளும் கூட்டெண்களேயாகும் . 
0 < | x -- a | < 1 , என்ற கட்டுப்பாட்டில் அமைந்த எல்லா 

ET 
x- க்கும் | f1 ( x ) -11 | < 

2 ( 1+ || 1 ) 
எனவும் , 

0 < | x - a | < 1 , என்ற கட்டுப்பாட்டில் அமைந்த எல்லா 
X- க்கும் | f ( x ) -12 | < 

E ? 
2 (1+ [ ! | ) 


E 


எனவும் அமையுமாறு 71 , 7 , என்ற கூட்டெண்களைக் காணலாம் . 


எனவே ( f1 ( x ) .f , ( x ) -1,1, ] = [f1 ( x )-1 ] [ f ) ( x) -1 , ] 

+ ] [ f2 {x ) -1 , ] 
+12 ( f1 ( x ) -11 ) 


| f1 ( x) . f 2 ( x ) - 1/2 } < \ f1 ( x ) -1 | . | f : ( x ) -1, ! 

+ | 11 } If2 (x) -12 | + | 19 | Tf1 ( x ) -11 | . 
< E1 E : + | 11 | E9 + | 1 , | E1 


1) என்ற கூட்டெண் 1) - 17 , என்பவற்றுள் சிறியதைக் குறிக்குமாறு 
கொண்டால் 0 < | x - a | < 1 என்ற கட்டுப்பாட்டில் அமைந்த 
x - ன் எல்லா மதிப்புகளுக்கும் 
| f1 ( x ) -11 | < E1 , If ( x ) -l , | < E2 என அமையும் . 

| f ( x) f ( x) - |112 | < € 1 [ €2 + | | | ] + = , 111 | 
< = 1 ( 1+ | l2 ) + Er (1+ [ 111 ) 


879 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


E 


E 


< 2 (1+ 11 ,T ) 

• (1+ 11,1 ) + 


2 ( 1 + 111) •( 1+ | 111 ) 


< E 


எல்லை [ f1 ( x) f , { x } ] = 111) . 


2.8 . கிளைத்தேற்றம் 1 : 

எல்லை f1 ( x ) = 11 
x + a 


எல்லை f : ( x ) = 1 , .... 


எல்லை fa ( x ) 


1. ஆனால் , 


எல்லை f ( x ) f = {x ) ... fn ( x ) = ! 19 ... 17 ஆகும் . 


கிளைத்தேற்றம் 2 : 
n ஒரு கூட்டு எண்ணாகில் , 

f1 { x ) = f ? (x) = f (x ) = x என்றால் 
எல்லை f1 (x) fz ( x) ... f (x ) எல்லை x ? = ar ஆகும் . 
x a 


- 


2.9 . தேற்றம் 4 : 


1 


1 


எல்லை f ( x ) = ! ஆனால் , எல்லை 


i 


( 1 + 0 ) 


x_a 


x > a f ( x ) 


தெரிப்பு : 

1 > 0 என்று கொள்வோம் . 


| - E = k > 0 என்று கட்டுப்பாட்டில் E என்ற கூட்டு 
எண் எடுத்துக் கொள்வோம் . 

E மிகச் சிறிய கூட்டெண்ணாகின் , 0 < | x - a | < 7 , என்ற 
கட்டுப்பாட்டில் அமைந்த X- ன் மதிப்புகளுக்கு If ( x) -1| < € 
எனும்படி ஒரு 1 , காணலாம் . 


எல்லை f( x ) = 1. 
x + a 


380 


இயற்கணிதம் 


ஃ f ( x) > ! - € = K > 0 . 


1 


* 


1 
K 


€ என்ற கொடுக்கப்பட்ட கூட்டெண் மிக மிகச் சிறியதாக 
இருந்தால் k / e- ம் மிகச் சிறியது . 

எனவே , 1 , என்ற கூட்டெண்ணை , 0 < | x - a | 18 
என்ற கட்டுப்பாட்டில் அமைந்த x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் 
| f ( x ) - ! | -klt என அமையுமாறு காணலாம் . 

l - f ( x ) 


If ( x) -1 | 

f ( x ) 1 
( 7 , 17 , என்பவற்றுள் சிறியது ) எனில் , 0 < | x - a | < n 
என்னும்படி அமைந்த -ன் எல்லா மதிப்புகளுக்கும் 

1 1 

kle 
f ( x ) 1 f ( x ) / 

Ik 
1 

1 
எல்லை 

f ( x ) 1T 


| 


+ = if(x) ||| 


+ 


.. 


( 1 ) 


என்று எடுத்துக் கொண்டால் , ! = --- 11 , 
தேற்றம் 1 -ன் படி , எல்லை [ -1 . f ( x ) ) - 1.1 = m > 0 . 


= 


1 


1 


1 -ன் மூலம் , எல்லை 


[ - 


= 


- (5) ] 


m 


எல்லை ( -1 ) x 


1 


1 
- f ( x ) 


- 


tn 


- 
+ 


எல்லை 
x + d 


1 
f (x) 


2 • 10 . தேற்றம் 5 : 

எல்லை f (x) = ! ,, எல்லை ] , ( x) = 1 , ஆனால் , 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


881 


எல்லை 


- 


{ 1, A0 ) . 


f :( x ) 


. 


1 , 


தெரிப்பு : 


f1 { x ) 


1 


எல்லை 


எல்லை f 1 ( x ) X எல்லை 


1 


= 


1 , 


- 


. 


2.11 . N கொடுக்கப்பட்ட மிகப் பெரிய கூட்டெண்ணாக 
இருக்கட்டும் . 0 < | x -- a ) < 1) என்ற கட்டுப்பாட்டில் அடங்கிய 
எல்லா x- க்கும் / ( x ) > V என்று அமையுமாறு ஒரு 7 ஐக் காண 
முடியுமெனில் X ஆனது ( 4 ஐ நெருங்கும்போது , f ( x ) கந்தழியை 
நெருங்குகிறது என்கிறோம் . 


இதையே நாம் எல்லை / ( x) = ) என்று குறியீட்டின் மூலம் 


xma 


குறிப்பிடுகிறோம் . 


2.12 . தொடர்ச்சியான சார்புகள் ( Continuous functions ) 

வரையறை : E என்ற மிகச் சிறிய கூட்டெண் கொடுக்கப் 
பட்டு | x - 4 | 45 1) என்னும் படியான . - ன் மதிப்புகளுக்கு , 


| f ( x ) - f ( a) | < E 

என்று பொருந்தும்படி 

1 என்ற 
கூட்டெண் கண்டுபிடிக்க முடியுமானால் , f ( x ) ஆனது , x = ! என்ற 
புள்ளியில் X - ன் தொடர்ச்சியான சார்பு எனப்படும் . 


x = a- ல் f ( x ) ஒரு தொடர்ச்சியான சார்பானால் , 

எல்லை f ( x ) = f ( a ) எல்லை f( x ) ஆகும் . 
x --> a + 0 

x > (a + 0 


அதாவது , எல்லை f ( x ) என்பது , x-ன் மதிப்பு a- க்கும் மேலே 

V > ( + ) 
உள்ளப் மதிப்புகளைப் பெற்று , பின்பு a- ன் மதிப்பை நெருங்கு 
மானால் கிடைக்கும் எல்லையைக் குறிக்கும் . 
இதையே நாம் , எல்லை f ( x) f ( a ) என்று - குறிப்பிடு 

x > a + 0 
கிறோம் . 


8.82 


இயற்கணிதம் 
x- ன் மதிப்பானது a- க்குக் கீழே உள்ள மதிப்புகளைப் பெற்று 
பின்பு a- ன் மதிப்பை நெருங்குமானால் கிடைக்கும் எல்லையைக் 
குறிக்கும் . இதை நாம் எல்லை f ( x ) = f ( a) என்று குறிப்பிடு 
கிறோம் . 

x > a - 0 


2.13 . ( a , b) என்ற 

இடைவெளியில் 

( Interval ) தொடர்ச்சி 
யான சார்பு 

( a, b ) என்ற இடைவெளியிலுள்ள x- ன் ஒவ்வொரு மதிப் 
பிற்கும் f ( x ) தொடர்ச்சியாக இருப்பின் , f ( x) ஆனது ( a , b ) 
என்ற இடைவெளியில் x- ன் தொடர்ச்சியான சார்பு எனப்படும் . 


2 • 14 . தேற்றம் 6 : 
எல்லை xn - ar 

ஒரு விகிதமுறு எண் . 
முதலாவதாக , 1 ஒரு கூட்டு முழு எண் என்று எடுத்துக்கொள் 
வோம் . 


nal- 1 , 


12 


= xn - 1 + xl - 2 a + xr - 8 as + 


X - a 


.. 


+ al - 1 


எல்லை xn - an 


எல்லை 
X > a 


எல்லை 
+ 


x -- a 


a + 


எல்லை an - 1 
- 


+ 


+ ar - 1 


al - 1 

+ al - 1 
- nan - 1 


இரண்டாவதாக n ஒரு குறை முழு எண்ணாக இருந்தால் , 
அதாவது , ml = – m , m ஒரு கூட்டு முழு எண் ஆனால் 


x - m 


xl - al 
x- a 


- 


am - xm 
ar xm ( x -- a ) 


xm 


am 


1 


1 


a 


pm 


Qm 


எல்லை xn - ar 


எல்லை 


1 


எல்லை xm -- am 
x + .d 

x - a 


1 


x - d 


am 


1 


= 


In am- 1 


aam 


383 


கந்தழித் தொடர் முறைகள் -எல்லைகள் 


= - maa- m - 1 


= 2 , al - 1 


மூன்றாவதாக n = 

P 

என் று எடுத்துக் கொண்டால் , 4 ஒரு கூட்டு 

பு 
முழு எண் ; p கூட்டு அல்லது குறை முழு எண்ணாக இருக்க 
லாம் . 


x = y " , a = 54 என்று ஈடு செய்தால் 


y = x |4 , b = a / 4 எனக் கிடைக்கும் . 


x > a ஆனால் x4 > ata அதாவது y + b ஆகும் . 


( y9 ) P / 4 - ( br) / 4 

be 


X 


a 


yp -- bP 

- bg 


( yo - be )/ (y - b ) 
( y ? - 59 ) | (y- b ) 


. 


எல்லை x - ar 
X + a | 

X -- a 


எல்லை ) 
} 


y - b 


எல்லை 
X y + b 


y ? - b4 | y - b 


1 
= p.bp -lx 

9 .b - 1 


P. . b p - 4 
4 


P 
4 


u ( p - g) / 


-1 
d 4 


9 


= nar - 1 . 


2-15 . தொடர் முறை ( Sequences ) 

ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விதிப்படி எண்களைத் 
தொடர்படுத்தி எழுதினால் அத் தொடரை , தொடர் முறை என்று 
அழைக்கிறோம் . a1 a2 , dg - ... an என்ற தொடர் முறையை 


884 


இயற்கணிதம் 


{ an } அல்லது ( an ) என்று சுருக்கமாக எழுதலாம் . இங்கு a , 
என்பது தொடர் முறையின் !1 ஆவது உறுப்பைக் குறிக்கும் . 


எடுத்துக்காட்டு : 

1 , 3 , 5 , 7 


( n + 1 ) 


2 , 4 , 8 


21 


... 


--- 


... 


3 , -3 , 3 , -3 


( -1 )n - 1 - 3 , 


1 


1 , 


1 
2 


> 


1 
3 


முடிவிலா 


அல்லது 

* கந்தழி என்று கூறுங்கால் , ஒவ் 
வோர் உறுப்பிற்கும் அடுத்து மற்றோர் உறுப்பு உண்டு என்பதே 
பொருளாகும் . 


2.16 . 1. கந்தழியை நெருங்கும்போது , an ஆனது 1 என்ற 
திட்டமான எல்லையை நெருங்குமாயின் , { an ) எனும் தொடர் முறை 
ஒரு குவித் தொடர் முறை (convergent sequence ) அல்லது குவியும் 
தொடர் முறை எனப்படும் . 


அதாவது கொடுக்கப்பட்டுள்ள E எனும் மிகச் சிறிய , ஒவ் 
வொரு கூட்டெண்ணுக்கும் தக்கவாறு n > m என்ற மதிப்பு 
களுக்கு ! -E < an < ! + E என்ற கட்டுப்பாடு பொருந்தும் 
வகையில் in என்ற கூட்டு முழு எண் காண முடியுமானால் , 

( an ) என்ற கந்தழித் தொடர்முறை ! என்ற எல்லையை 
நெருங்குகிறது . அதாவது எல்லை an = | எனில் { an } , ! என்ற 

f > o 
எல்லையை நெருங்குகிறது . 


படுத்துக்காட்டு : 
1 1 

1 
1 
2 

என்ற தொடர் முறையை எடுத்துக் 
3 
கொள்வோம் . 

இது ஒரு குவித் தொடர் , 


2 


17 


1 


1 


E கொடுக்கப்பட்டால் , n > m = - (முழு எண்) 
மதிப்பிற்கு | an - 0 < E எனவே (an) +0 


எல்லை 


எல்லை 


1 


aa 


- 


-- 


0 . 


கந்தழித் தொடர் முறைகள் -எல்லைகள் 


385 


2.17 . ( an ) என்ற தொடர் முறை கந்தழி எல்லையை நெருங்கு 
மாயின் அது ஒரு விரி தொடர் முறை ( Divergent Sequence ) எனப் 
படும் . 

அதாவது , எல்லை ( ar ) = + 0 ஆனால் (an ) என்ற தொடர் 


முறை ஒரு விரி தொடர் முறையாகும் . 
எடுத்துக்காட்டு : 
1 , 4 , 9 , 16 

என்ற தொடர்முறை ஒரு விரி 
தொடர் முறையாகும் . 

எல்லை ( an ) = எல்லை " 
11 , 2 


... 


= 0 . 


2.18 . ( an ) என்ற தொடர் முறை மேலே கூறப்பட்ட இரு 
தொடர் முறைகளில் எதுவுமாக இல்லாதிருக்குமானால் , அத் 
தொடர் முறை அலை தொடர் முறை ( Oscillating Sequence ) எனப் 
படும் . 


எடுத்துக்காட்டு : 

இத் தொடர் முறை ஒரு குறிப்பிட்ட 
எல்லையை நெருங்காமல் { -1 ) -க்கும் 1 - க்கும் இடைப்பட்டு 
அலைகிறது . ஏனெனில் இங்கு n == + 1 அல்லது --1 . எனவே 
எல்லை as = + 1 அல்லது - 1. எனவே இத் தொடரை அலை 


-- 


தொடர் முறை என் கிறோம் . 
2-19 . 

எனில் ( an ) 
என்ற தொடர் முறை ஓரியல்பான இறங்கும் தொடர் முறை 
( Monotonic decreasing sequence ) எனப்படும் . 

dy > as > ty > ... > as > an + 1 > ... இத் தொடர் முறை 
கண்டிப்பான ஓரியல்பான இறங்கும் தொடர் (4960) , ( Strictly 
monotonic decreasing sequence ) எனப்படும் . 
a1 < a , < ay < 

என்ற தொடர் 
முறையை ஓரியல்பான ஏறும் தொடர் முறை ( monotonic increasing 
sequence ) எனப்படும் . 
a | < al , < ds < ... ... < aa + 1 < 

என்ற 
தொடர்முறை கண்டிப்பான ஓரியல்பான ஏறும் தொடர் முறை 
( Strictly monotonic increasing sequance ) எனப்படும் . 

இ.க.-- 25 


Zaa 


சம் 


386 


இயற்கணிதம் 


ஓரியல்பான ஏறும் தொடர் முறை , ஓரியல்பான இறங்கும் 
தொடர் முறை - இவை ஒவ்வொன்றும் ஓரியல்பானவை எனக் 
கூறப்படும் . 


2.20 . தொடர் முறைகளில் L < an < M என்ற சமனின் 
மைக்கொப்ப , N- ன் எல்லா மதிப்புகளுக்கும் , L , M என இரு 
எண்கள் காண முடியுமானால் அத் தொடர் முறைக்கு L என்பது 
கீழ் வரம்பு ( Lower bound ) எனவும் , M என்பது அதன் மேல் வரம்பு 
( Upper bound) எனவும் அழைக்கப்படும் . 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
ஏற்றுக் கொள்வோம் , 


சில 


முடிவுகளைத் தெரிப்பின்றி 


( 1 ) ஓர் ஓரியல்பான ஏறும் தொடர் முறை மேல் வரம்பு 
உடையதாயின் அத் தொடர் குவி தொடர் முறையாகும் . 


( 2 ) ஓர் ஓரியல்பான ஏறும் தொடர் முறை மேல் வரம்பு 
இல்லாது + 0 ஐ அணுகுமாகில் அத் தொடர் விரி தொடர் 
முறையாகும் . 


( 3 ) ஓர் ஓரியல்பான இறங்கும் தொடர் முறை கீழ் வரம்பு 
உடையதாக இருக்குமானால் , அத் தொடர் குவி தொடர் முறை 
யாகும் . 

( 4 ) ஓர் ஓரியல்பான இறங்கும் தொடர் முறை கீழ் வரம்பு 
இல்லாது - ஐ நெருங்குமாகில் அத் தொடர் விரி தொடர் 
முறை எனப்படும் . 

( 5 ) ( an ) என்ற தொடர் முறை 11 என்ற எல்லைக்குக் 
குவிந்து , ( ba ) என்ற தொடர் முறை ! , என்ற எல்லைக்குக் குவிந் 


தால் , 


( i ) ( kan ) என்ற தொடர் முறை kl ) -க்குக் குவியும் ; 
( ii ) {an + bn ) என்ற தொடர் முறை 1 + 1, என்ற 

எல்லைக்குக் குவியும் ; 
( iii ) ( an ba ) என்ற தொடர் முறை 111 , என்ற எல்லைக் 

குக் குவியும் ; 


( iv ) ( 


( 4 ) 


என்ற எல்லைக் 


b .. 

என்ற தொடர் முறை 
குக் குவியும் . இங்கு ! , + 0 
வேண்டும் . 


இருத்தல் 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


387 


கவனிக்க : 


தொடர் முறை பூச்சியத்திற்குக் குவியுமானால் அத் 
தொடர் சூனியத் தொடர் முறை எனப்படும் . 


2 • 21 . x > 1 ஆனால் { x" ) என்ற தொடர் முறை ஒரு விரி 
தொடர் முறையாகும் . | x | < 1 ஆனால் ( x" ) என்ற தொடர் 
முறை ஒரு சூனியத் தொடர் முறையாகும் . 


தெரிப்பு : x > 1 என்று கொள்வோம் . எனவே x = 1 + d 
d ஒரு கூட்டெண் . 


xt == ( 1+ ) > 1 + dn . 


. 


எல்லை x ? > எல்லை ( 1 + nd ) = m 
> | 


எல்லை x = 





x > 1 - க்கு , ( x" ) என்பது ஒரு 
யாகும் . 


விரி தொடர் முறை 


( ii ) 0 < x < 1 என்றால் , 


1 + d 


ஆகும் . 


< > 0 . 


* 


1 
( 1+ ) 


1 
| + kids 


0 < xr < 


1 
1 + hd 


எல்லை 


1 
1 + rd 


0 . 


. 


எல்லை 

xr = 0 . 


* 


0 < x < 1 என்ற மதிப்பிற்கு (x? ) என்ற தொடர் முறை 
ஒரு சூனியத் தொடர் முறையாகும் . 


( iii ) -1 < x < 0 என்று எடுத்துக் கொள்வோம் . 


388 


இயற்கணிதம் 


எனவே , x = − y ஆனால் 0 < y < 1 ஆகும் . 


எல்லை 


= எல்லை ( -y )" 


= 


எல்லை ( -1 )" எல்லை {y} " 
> 0 

P > co 


= + 1 x 0 


= 0 . 


, 


- 1 < x < 0 - க்கு ( x" ) 
சூனியத் தொடர் முறையாகும் . 


என்ற தொடர்முறை ஒரு 


குறிப்பு : x = + 1 ஆனால் ( x ) என்ற குவி தொடர்முறை 
1 - க்குக் குவிகிறது . 


x << - ! ஆனால் { x^ ) என்ற தொடர் முறை , 
முறையாகும் . 


அலை தொடர் 


1 


. 


2.22 . 


1 + 


ஆனால் ( an ) ஒரு 


குவி தொடர் 


17 | 


முறையாகும் . 


இது ஒரு திட்டமான எல்லை e ஐப் பெற்றது . 


தெரிப்பு : 


- 1 


ஆகும் . 


( 1 ++)- ) ( 1 + - ) 

- " 
( 1 ++ )* > ( 1 + H ) 


n 


. 


எனவே ( an ) ஓர் ஓரியல்பான ஏறும் தொடர் முறையாகும் . 


1 


h 


as 


1 + 


1 


+ 


( 1 - + ) 
+ | 

( 1 - - ) (1 - 1 ) 


+ 


--- 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


389 


4 (1- - ) (1 - 2 ) -- (1-4- ) 
= : 

| + 


1 


1 


1 


K1 + 


பல| 


+ 


+ 


+ 


8 


P 


1 


< 1 + 1 + 


1 
2 


+ 


1 
2 . 


+ 


2n - 1 ) 


1 


1 


2- 1 + 


1 


1 


1 


20-1 


< 3 . 


- (: - + ) - + + ( - ). 

(1 - - )(1 - 2 )-- (1 - "- ) 

: ( 


1 


2 


1 


n - 1 


1 


1- -- 


... 


12 


12 


- 2 + 


| 


+ 


... + 


2 


n 


2 < ar < 3 . 


. 

{ an ) ஓர் ஓரியல்பான ஏறும் தொடர் முறை ; கீழ் வரம்பும் , 
மேல் வரம்பும் பெற்றுள்ளது . எனவே ( an ) ஒரு குவி தொடர் 
முறையாகும் . அதன் எல்லை e என்று குறிப்பிடப்படும் . 


அதாவது , 


எல்லை az = 

எல்லை 
* ல n * ல 


390 

இயற்கணிதம் 
2,23 , தேற்றம் 7 : 

( an ) என்ற கூட்டெண்களால் அமைந்த ஒரு தொடர் முறை 
யில் 7 - ன் எல்லா மதிப்புகளுக்கும் , n > m என்ற கட்டுப்பாட்டில் 
an+ 1 

> k > 1 என்ற சமனின்மை பொருந்துமாயின் ( n ) ஒரு 
விரி தொடர் முறையாகும் . 


an 


தெரிப்பு : 


h * 11 ஆனால் 


am + 1 
am 


k 


am + 2 | 
tam + 1 


..ம் 


am + 
Antr - 1 


am + r 


. 


am + r 
amm 


. 


am+ r - 1 | 
am + r - 2 


am+ 1 | 
am 


kr 


am + r - 1 


am + r > kr am 


எல்லை kr am = 


ஏனெனில் k > 1 , am ஒரு திட்ட 


மான எண் . 





எல்லை an = எல்லை dm + r 


. 


* 


( an ) என்ற தொடர் முறை விரியும் . 


2.24 . தேற்றம் 8 : 

n- ன் எல்லா மதிப்புகளுக்கும் , n > m என்ற கட்டுப்பாட்டில் 
|am + 1 < k < 1 என்ற சமனின்மை பொருந்துமாயின் ( an ) ஒரு 
சூனியத் தொடர் முறையாகும் . k ஒரு மாறிலியாகும் , 


(4m 


தெரிப்பு : 


{im + 1 


( k , 


am +? 

m + 1 ) 


| 


am + rr 
an+r - 1 


am 


கந்தழித் தொடர் முறைகள் எல்லைகள் 


891 


amur 





am + r 


1 . 


dm + r - 1 
am+ r - 2 || 


tim + 1 

Am 


0 < | dm + r | << kr | am | . 


எல்லை kr | am | 


= 


0 . 


ஏனெனில் k < 1 , | am | ஒரு 


திட்டமான எண்ணாகும் . 


------- 0 எனவே am + r -- > 0 . 


* 


67 60 EU an = 6T 600 amtr = 0 . 

* 0 


ஃ ( an ) ஒரு சூனியத் தொடர் முறையாகும் . 


எல்லை an+ 1 


2.25 . தேற்றம் 9 : 
( an ) கூட்டெண்களால் அமைந்த ஒரு தொடர் முறையில் 

/ > 1 என்ற சமனின்மை பொருந்துமாயின் ( an ) 
aal 
ஒரு விரி தொடர் முறையாகும் . ( ! ஒரு மாறிலி ) . 


தெரிப்பு : 
எல்லை an + ) | 

= 1. ஆகையால் E எவ்வளவு மிகச் சிறிய 
71 -- 0 an 
கூட்டெண்ணாகிலும் 1 > in என்ற கட்டுப்பாட்டில் 
anti 

/ < E என்ற சமனின்மை பொருந்தும் 

aa 
என்பதே எல்லை வரையறையாகும் . 


ஆகவே 


an + 1 
an 


> ! -- = ஆகும் . 


ஏனெனில் / > 1 . ஆதலால் / - E > 1 என அமையுமாறு 
E- ஐ 

மிகச் சிறிய கூட்டெண் மதிப்புடையதாக எடுத்துக் 
கொள்ளலாம் . 





- E - k என்போம் . 


k > 1 ஆகிறது . 


an + 1 





> k > 1 
தொடர் முறை விரியும் . 


தேற்றம் 7 - ன்படி { an ) என்ற 


an 


392 


இயற்கணிதம் 


2.26 . தேற்றம் 10 ; 
எல்லை 

= | < 1 ( / மாறிலி ) ஆனால் ( an ) ஒரு 
1 * 0 

an 
சூனியத் தொடர் முறையாகும் . 


| an + 1 


தெரிப்பு : 


எல்லை 


an + 1 ) 


= 


1. 


an 


எனவே , n > m- க்கு € மிகச் சிறிய கூட்டெண் , 


an+ 1 < ! + E. 





aal 


| < 1 எனில் 1 + E < 1 என்று அமையும் வகையில் E-ஐ 
மிகச் சிறிய கூட்டெண் மதிப்புடையதாக எடுத்துக்கொள்ளலாம் . 
+ E = k என்போம் . k < 1 ஆகிறது , 


an + 1 ) 


< k < 1 . 


an 


. 8 ஆம் தேற்றத்தின்படி ( an ) ஒரு சூனியத் தொடர் முறை 
யாகும் . 


2.27 . k ஒரு மெய்யெண்ணாக இருப்பின் , ( nk ) என்ற 
தொடர் முறை , k > 0 - க்கு ஒரு விரி தொடர் முறையாகும் . 
k < 0 - க்கு அத்தொடர் முறை குவி தொடர் முறையாகும் . இதை 
நாம் தெரிப்பின்றி ஏற்றுக் கொள்வோம் . 


எடுத்துக்காட்டு 1 : 

என்ற கட்டுப்பாட்டில் az = n , r ? ஆனால் 
எல்லை ( an ) = 0 என நிறுவுக . 

( செ.ப.க. ) 


T 


no 


an 


an + 1 = ( n + 1 ) + 


an + 1 


* 


| ( n + 1 ) r +1 

}} , rn 


17 


1 


1 + 


கந்தழித் தொடர் முறைகள்-எல்லைகள் 


383 


an + 1 ) 


1 


* 


எல்லை 
10 


= எல்லை 


1 + 


| r | < 1 . 





எல்லை 

< 1 . ஆகையால் தேற்றம் 10 - ன் படி 
n + co 

an 
( an ) ஒரு சூனியத் தொடர் முறையாகும் . 


எனவே , 


எல்லை ( an ) 

= 0 
11-70 


ஆகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 

( n xr ) என்ற தொடர் முறையின் தன்மைகளையறிக . 


an + 1 = 


( n + 1 } xr41 


an + 1 





= எல்லை 


எல்லை 
170 


(" ) | 


( n re ) ஒரு சூனியத் தொடர் 


| x | < 1 ஆனால் 
முறையாகும் . 


da+ 1 


( ii , x > | ஆனால் எல்லை 


= x > 1 . 


an 


ஃ { n x " ) ஒரு விரி தொடர் முறையாகும் ( தேற்றம் 7 ) . 


an + 1 ) 


( iii ) x < -1 ஆனால் எல்லை 


| x | > 1 


aa 


எல்லை [ an | 


- 


ல ஆனால் ( an ) என்ற தொடர் முறையில் ஒன்று 


விட்டு ஒன்று உறுப்புகள் கூட்டு , குறை எண்களாக இருப்பதால் 
{ an ) ஓர் அலை தொடர் முறையாகும் . 


(iv ) x = 1 ; { R! x" ) = ( n ) என்ற தொடர் முறை r < 0 
ஆனால் குவியும் , r > 0 ஆனால் விரியும் . 


( vi ) x = - 1 , { ( -1 )^ nr ) என்ற தொடர் முறை r < 0- க்குக் 
குவியும் ; r > 0 ஆனால் அலையும் . 


394 


இயற்கணிதம் 


பயிற்சி 2 
( 1 ) பின் வரும் தொடர் முறைகளின் தன்மைகளை அறிக . மேல் , 

கீழ் வரம்புகளிருப்பின் அவைகளையும் , 
அவ்வெல்லைகளையும் அறிக . 


எல்லையிருப்பின் 


4n 


( 4 ) 


2 . 


4. 


- 


3 . 


4 . 


# 1 [ 1 + ( --1 ) ) 

( -1 ) 
an = 2 + 


2 + ( -1 ) 

( -1 ) 
ar = } } + --- 


8 . 


n 


7 . 


r 


an = sin 


2 


( 2 ) பின் வரும் தொடர் முறையின் தன்மைகளையும் , 

தொடராயிருப்பின் அதன் எல்லைகளையும் அறிக . 


குவி 


1 


1 . 


1 - 


1 


2 .. 


an 


1 + 


1 


11 


1 


3 . 


4 . 


h + 1 


n + 1 


5 . 


TR+1 


3n - 1 


1 


( 3 ) 


n log 


1 + 


ஆனால் எல்லை { an ) 


17 


1 


என் 


நிறுவுக . 

log n 
un 


(4) 


ஆனால் எல்லை ( an ) 


- 


0 என நிறுவுக. 


x 


( 5 ) an 


ஆனால் எல்லை ( an ) 


0 என நிறுவுக . 


( 6 ) n + 0 ஆனால் , 


( i ) 


[ Vn3 + n 


Vms - n ] 


என்பவற்றின் எல்லைகளைக் காண்க . 


1 


( 7 ) an = 


-- 


ஆனால் எல்லை (as ) 

H > w 


0 என நிறுவுக . 


கந்தழித் தொடர் முறைகள் - எல்லைகள் 


395 


( 6 ) ( 


1 1 

1 
1 --- 

+ 
2 3 

211-1 
என்ற தொடர் முறையின் தன்மையை அறிக . 


) 


( 


4 ) 


21 ) 


1 
21 


எல்லை x4 3 
( 9 ) எல்லை காண்க : 

x - d 


( 10 ) 


எல்லை ( x + y) - ( x - y ) 

( x + y ); -- ( x - y ) 


3. a . கந்தழி தொடர்கள் 

குவிதல் , விரிதல் 
(( Infinite ]Series - Convergency & Divergency ) 


u ] + uz + us + ... .. 
என்று அழைக்கிறோம் . 


+ n + 


. 


என்பதை நாம் ஒரு தொடர் 


தொடர்கள் இரண்டு வகைப்படும் . ( 1 ) முடிவுள்ள தொடர் 
( 2 ) முடிவில்லாத் தொடர் அல்லது கந்தழித் தொடர் என இரண்டு 
வகைகள் உண்டு . 
3.1 . முடிவுள்ள தொடர் : 

ஒரு தொடரில் உள்ள உறுப்புகள் , குறிப்பிட்ட எண்ணிக்கை 
வரை இருக்குமானால் அதுவே முடிவுள்ள தொடர் என்று 
அழைக்கப்படுகிறது . 

எடுத்துக் காட்டாக 1 + 3 + 5 + + ( 2n - 1 ) என்பது 
n உறுப்புகளைக் கொண்ட ஒரு முடிவுள்ள தொடராகும் . 


3.2 . முடிவில்லா அல்லது கந்தழித் தொடர் : 

ஒரு தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கந்தழி 
வரைச் செல்லுமானால் அத்தொடர் கந்தழித் தொடர் அல்லது 
முடிவில்லாத் தொடர் என்று அழைக்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டு : 

| + x + x + -- xn - 1 + கந்தழி வரை - இப் 
பெருக்குத் தொடரின் உறுப்புகள் முடி வில்லா 
தவை , 

ஒரு தொடரை u + us + ug + 
+ us + கந்தழி வரை 


- 


என்று எழுதுவதற்குப் பதிலாக Σ 


என்று 


சுருக்கமாக 


கந்தழி தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


897 


எழுதலாம் . அதன் முதல் n உறுப்புகளின் கூட்டுத் தொகையை 
Sr என்று குறிப்பிடலாம் , 


S1 = u | 
S , ul + te 
Ss ul + ug + ug 


... 


S. = un + 9 + uz + ... 

+ tar 


ஒரு முடிவுள்ள தொடரின் கூட்டுத் தொகை ஒரு திட்டவட்ட 
மான எண்ணாகும் . அதே போல் ஒரு கந்தழித் தொடரின் கூட்டுத் 
தொகை திட்டமான எண்ணாகவோ , - ஐ அல்லது + ஆகவோ , 
திட்டமான எண்ணாக இல்லாமலோ , இருக்கலாம் நாம் இப்பகுதி 
யில் கந்தழித் தொடரின் கூட்டுத் தொகையைப் பற்றி ஆராய் 
வோம் . 


33. குவி தொடர் ( Convergent Series ) 

H ! கந்தழியை எல்லையாக அடையும்போது , ( S. ) என்ற 
தொடர் முறை ஒரு திட்டமான எண்ணை அடையுமானால் அக் 
கந்தழித் தொடர் ஒரு குவி தொடராகும் ( Convrgent series) . 


இதை எல்லை S. = S = திட்டமான எண் என்று எழுதலாம் . 


எனவே , S என்பது ஒரு தொடரை கூட்டிப் பெறும் தொகை 
யல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் . S என்பது 
அத் தொடரின் 1 உறுப்புகளின் கூட்டுத் தொகையின் எல்லை 
ஆகும் . 


3.4 . விரி தொடர் ( Diveregent Series ) : 

( Sn ) என்ற தொடர் முறையில் n கந்தழியை அடையும்போது 
S. விரிந்து - 0 அல்லது + 0 ஐ அடையுமானால் அக்கந்தழித் 
தொடர் ஒரு விரி தொடர் எனப்படும் இதையே , 

எல்லை Sr = - 0 அல்லது + 0 


என்று இருக்குமானால் அத்தொடர் விரி தொடர் என்கிறோம் . 


398 

இயற்கணிதம் 
3.5 அலை தொடர் ( Oscillating Series ) : 

11 எவ்வளவு பெரிதாக இருப்பினும் , ( Sn ) என்ற தொடர் 
முறை குறிப்பிட்ட எண்களுக்கு இடைப்பட்டோ அல்லது + க்கு 
இடைப்பட்டோ அலையுமாகில் , அதுவே ஒரு அலை தொடராகும் . 
காடுத்துக்காட்டு : 

! - 1 + 1 - 1 + என்ற தொடர் முறையில் S. 
அல்லது 0 

( n ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை எண் ) 
ஃ ( S. ) என்ற தொடர்முறை 1 - க்கும் 0 - க்கும் இடைப்பட்டு 
அலைகிறது . 


எடுத்துக்காட்டு 1 : 

1 -- x + x2 + x + ... ... + xn - 1 + .. 0 என்ற கந்தழித் 
தொடரை எடுத்துக் கொள்வோம் . இத்தொடர் ஒரு பெருக்குத் 
தொடராகும் . இதன் பொது விகிதம் X ஆகும் . 


S. 1 + x + x2 + 
கொண்டால் , 


+ x ?-1 


என்று 


எடுத்துக் 


Sn 


1 - x 

- ; x < 1 ஆக இருக்கும்போது , 
1 - x | 


1 


1 - X 


1 - x | 


( i ) 


| x | < 1 எனில் x + ( 0 


1 


எனவே , எல்லை S. 


1 - x 


( ii ) x > 1 எனில் , xn > co எனவே , எல்லை Sn 

11 ல 


விளக்கம் : 


1 


{ i ) x 


< 1 என்று எடுத்துக் கொண்டால் , 


4 ,- , " = [ ! ( A) " ) 


n எவ்வளவு பெரிதாக இருப்பினும் , 


1 


- ( 2 ) " < 


கந்தழி தொடர்கள்-குவிதல் , விரிதல் 


399 


= ( :-(H ) ] = 4 


எல்லையற்று வளர்ந்து 
12 ஆனது 

செல்லும்போது 
தொடரின் கூட்டுத் தொகை 2 எனும் எல்லையை நெருங்குகிறது . 


எனவே , 


எல்லை S. 

= எல்லை 


= [ 1 - ( 3 ) " ) 


= 2 = திட்டமான எண் . 


ஆகையால் அத்தொடர் x < 1 என்ற மதிப்பிற்குக் குவிகிறது . 
எனவே , அத் தொடர் குவி தொடராகும் . 


( ii ) x > 1 
கொண்டால் , 


அதாவது 


x = 2 > 1 


என்று 


எடுத்துக் 


SRI 


1 


X - 1 


2 


1 


So 


-- 


= 2n - 1 


... 


.. 


( 1 ) 


x- ன் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க Sn- ன் மதிப்பு எந்த ஒரு திட்ட . 
மான எண்ணையும்விட அதிகமாகிறது . ( 1 ) -ல் 11 - க்கு வெவ்வேறு 
மதிப்புகளைக் கொடுத்தால் , 
} = 4 என்றால் , 

S. - 15 
11 = 5 என்றால் , 

S. = 32 


PD . 


.. 


... 


400 


இயற்கணிதம் 


ஆகையால் 

விரி தொடரின் வறையரைப்படி , n அதிகரிக்க 
அத் தொடரின் மதிப்பு விரிந்து ல அல்லது + to ஐ அடை 
கிறது . எனவே 1 + x + x + + xr - 1 + 

கந்தழி வரை , 
தொடர் , x > 1 ஆனால் , ஒரு விரி தொடராகும் . 


144 


.. 


( iii ) r - 1 என்று எடுத்துக் கொள்வோமானால் 

S. = 1 + 1 + + 1 ( n தடவை ) = h 


எல்லை S. 
17- > மூ 


எல்லை n = 
n - 0 


எனவே x = 1 என்ற மதிப்பிற்கு அத் தொடர் ஒரு விரித் 
தொடராகும் . 


( iv ) x = - 1 என்றால் 

S. == { 1-1 ) + ( 1-1 ) -- { 1--1 ) ... + ( 1-1 ) - |- 1 
/11 ஓர் ஒற்றைப்படை எண் . 


எல்லை S. = 1 


!! ஒரு இரட்டைப்படை எண்ணானால் 

S , = ( 1-1 ) + ( 1-1 ) + ( 1- 1 ) ... + ( 1- 1 ) = 0 


. 


எல்லை Sa | 


(0 . 


ஆகையால் கொடுக்கப்பட்டுள்ள பெருக்குத் தொடரில் பொது 
விகிதம் x = 1 என்றால் அத்தொடர் 0-க்கும் 1 - க்கும் இடைப் 
பட்டு அலைகிறது . 


( v ) x < - 1 என எடுத்துக்கொண்டால் , 

எல்லை S .. co ( 1 இரட்டைப்படை எண்ணானால் ) 
1 > 0 

(1 ஒற்றைப் படை எண்ணானால் ) 


விளக்கம் 


1 - { -3 ) " 
1- ( -3 ) 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


401 


23 + 


h ஓர் ஒற்றைப்படை முழு எண்ணாயின் , 

1 + sa 
1 + 3 

2 + 2n 
S. > 

( : 30 = { 1 + 2 ) 7 = 1 + 1! .2 
n ( n -- 1 ) 

+ 21 > 2n ] 

2 ! 
எல்லை S. 

110 
n. ஓர் இரட்டைப்படை முழு எண்ணாக இருக்குமானால் , 

1 - ( -3 ) 
S. 

1 - ( -3 ) 
1 - 3 
1 + 3 


2n 
4 


[ 


3 > 21 


.. 


-31 < - 

2n ) 


எல்லை SRI 


. 


ஆகையால் ( Sn ) தொடர் முறையில் x < - 1 என இருக்கு 
மாகில் அத்தொடர் 0 - க்கும் , + 0 - க்கும் இடைப்பட்டு அலை 
கிறது . 
இதைப் பின் வருமாறு தொகுத்து எழுதலாம் : 

1 + x + x2 + + xr - 1 + கந்தழி வரை என்ற பெருக்குத் 
தொடரில் , 

( i ) x < 1 ஆனால் அத் தொடர் குவி தொடராகும் . 
( ii ) x > 1 ஆனால் அத் தொடர் விரி தொடராகும் . 
( iii ) x < - 1 ஆனால் அத் தொடர் இடைப்பட்டு அலையும் . 
36. தேற்றம் 1 : 


2 U. என்ற தொடர் 


U என்ற கூட்டுத் தொகைக்கும் , 


ை 


8 


> V என்ற தொடர் V என்ற கூட்டுத் தொகைக்கும் குவியுமானால் 


1 


402 


இயற்கணிதம் 


( i ) ( ua + >n ) என்ற தொடர் U + V என்ற கூட்டுத் 


தொகைக்குக் குவியும் . 


0 


( ii ) 


( n 


vn ) என்ற தொடர் U -- V என்ற கூட்டுத் 


தொகைக்குக் குவியும் . 


( iii ) ku ? + kuz + 


kΣ In என்ற தொடர் kU என்ற 


கூட்டுத் தொகைக்குக் குவியும் . 


( iv ) _ V un vs என்ற தொடர் ஒரு குவி தொடராகும் . 


தெரிப்பு : 
(i ) pun = 4 ] + up + us + ... 

+ Un 


12 


Un 


F 


Σ In = v1 + vs + vs ... vn = V. என்றால் 
1 


எல்லை U. 


எல்லை V. - = V ஆகும் . 
n > 


1 


S , 


2 (un + va) 


+ 


( u ] + v1 ) + ( uz + v2 ) + ... + ( ur + In) 


1 


ஃ S , = [ u ] + ug + zusi + ... + fun ) + ( v1 + v2 + vs + ... + yn ) 


= 


un + ) 


ya 


1 = 1 


f = 1 


* U . + V. 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


403 


எல்லை S. = எல்லை U. + எல்லை V. 
n > o n > 0 

1 * * 


S = U + y 


( 11 ) 


> ( us - vn ) = (41- py) + ( u , -y , ) + (ug - ys) + - 


++ 


m = 1 


+ ( un - vn ) , 


+ va ) 


= [ u ] + u + ug + .. + un ) 

- [ p1 + 2 + vs + ... 
= Ur - Va 
ஃ . S. = Ur - V. 


எல்லை S. 
170 


எல்லை U. 
1 * 


எல்லை V. 
n> w 


S = U - V 


12 


( iii ) > 


k us 


= ku ] + kus + kas + 


.. 


+ kun 


= k [ ur + us + ug + . + un ) 
= k UR 


S ; = kU . 


எல்லை Sa |== k எல்லை U. 


S = kU 


( iv ) 


un yn 


Vuy v1 + Vug v. + 


it & uno 


11 


1 


ܘܗ݈ܝ 
ܛܼܲ 
> 


1 


2 


P 


1 


un + 


VA 


404 


இயற்கணிதம் 


1 


எல்லை 


1 


1 


V tn Yn 


எல்லை Un + 


எல்லை V. 


+ + + + 


> Van Ya என்ற தொடர் ஒரு குவி தொடராகும் . 


|| 


3.7 . தேற்றம் 2 : 

ஒரு தொடரிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள 
உறுப்புகளை நீக்குவதனால் அல்லது சேர்ப்பதனால் அத் தொடரின் 
குவிதல் , விரிதல் அல்லது அலைதல் தன்மை மாறுவதில்லை . 


தெரிப்பு : 


கந்தழி வரை என்ற 


Σ un = +1 + tly + us + ... --- un + 

1 
தொடரை எடுத்துக் கொள்வோம் . 


அத் தொடரின் p உறுப்புகளை நீக்கவும் . அதாவது , 


Sp = 141 + us - + us + 


--- up உறுப்புகளை , 


Sn + p = u1 + 9 + us + ... + up + ... + un+ p- லிருந்து 
நீக்கினால் , 
Sn + A - S. = [ u ] + us + us + + us + + in + p } 

--- [ u ] + u » + us + + up ) 


++ 


: 


Sn + p -- S ) = up + 1 + up + ? + 


. 


+ Un + }} 


இதை t. என்று எடுத்துக் கொண்டால் , 

1 . Sa + p - S. ஆகும் . 


-- 


} 
S ) என்பது ) up என்ற தொடரின் கூட்டுத் தொகையாகும் . 

1 
அது ஒரு திட்டமான எண்ணாகும் . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


405 


!! n என்ற தொடர் 

S என்ற 

கூட்டுத் தொகைக்குக் 
n = 1 
குவியுமேயானால் 

எல்லை 1 , = எல்லை ( Sa+ p - Sp ) 
n > o 1 * 


= S - S 
= ஒரு திட்டமான எண் . 


( ta ) என்ற தொடர் ஒரு குவி தொடராகும் . 


அதேபோல் ( Sn ) என்ற தொடர் விரிந்தாலோ அல்லது அலைந் 
தாலோ , ( ! n ) - ம் { S. ) ஐப் போலவே விரியும் அல்லது அலையும் . 


ஆகையால் ஒரு தொடரின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட 
எண்ணிக்கையுள்ள உறுப்புகளை நீக்குவதால் அதன் தன்மை 
மாறுவதில்லை . 


3.8 எச்சம் ( Remainder ) 

ay + as + az + .. ... ar + ... என்ற கந்தழித் தொடரில் 
முதல் ( 1 + m ) உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் , 
Shtm 

a1 + as + as + ... + an + .. + an + m 


S. 


as + as + ag + 


+ an 


+ an + m 


... 


Snum S. = ( a + as + as + + an + an + 1 + ... + an + m ) 

- ( ai + as + as + ... + an ) 
= an + 1 + an + 2 + an + 3 

R. என்று குறிப்பிடப்படுகிறது . 
இதுவே பகுதி எச்சம் என்று அழைக்கப்படுகிறது . 

1 ஆனால் . 
Sa + 1 S. ( a + as + as + + an + an + 1 ) 

- (al + as + as + 


+ 


= an + 1 


Ra = ar + 1 


408 


இயற்கணிதம் 


3.9 தேற்றம் 3 : 


2 


21 என்ற குவி தொடரில் , 


1 


எல்லை m Rn 


= 0 . 


என்ற 


தெரிப்பு : 

S = !! ] + us + !! 3 + ... + un + கந்தழி வரை 
குவி தொடரில் S என்பது ஒரு திட்டமான எண்ணாகும் . ஏதா 
வதாரு சிறிய எண் = கொடுக்கப்பட்டால் n > N என்ற மதிப்புக்கு 

E 
| Sn - S < எனப் பொருந்தும் . 


n + m > N என்பதால் 


| Sn + m - S < 


2 


- 


| R , L | Sm + n -- S | 

| Sm + r - S + S - S. I 
< | Sm + n - S | + S - S . } 


+ 


பல 


ஃ mRa < E 


எல்லை mRn 


- 


0 . 


- 


1 என்றால் எல்லை " R. 

11 * 0 


0 . 


* 


எல்லை un + 1 = 0 . 


எல்லை un = 


0 . 


ஆகையால் 

ஒரு கந்தழித் தொடர் குவியுமானால் அதன் 
1 ஆவது உறுப்பு , n கந்தழி எல்லையை 

அடையும்போது , 0 
எல்லையை அணுகும் . 


407 


கந்தழித் தொடர்கள் குவிதல் , விரிதல் 


குறிப்பு : 


0 


n- ன் எல்லாக் கூட்டு முழு எண் மதிப்புகளுக்கும் 


Σ 


un என்ற 


தொடர் குவியுமானால் , எல்லை .R . 


0 என்ற கட்டுப்பாடு தேவை 


யான , 


போதுமான கட்டுப்பாடாகும் . தேவையானது என்பது 
தேற்றத்தில் நிரூபிக்கப்பட்டது . போதுமான கட்டுப்பாடு என்பது 
இப்பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டது . 


எல்லை 14n = 0 என்ற கட்டுப்பாடு தேவையானது . அதாவது 

n > w 
ஒரு தொடர் , குவி தொடரானால் எல்லை un = 0 என்பது தேவை . 

m- > ய 
எல்லை un + 0 என்றால் அத் தொடர் குவியவில்லை என்று நிர்ண 


யிக்கலாம் . 


ஆனால் மறுதலையாக எல்லை tn = 0 என்றால் அத் தெர்டர் 


17-0 


குவியலாம் அல்லது குவியாமல் இருக்கலாம் . 


எடுத்துக்காட்டு : 
1 1 

1 
1 + 

+ + 
3 

2 
தொடரை எடுத்துக் கொள்வோம் 


+ 


கந்தழி வரை 

என்ற 


. 


1 ஆவது உறுப்பு 


1 


R 


1 


0 . 


எல்லை a 
h + 0 


எல்லை 
> 


n 


எனவே நாம் அத் தொடர் குவிகிறது என்று சொல்லிவிட 
முடியாது . ஏனெனில் அத்தொடர் ஒரு விரி தொடர் ஆகும் . 


E -1+ 1 + 1 + .. + + +.... 


408 


இயற்கணிதம் 


1 


nR . 


+ 


--- 


11+ 1 


+ 


P + 2 


+ 


1 
h + n 


17 + 3 


1 


/nRn 


+ 


1 
n +-n 


h + n 


1 
+ 

n + n 


1 
= 11 . 

n + n 

1 
= 1 . 


1 


= 


எல்லை nRa # 0 . 
no 


ஆகையால் எல்லை 147 = () என்றாலும் , எல்லை nRa + 0 ஆன 


படியால் அத்தொடர் குவி தொடராகவில்லை . 


எனவே , ஒரு தொடர் குவி தொடராக எல்லை mR , 


என்பது ஒரு தேவையான , போதுமான கட்டுப்பாடு , எல்லை ! n = 0 

1 * 
என்பது தேவையான மட்டும் கட்டுப்பாடாகும் . 

ஒவ்வொரு 12 க்கும் un > 0 என்போம் . 

( i ) ( Sn ) என்ற தொடர் முறை மேல் வரம்பு உடையதாக 
இருக்குமானால் அத் தொடர் ஒரு குவி தொடராகும் . 

( ii ) ( Sn ) என்ற தொடர் முறை மேல் வரம்பு இல்லாது 
இருக்குமானால் அத் தொடர் ஒரு விரி தொடராகும் . 

ஒரு கந்தழித் தொடரின் தன்மையை (குவிதல் அல்லது 
விரிதல் ) சில சோதனை முறைகளைக் கொண்டு ஆராய்ந்து அறிய 
லாம் . பின் வரும் சோதனை களில் எடுத்துக் கொள்ளும் தொடரின் 
உறுப்புகள் கூட்டெண்கள் 

என்று நாம் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


3.10 .. சோதனை 1. : 
ஒப்பீட்டுச் சோதனை ( Comparison test ) 

n- ன் எல்லா மதிப்புகளுக்கும் , < k என்ற 
மான கூட்டு முழு எண் ஆனால் , z #n ஒரு குவி தொடராகும் ; 

n- ம் ஒரு குவி தொடராகும் 


Un 


ஒரு திட்ட 


Ya 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


409 


தெரிப்பு : 


< k ( கொடுக்கப்பட்டுள்ளது . ) 


u1 < k va 


அதேபோல் uz < kyz 


us < kvs 


un < kr .. 


!! ] + 2 + 


+ un < ky + y + y3 + ... + Yn ) 


U , < kV... 


1 


Σ un ~ Ur எனவும் , - 


Ya = V. எனவும் கொள்க . 


1 


o 


ல 


U எனவும் . V. = V எனவும் எடுத்துக்கொண் 

1 
டோமானால் , Un < kV . என்ற கட்டுப்பாட்டில் எல்லை V. V. 

12 > 1 


H 


2. என்பது ஒரு குவி தொடரின் 11 உறுப்புகளின் கூட்டுத் 
1 
தொகை . எனவே 1 - ன் எல்லா மதிப்புகளுக்கும் அது ஒரு மேல் 
வரம்புடைய எண்ணாகும் . 


அதாவது ( Un ) என்ற ஓரியல்பான ஏறும் தொடர்முறை 
மேல் வரம்புடையதாக இருப்பதால் ( U. ) ஒரு குவி தொடராகும் . 


o 


un என்பது ஒரு கு விதொடராகும் . 


410 


இயற்கணிதம் 


3.10 . 1 கிளைச் சோதனை : 
எல்லை பா 

k = 0 என்ற ஒரு திட்டமான எல்லை இருக்கு 
மாயின் z un- ம் , € va- ம் ஒருங்கே குவியும் . 


தெரிப்பு : 


எல்லை un 


k ( k + 0 ) என இருக்கட்டும் . 


எனவே எல்லை வரையறையின்படி E என்ற எவ்வளவு சிறிய 
கூட்டெண் கொடுக்கப்பட்டாலும் n > m 

என்ற மதிப்புகளுக் 
கொப்ப , 


tn 


un+ 1 ) 
Va + l | 


un + 2 
Vn + 3 


. 


என்ற மதிப்புகள் 


Val 


( k -- E , k + E ) என்ற இடைவெளிக்கு இடையே அமையும் . 


un < vn ( k + € ) , ( n > m ) 
z vn ஒரு குவி தொடர் . > una ம் ஒரு குவி தொடராகும் . 


3:11 . சோதனை 2 : 

un 
n- ன் எல்லா மதிப்புகளுக்கும் > k ஒரு திட்டமான கூட்டு 
எண் ஆக இருந்தால் , , vn என்ற தொடர் விரி தொடரானால் , 
z un- ம் விரி தொடராகும் . 


தெரிப்பு : 


ton 


> k . கொடுக்கப்பட்டது . 


11 


ஃ un > ky| 
அதேபோல் us > k v , 

us > k vs 


... 


.1 . 


un > k va 


411 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


ஃ un + us + us + 


+ wn > k ( 1 + v2 + vs + 


... + yn ) 


1 


17 


un 


> k . 


1 


17 


V. எனவும் எடுத்துக் 


Σ U. எனவும் , 

1 
கொள்வோமானால் , 


1 


Un > k Va ; z , ஒரு விரி தொடர் 

எல்லை V. - 
1 + 0 


. 


எனவே , 


0 . 


எல்லை U. 
110 


எனவே , zur என்பது ஒரு விரி தொடராகும் . 


3.11.1 கிளைச் சோதனை : 

z V. ஒரு விரி தொடர் . 
எல்லை un 

k (kA0 ) என்ற ஒரு திட்டமான எல்லை இருக்கு 
no 
மாயின் zux- ம் விரியும் . 


தெரிப்பு : 


எல்லை 


= k { k = 0 ) என்று இருக்கட்டும் . 


என்ற 


எல்லை வரையறைப்படி n >> m 

மதிப்புகளுக் 
கொப்ப- E < k + E என்று அமையும்படி , E என்ற மிகச் 

a 
சிறிய கூட்டெண்ணும் , m என்ற ஒரு கூட்டு முழு எண்ணும் 
காணலாம் . 


* 


- > t - E 


un > ( k - E ] vn ( n > m) . 


5 Va ஒரு விரி தொடர் . 


ஃ 


sur- ம் விரி தொடராகும் . 


412 


இயற்கணிதம் 


குறிப்பு : 

மேற்கூறிய சோதனைகளில் k = 1 என்று கொண்டோமானால் 
அச் சோதனைகளைப் பின் வறுமாறு வரையறுக்கலாம் . 


( i ) 0 < un < yn என்ற கட்டுப்பாட்டில் , vn 
தொடர் ஒரு குவித் தொடரானால் z un- ம் ஒரு குவி தொடராகும் . 


என்ற 


( ii ) n > va > 0 என்ற கட்டுப்பாட்டில் , vn என்பது ஒரு 
விரி தொடரானால் = !!n- ம் ஒரு விரி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 1 : 


42 


1 + 


48 


+ 


+ 


2 


+ 


3 


கந்தழி வரை என்ற 


4 


தொடரின் குவிதல் விரிதல் தன்மையைக் காண்க . 


4 


44 


+ 


3 


+ 


4 


கந்தழி வரை , 


5 


45 
5.15 


8 


8 . 


என்க , 


5 


.. ( 1 ) 


ப y = 


45 
7 


46 
7 , 6 


5 


5 


Y , என்க 


.1 . 


( 2 ) 


47 
8.7 ,85 


47 
58 . 5 


8 


= vs என்க ... ( 3 ) 


கொடுக்கப்பட்ட தொடரை 1 !1 + ug + !! g + . 

... + n + ... ஐ என்று 
எடுத்துக் கொண்டோமானால் . 


1 + 


42 48 

+ - 
3 

கந்தழி வரை 
4 

4 
un + g + ts + ... + un + கந்தழி வரை 


- 


at . 


4r - 1 


என்ற தொடரில் un = 


; n- க்கு 1 , 2 , 3 ... என்ற மதிப்புகளைக் 


கொடுத்தால் அத் தொடரின் உறுப்புகளைக் காணலாம் . 


413 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


4 


48 


-M8| 


n 


1 + 


+ 


- 


--- 


- 


--- 


பல 


2 


3 


5 


கந்தழி வரை , 


-V8 


- 


1 --- 


45 
5-15 


+ 


2 


-- 


52 


5 


+ 


கந்தழி வரை 


என்ற தொடர்களை அமைப்போம் . 


இவ்விரண்டு தொடர்களின் உறுப்புகளை ஒப்பிட்டுப் பார்த் 


தால் , 


141 


y 


us = Ps 


14 = 14 


... 


1/5 = v ; [{ 1 ) , ( 2 ) , ( 3 ) ... 


இவைகளின் மூலம் ) 


uz KV7 


... 


. 


0 


* 


/\| 


In ஆகும் . 


: 


... 


" 


( A ) 


1 


4 


48 


Vn 


-- 


-- 


3 


5 . 


46 
5 | 5 52 5 

கந்தழிவரை . 


( 


1 + 


+ 


+ 


3 


5 


1 + 


4 
52 


+ கந்தழி வரை . 


55 


5 


] 


414 


இயற்கணிதம் 


CO 


5 


Σ [ ஒரு திட்டமான எண் ] + 5 [ ஒரு பெருக் 

1 
குத் தொடர் ) 

4 
இப் பெருக்குத் தொடரின் பொது விகிதம் x = 

< 1 என்பதால் 
அத் தொடர் குவிகிறது . 

எனவே zyn என்ற தொடர் குவிகிறது . ஆகையால் ( A ) - ன் 
மூலம் ( un ) என்ற தொடர் முறையில் அத்தொடர் மேல் வரம்பை 
உடையதாகவுள்ளது . எனவே zun ஒரு குவி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 2 : 


Σ 


1 
1 + x 


என்ற தொடரின் குவிதல், விரிதல் தன் 


மையை 


ஆராய்க . 


1 


1 


1 
+ 

+ 
1 + x? 


1 + x 


1 + x * 


+ 


1 
1 + x 


11 . 


கந்தழி வரை என்ற தொடரில் un = 


1 
1 + x ? 


1 


1 


1 


- 


1 


. 


+ 


5 


x 


-- 


+ 


கந்தழி வரை 


1 


என்ற தொடரில் vn 


1 


1 
1 + x " 


un < yn . 


ul < 1 


uz < v2 
us < ys 


1 . 


54 


un < n . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


415 


u1 + ! , + us 


* tn < 91 + 92 + ys ... + Y. 


zun < Ayn 


1 1 
+ * 2 + என்ற தொடர் . இது ஒரு பெருக்குத் 

1 
தொடர் . இதன் பொது விகிதம் என்றால் இத்தொடர் ஒரு 
குவி தொடராகும் . 

x > 1 என்ற மதிப்பிற்கு z un குவி தொடராகும் . 


x = 1 என்றால் , u ] + 2 + ug + ... + n = 


11 
2 


+ 


1 
2 


+ 


+ 1 


1 
2 


1 





= 12 - 


7 . 


எல்லை 


U. 


sun என்ற தொடர் x = 1 என்ற மதிப்பிற்கு விரி தொட 
ராகும் . 
0 < x < 1 என்ற மதிப்பிற்கு , 

1 
எல்லை us 

எல்லை 

1 + x 
P > 0 

n * 


1 


ஒரு விரி 


எல்லை us = 0 ஆனபடியால் zun 
தொடராகும் . ? > a 
எடுத்துக்காட்டு 3 : 
1 1 1 

1 
+ + 

+ 
1. 2 4 5 6 ( 2n + 1 ) ( 2n + 2 ) 

கந்தழி வரை 
இத்தொடரின் குவிதல் விரிதல் தன்மையை ஆராய்க . 


( 1 


... 


... 


1 
( 2n + 1 ) ( 2n + 2 ) 


இயற்கணிதம் 


( 2n-- 1 ) { 2n +-2 ) 


(2 ) 


1 
( 2n ) 


1 
( 2n ) 


lin 


1 
4n2 


P 


1 
4 


4 


1 


என்ற தொடர் ஒரு குவி தொடராகும் . 
4 2 
ஆகையால் 2 - ம் ஒரு குவி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 4 : 


21 + 1 

என்ற கந்தழித் தொடரின் குவிதல் விரிதல் 

31 + 2 
தன்மையைக் காண்க . 


Co 


Un 


2 " + 1 
an + 2 


1 


21 + 1 
31 + 2 


என்று எடுத்துக் கொண்டால் , 


tin 


M 


2n + 1 
31 + 2 


Yn 


V 


X 3n 


( 27 -- 1 ) x 3 
( 31 + 2 ) x 2n 


- ) 


31 


2 
1 + 


X 2 


1 - 


2n 


1 + 


2 
37 


1 


tin 


எல்லை 
1 - 


எல்ல 


AIT 


1 . 


V 


2 
1 + 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


417 


எனவே 
விரியும் . 


இரண்டு தொடர்களும் ஒருங்கே குவியும் அல்லது 


y = y -- Ys + y3 ... 


+ y + 


கந்தழி வரை . 


Co 


என்ற 


தொடர் 


VE 
பெருக்குத் தொடர். அதன் பொது விகிதம் ? 


1 


K 1 


ஆகையால் = n ஒரு குவி தொடர் ஆகும் , > un-ம் ஒரு குவி 
தொடராகும் . 


3.12 . தேற்றம் : 


o 


1 


1 


1 


1 


Σ 


+ 


+ 


+ 


+ 


--- 


| 

+ 
n ? 


P 


கந்தழி வரை , 


n = 1 


என்ற தொடரில் , ( i ) p > 1 ஆனால் அத்தொடர் குவியும் . 

( ii ) / > < 1 ஆனால் அத்தொடர் விரியும் . 
( i ) p > 1 எனக் கொள்வோம் . 


1 


1 
2 


1 


1 


1 


+ 


< 


24 


3 . 


1 


2 


V 


+ 


2 


அதே போல் , 


1 


1 


< 


p 


6 > 4? 


1 


1 


.: 


< 


7 > 4 


1 


1 


< 


? 


.க . -- 27 


418 


இயற்கணிதம் 


1 


1 


1 


1 


. 


+ 


1 

P 
6 


7 


5 


1 


4 


1 


1 


4 


-- 


+ 


4P 


7 ? 


1 


1 


1 


1 


8 


அதே போல் 


-- 


+- ... + 


D10 


15 


1 


- 


ந 


4 ) 


4 


( 


p 


91 


p 
1 


D 


8 


கொடுக்கப்பட்ட தொடர் 
1 1 

1 1 1 

1 
+ 

+ -- + 

+ 
3 

P 

6 7 
1 1 1 

1 
-- + 

+ 

+ 
10 

கந்தழி வரை 

8 
+ 

+ 

+ 

4 
என்ற கந்தழித் தொடர் ஒரு பெருக்குத் தொடராகும் . இத் 

1 
தொடரின் பொது விகிதம் 

< 1 ஏனெனில் ) > 1 . 

22-1 
ஒரு பெருக்குத் தொடரின் பொதுவிகிதம் < 1 ; ஆக இருக்குமானால் 
அப் பெருக்குத் தொடர் ஒரு குவி தொடர் என்பது நமக்குத் 
தெரியும் . ஆகையால் நமக்குக் கொடுக்கப்பட்ட தொடரின் ஒவ் 
வோர் அடைப்புகளிலும் உள்ள உறுப்புகள் , பெருக்குத் தொடரின் 
உறுப்புகளை விடக் குறைவாக இருப்பதாலும் பெருக்குத் தொடர் ஒரு 
குவி தொடராக இருப்பதாலும் கொடுக்கப்பட்ட தொடரும் ஒரு 
குவி தொடராகும் . > 1 என்ற கட்டுப்பாட்டில் கொடுக்கப்பட்ட 
தொடர் குவி தொடராகிறது . 
(ii ) p == 1 என்று எடுத்துக் கொள்வோம் . 

1 

1 
, 

8 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


419 


1 


1 


1 


+ 


A 


1 
4 


+ 


1 
8 


1 


+ 


- 


4 


2 


5 < 8 





A 


1 
8 


5 


1 


6 < 8 


1 
6 


> 


8 


7 < 8 





1 
7 ) 


1 
8 


1 


1 


1 


1 





+ 


1 
+ + 

7 


1 
8 


1 

+ 
8 


1 
8 


+ 


1 
8 


5 


- 


= 


8 


8 


1 


1 


1 


அதேபோல் 


1 
+ 

10 


+ 


+ 


-- 


| 
16 


2 


. 


1 + 


1 

+ 
2 


1 

-- 
3 


1 
8 


- ) + ( ++ ) 

1 ) 


--- 


1 
9 


--- 


1 
10 


+ 


... 


-- 


கந்தழிவரை 


என்ற 


1 1 
+ + 

கந்தழிவரை என்ற தொடர் ஒரு விரி 
தொடராகும் . ஆகையால் p = 1 

கட்டுப்பாட்டிற்குக் 
கொடுக்கப்பட்ட தொடரும் விரி தொடராகும் . ஏனெனில் கொடுக் 

1 
கப்பட்ட தொடரின் உறுப்புகள் நாம் பெறும் 1 + 

2 

+ 2 + 
என்ற விரி தொடரின் உறுப்புகளை விடப் பெரியனவாக இருப்ப 
தால் , கொடுக்கப்பட்ட தொடர் p = 1 என்ற கட்டுப்பாட்டிற்கு 
ஒரு விரி தொடராகும் . 


... o 


( iii ) p < 1 என்று எடுத்துக்கொண்டால் 


2P < 2 


1 


1 


2p 


420 


இயற்கணிதம் 


1 


1 
3 


SP 


> 
> 


--- 


1 


-- 

... -- -- 


... 


1 





11 
1p 


1 
+ 

2P 


+ 


1 

+ 
3P 


-- 


கந்தழி வரை 


1 


1 


> 1 + 


+ 


1 
3 


+ 


+ -- --- 


என்ற கந்தழித் 


தொடர் ஒரு விரி தொடர் என்பதை இரண்டாம் பிரிவில் p = 1 
என்ற கட்டுப்பாட்டில் பார்த்தோம் . 


1 


1 


1 


1 


+ 


ஆகையால் p < 1 என்ற கட்டுப்பாட்டில் 

1 
+ + + என்ற கந்தழித் தொடர் ஒரு 

1P 
விரி தொடராகும் . அதாவது கொடுக்கப்பட்ட தொடரின் ஒவ் 

1 
வோர் உறுப்பும் பெறப்பட்ட 1 + 

2 + 

3 
கந்தழி , விரி தொடரின் ஒவ்வோர் உறுப்பையும் விடப் பெரியதாக 
இருப்பதால் , கொடுக்கப்பட்ட தொடரும் விரி தொடராகும் . 
எடுத்துக்காட்டு 5 : 

z [ V_n + 1 - n ) என்ற தொடர் குவி தொடரா அல்லது விரி 
தொடரா என்று அறிக . 


என்ற 


4 + .., 


= 


- n + 1 -- 2 
[ v n + 1 – n] { v n + 1 + H ] 

[ V n + 1 + n } 
( n + 1 ) 

- ( n ) 
( vn + 1 + n ) | 

Vn + 1 + n ) 


1 


= 


11 
2n 


என்று எடுத்துக் கொண்டால் , 


La 


1 
[ n + 1 + n ) 


1 
21 


Yal 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


421 


1 


X 2n 


M 


1 + 


12 


2 


1 


W 


1 + 


+ 


2 


எல்லை R 
1170 

. 


எல்லை 
1 > 0 


1 + 


1 
m 


+ 1 


எனவே , un- ம் - n- ம் ஒருங்கே குவியும் அல்லது விரியும் . 


1 


1 


1 


ஆனால் , 41 = 


( 


J + 


+ 


+ 


-- 


an 


) 


3 


என்ற கந்தழித் தொடர் ஒரு விரி தொடர் . ஏனெனில் சோதனை 
3 - ல் இரண்டாம் பிரிவுப்படி p = 1 ஆகையால் அத்தொடர் விரி 
தொடர் . எனவே , run- ம் ஒரு விரி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 6 : 

n2 + 3n + 1 
n ( +1 ) 

என்றால் run குவி தொடரா அல்லது விரி 
தொடரா ? 


12 + 31 + 1 
n ? ( n + 1 ) 


1 

என்று எடுத்துக் கொண்டால் , 
12 
R " + 3n + 1 1 
n ( n + 1 ) 


1 + 


-- 


1 
112 


n 


+ ) 
+ ) 


X - 


Yn 


21 


1 + 


Xn2 


3 


1 


+ 


17 


1 
ne 
2 


( 1 ++ ) 


422 


இயற்கணிதம் 


1 


1 --- 


எல்லை 


எல்லை ! 
n > m Pa 


12 


12 


} } + co 


2 


1 + 


ஆகையால் run- ம் - 2 -ம் , ஒருங்கே குவியும் அல்லது விரியும் . 


1 


1 


+ 


1 
1 + 

+ 

கந்தழி வரை . இத் 
தொடரில் p > 1 ஆகையால் z va ஒரு குவி தொடராகும் . ஆகை 
யால் zun- ம் ஒரு குவி தொடராகும் . 
எடுத்துக்காட்டு 7 : 

1 

என்ற தொடர் குவி தொடரா 
x2 +2 

அல்லது விரி 
தொடரா என்று அறிக . 


1 
x + n2 


1 


x2 + n 


1 


என்று எடுத்துக் கொண்டால் 


112 


Un 


1 
x2--112 


+ 


1 
2 


n 
x2 -ா 


n2 
x2 


na 


- ) 


1 


எல்லை 
n > 0 


எல்லை 
n + w 


x2 


, இங்கு x ஒரு திட்ட 

மான எண் . 


1 + 


12 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


423 


ஆகையால் z ! n- ம் , 2 Yn- ம் ஒருங்கே குவியும் அல்லது விரியும் . 


1 


2 * என்ற தொடரில் சோதனை 3 ஆல் p > 1 என்ற 
கட்டுப்பாட்டிற்கு , vn ஒரு குவி தொடராகும் . ஆகையால் z un- ம் 
ஒரு குவி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 8 : 


ஐ 


0 


1 
Sur = Σ என்ற தொடரின் குவி தன்மை அல்லது 

21-1 
1 

! 
விரி 

தன்மையை அறிக . 


1 


2n - 1 


1 


என்றால் 


2n 


Un 
Vn 


| 


1 
2n - 1 


1 
2n 


1 

2n 
X 2n = 
21-1 

1 
2n 1 

2n 


எல்லை பா 


எல்லை 
F > 


1 
21 


எனவே un- ம் , Vn- ம் ஒருங்கே குவியும் அல்லது விரியும் . 


1 


1 1 

Σ என்ற கந்தழித் தொடர் 

21 2 
தொடராகும் . (p = 1 ) ஆகையால் sur- ம் விரிகிறது . 


ஒரு விரி 


12 . 


எடுத்துக்காட்டு 9 : 

1 

P 
n , m கூட்டெண்களானால் 

+ 

x + m 
என்ற கந்தழித் தொடரின் தன்மையை அறிக . 


in2 

+ 
x + m2 


x+ 1 


( i ) 1, + 

X + ? 


< 


= Ys 


X 


424 


இயற்கணிதம் 


1 

Am ? என்பது ஒரு பெருக்குத் தொடர் , அதன் 
பொது விகிதம் 111 . ஆகையால் !! < 1 

என்றால் , vn குவியும் . 
எனவே zun- ம் n < ! என்ற கட்டுப்பாட்டில் குவியும் . 


( ii ) 111 = 1 என்றால் கொடுக்கப்பட்ட தொடர் 


+ 


1 1 

1 

+ 
X + 1 

+ 

X + 1 X + 1 
கந்தழி வரை ஒரு விரி தொடர் . எனவே கொடுக்கப்பட்ட தொடர் 
ஒரு விரி தொடராகும் . 


( iii ) m > 1 என்றால் 


nr 


1 


x + m " 


xm " + nr -- x - m 
( x + m " ) ( x + 1 ) 


x ( m" 1 ) 
( x + mr) ( x + 1 ) 


ml 


1 
x + 1 


X + m ? 


1 


ከ ” 
x --- nan 


X + 1 


அதாவது , 


ten > 


1 
* -+ 1 


1 
41. > 

என்பது ஒரு விரி தொடர் . 

x + 1 
ஆகையால் Aun- ம் ஒரு விரி தொடராகும் . 


Σ 


பயிற்சி 3 ( a ) 


கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் கந்தழித் தொடர்களின் குவி ! 
விரி/ அலை தன்மையை அறிக : 


+ 


1 
2.5 


1 

+ 
3.7 


* 


... 


1 


1 
+ 25 

+1 


++ 


+ 


1 


+ 1 


33 + 1 


425 


4 . 


Ν 


1+και 
கந்தழித் தொடர்கள் குவிதல் , விரிதல் 
( n + a ) ( n + b ) 

) 
« 1 + 4η 
Σ 

! + 5η 
5. Ση* +1 -- « - 

2n 
Στη(η- 15 η 2 ) 
7. Σ 

( n + 1 ) 
8. Σ 


1 


6 . 


7 


12 + 8 


9 . 


10. Σ 


η2 - 1 
nn + 13 


11 . 


2n2 + 

3 
5n8 + 7 


ΣΝ 
12. Σ 3 . 


38η +1 


α ) 


13. Σ 


η + 1 


1 


7-1-2 


14. Σ " , 


1 


15. Σ 


1 + 3η 


16 . 


426 


இயற்கணிதம் 


3/31 -- 4 

4n + 3 


17. ) 


M 


51 + 1 
Sr 


2n - 2 
2 + 1 


18. ) 


Vn 


+ n + 3 


HP 


1 


19. ) (1 + n)" (2 + n) 


12 


12 


20 . 


+ 


42 

+ 


12 , 32 . 52 

42 


21. 2 


1 
1 + nx 


22. ) 


nm 
( n + 1 ) m + x 


23 . 


2 * ( 


( x > 0 ) 


1 + x 


( 2n -- 1 ) ( 27 ) 
24. ) 

( 2n + 1 ) ( 2n + 2 ) ? 


25 . 


Ar+ 1) ( n + 2) 


n ( n + 1 ) { n + 2 ) 


3.13 . விகித சோதனை 4 : 


un + 1 


ya + 1 


Pal 


ஆனால் , zur ஒரு குவி தொடரானால் 
zun- ம் ஒரு குவி தொடராகும் . 


14n + 1 


Yn + 1 | 


( ii ) 

ஆனால் , z Y ஒரு விரி தொடரானால் 
zur- ம் ஒரு விரி தொடராகும் . 


427 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


( i ) U. என்பது zunai n . உறுப்புகளின் கூட்டுத் தொகை 


Un = un + 1 , + us + 


+ In 


ts 


= ull 


1 


+ 


us 
11 


-- 


+ 


14 ) 


us 


Ly | 


( 
4. ( 

( 1 


1 + 


l ! 3 | 
น อ 


-- 


142 143 
ts tu 


) 


11| 


Y 


V9 


U. < ul 


1 + 


-- 


Vs | 
V2 


--- 


98 


Vg 


-- ) 


L 


[ v ] + vs + ys + 


-- v. ] 


Vn = v1 + y: + vs + 


+ 2 என்பது ஒரு திட்டமான எண் . 


... 


41 
P1 


11 


, 


11 
V 


= ஒரு திட்டமான எண் . 


2. ஒரு குவி தொடராகும் . 


ஆகையால் ( Un ) என்ற ஓரியல்பான ஏறும் தொடர் முறை மேல் 
வரம்புடையது எனவே z 4 , ஒரு குவி தொடராகும் . 


un + 1 ) 


vn+ 1 
Vn 


என்றால் , 11 -ன் எல்லா மதிப்புகளுக்கும் 


Lg 


uls| 


19 ) 


Ye 
Y ) 


. 


. 


.. 


U 


Ye 


U. 


uly + us + us + ... 


ப 


+ in 


lls| 


14n | 


| 


1 + 


+ 


+ 


+ 


11 


43 


= 4 


1 + 


us | 
L 


+ 


-- 


4 . 


Ul 


) 


428 


இயற்கணிதம் 


V9 


( 


--- 


} s 
Vs 


- ) 


1 


Un > 


t 
V ) 


[ p ] + vs + y s + 


Ur > 


41 
y1 


அதாவது , 


tti 


Σ 


n 


1 


எல்லை 


எல்லை 


1/n 


VVo 


1 


ஆகையால் = ux- ம் ஒரு 


( ஏனெனில் , vn ஒரு விரி தொடர் ) , 
விரி தொடராகும் . 


3-14 . சோதனை 5 : 

டி ஆலம்பரின் விகித சோதனை ( D Alembert s Ratio Test ) 
ஒரு தொடரின் 

ஆரம்பத்திலிருந்தோ அல்லது குறிப்பிட்ட 
உறுப்புகளுக்குப் பின்போ < k < 1 என்ற கட்டுப்பாடு 

n 
அத் தொடருக்கும் பொருந்துமாயின் z un ஒரு குவி தொடராகும் 


in + 1 


தெரிப்பு : 


un + 1 


< kK1 


என்று கொடுக்கப்பட்டது . 


Zen 


zun என்ற கந்தழித் தொடரில் 7 ஆவது உறுப்பிலிருந்து கொடு 
பட்ட சமனின்மைக் கட்டுப்பாடு பொருந்துமாயின் , 


ur + 1 

ur 


< k 


* ur + 1 < kur 


ur + 2 / k 
ur+ 1 


ur + 2 < kus+ 1 < k . kur 


* ur + < kau; 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


429 


ur + 3 
uls + 2 


< k 





Ur + 3 < kur + 3 < k . k !!, 


.. 


14 . 


.. 


* 


tir -- Ir + 1 -- tir + } 


< ir + kux + k ur -+ ... . 


Mr + tr + 1 + ur + 2 ... 0 


< t [ 1 + k + kº + 


m ) 


ur + ur + 1 + ur + 2 + ... . 


1 - k . 


0 


ஏனெனில் 1 + k + k 2 + k3 

என்ற பெருக்குத் 
தொடரில் பொது விகிதம் k < 1 . ஆகையால் அதன் கூட்டுத் 

| 
தொகை 

1 - k 


My + ur + 1 + + + --- 


1 - k 


r ஆவது உறுப்பு வரை அத்தொடரின் கூட்டுத்தொகை ஒரு 
திட்டமான எண்ணாகும் . ஒரு தொடரில் குறிப்பிட்ட எண்ணிக்கை 
யுள்ள உறுப்புகளை நீக்குவதால் அத்தொடரின் தன்மை மாறுவ 
தில்லை . 


எனவே > un-ன் கூட்டுத்தொகை திட்டமான எண்ணாகை 
யால் > te ஒரு குவி தொடராகும் . 


3.14.1 கிளைச் சோதனை ; 


un+ 1 


எல்லை 


- = k < } எனில் _ !! n ஒரு குவி தொடராகும் . 


தெரிப்பு : 


linti 


எல்லை 


= k ( கொடுக்கப்பட்டுள்ளது ) . 


Un 


எல்லை வரையறைப்படி n > 111 என்ற மதிப்புக்கொப்ப . 
E என்ற எவ்வளவு மிகச் சிறிய கூட்டெண் கொடுக்கப்பட்டாலும் , 


480 


இயற்கணிதம் 


In + 1 < k + E என்ற சமனின்மை பொருந்தும்படி m என்ற 
ஒரு கூட்டு முழு எண் காண முடியும் , 
k < 1 ஃ k + E < 1 , ( :: E மிக மிகச் சிறிய கூட்டெண் ) 
tín + 1 

< k + € < 1 . pur ஒரு குவி தொடராகும் . 


3.15 , சோதனை 6 : 

ஒரு தொடரின் ஆரம்பத்திலிருந்தோ அல்லது குறிப்பிட்ட 
உறுப்புகளுக்குப் பின்போ , 


1 ! n + 1 


> 1 என்ற சமனின்மைக் கட்டுப்பாடு பொருந்து 
மாயின் zl! n ஒரு விரி தொடராகும் . 


தெரிப்பு : 


Hn + 1 
tn 


> 1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 


( j ) " ஆவது உறுப்பிலிருந்து அத்தொடரின் எல்லா உறுப்பு 
களும் சமமாக இருப்பின் , 


ur = ur + 1 = tr+ 3 


= un + r ஆனால் 


ur + 1 + 4 , + 2 + ur + 3 + ... 


+ un + r = n.us 


எல்லை 
n > 0 [ ur + 1 + 1! r + , + 


un + r ] 


எல்லை 
11- > n 


17 - 1 


= 0 


, 


sun ஒரு விரி தொடராகும் . 


tn + 1 ) 


என்ற 


சம் 


( ii ) | ஆவது உறுப்பிற்குப் பின்பு 
னின் மைக் கட்டுப்பாடு பொருந்துமாயின் , 


Un 


lir + 1 





L /r+ 1 > tro 


ur + > tr + ! > ur . 


ur + 1 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


491 


tir + s 


ur + g | 


ur + 3 > ir+ 2 > r 


( ur + 1 + tr+ 2 + tr + 9 ... 2 + r ) > us + u ; + ur + ... 1 முறை . 


M + 1 + 11 + 3 + ur + s ... in + ; > n . tr . 


எல்லை [ ur+ 1 + ur + 2 + ur + 3 


un+ r ] > எல்லை 12 lr . 

n * co 


-ஐ 


. 


> un ஒரு விரி தொடராகும் . 


3.15.1 


கிளைச் சோதனை : 


எல்லை 


= k > 1 எனில் , ப. விரியும் . 


un 


தெரிப்பு : 

k > எனில் k- E > 1 ஆகும் . 
சிறிய கூட்டெண்ணாகும் . 


€ கொடுக்கப்பட்ட மிகச் 


எல்லை வரையறைப்படி , n > // என்ற மதிப்புக்கொப்ப E என்ற 
எவ்வளவு சிறிய கூட்டெண் கொடுக்கப்பட்டாலும் , 


Un +! 


> k-- E > 1 என்ற சமனின்மை பொருந்தும்படி 

tea 
m என்ற கூட்டு முழு எண் காண முடியும் . 


Unti 


> k - E > 1 

ஆகையால் 


sun ஒரு விரி தொடராகும் . 


குறிப்பு : 


Lin + 1 


எல்லை 
77 - > co 


ஆனால் 


அத்தொடர் குவி தொடரா 


அல்லது 

விரி 

தொடரா என்று திட்டவட்டமாகச் சொல்ல 
முடியாது . ஆகவே அந்நிலையில் இச் சோதனை பயன்படாது . 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 10 ! 


( u 


என்ற 


11 

3 


தொடரின் குவிதல், 


+ 1 


1 


1 


விரிதல் தன்மையை அறிக . 


( செ . 11. க . ஏ . 61 ) 


n 


- 


ப r - 1 





( 11 + 1 ) 
( n -l- 1 } * + 1 

( 1 + 1 ) 
( n + 1 ) * -- 1 
( 11- + 1 ) /13--1 

( 1 + 1 ) " -- 1 


- 


Lin 


17 


+ 1 


int ) 


.. 


( 1+ ) 


1 
1+ - 

11 


1 


1 
1 + 

1 


--- 





எல்லை un - 1 

1n 


எல்லை 


H 


1 
1 + 

11 


(1+ ) 
( 1+ ) 


X 


1 


+ 


} 


டி ஆலம்பரின் சோதனையின் படி , 

v < 1 ஆனால் தொடர் குவி தொடராகும் . 
x > 1 ஆனால் தொடர் விரி தொடராகும் . 

1 என்றால் இச்சோதனை பயன்படாது . 


எனவே , 


Lin -- 


11 

- 
m + 1 


ஆனால் , 


1 


என்று எடுத்துக் கொள்வோம் . 


11 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


433 


tal 


1 


112 
+1 


Pn 


* :-) 


18 

+1 


எல்லை 


Vn 


ஆகையால் zun- ம் , vn- ம் ஒருங்கே குவியும் அல்லது விரியும் . 

1 1 

1 
Eva = 1 + + + + + ... 0 . 

3 


. 


... 


சோதனை 3 - ன் படி -Va ஒரு விரி தொடர் . ஆகையால் 
aun- j ஒரு விரி தொடராகும் . எனவே , .x == 1 ஆனால் கொடுக்கப் 
பட்ட தொடர் ஒரு விரி தொடராகும் . 


அத் தொடரின் 
மானால் , 


தன்மையை ஒன்று சேர்த்து எழுதுவோ 


x < 1 ஆனால் தொடர் குவியும் . 
x > 1 ஆனால் தொடர் விரியும் . 
x = 1 ஆனால் தொடர் விரியும் . 


எடுத்துக்காட்டு 11 : 


ம 


S ( { r * + 1 


n ) x " என்ற தொடர் குவி தொடா அல்லது 


| 


விரி தொடரா எனக் காண்க . 


Len 


17 


1 
[ v n + 1 - n} x" 

Vn + 1 + n 
= [ v ( n + 1 ) : + 1 - (n + 1 )] xr + 1 


1 


V (in + 1 ) + 1 + ( n + 1 ) 


l ! n + 1 | 


4 nº + 1 + 7 
V ( 11+ 1 ) + 1 ( n + 1 ) 


இ . க . - 28 


484 


இயற்கணிதம் 


1 


1 + 


n 


[ M 
[ V ( } ) ) 


1 


+ ( 1 + 4 )] 


எல்லை 


lin + 1 | 


= x. 


. 


Sun என்ற தொடர் x < 1 ஆனால் குவி தொடராகும் . 


x > 1 ஆனால் விரி தொடராகும் . 

x = 1 ஆனால் டி ஆலம்பரின் 
சோதனை பயன்படுவதில்லை . எனவே 

1 

ஆனால் 
V n + 1 + n 


என்று எடுத்துக் கொள்வோம் . 


2 


1 





12 


+ 1 + 1 


1 


V 


-- 1 


n 


1 


எல்லை 


-- 


2 


-M820/ 


La -ம் 


ஒருங்கே 


குவியும் 


அல்லது 


விரியும் . 


o 


1 


¥ n = 1 + 


. 


1 
+ 

3 


-- 


+ 


-- 


1 

+ 
Y ) 


ம என்பது 


1 


ஒரு விரி தொடர் , 


ஆகையால் 


விரி தொடராகும் . 


1 


x < 1 ஆனால் குவி தொடராகும் . 
x > 1 ஆனால் விரி தொடர் ஆகும் . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


4185 


எடுத்துக்காட்டு 12 : 


0 


1 
1 + n . x " 


என்ற தொடரின் குவி , விரி தன்மையைக் 


1 
காண்க . 


tin 


1 
1+ nx 


Un + 1 


1 
1 -- ( n + 1 ) xn + 1 


1 +1 


1 
1 + ( n + 1 ) 

xn + 1 


1 
1+ nx | 


1 + 1 x " 
1 + (n + 1 ) x + 1 


1 


+ 1 


nxn 


1 
7x 


+ 


1 + 


H ) 


17 


x >> 1 எனில் , 


1 


எல்லை 
> 


In + 1 ) 

lin | 


X 


( i ) 


< 1 ஆனால் அத்தொடர் குவி தொடர் . எனவே , 


X 


* > 1 ஆனால் , 


In ஒரு குவி தொடராகும் . 


1 


1 


( ii ) 


> 1 அதாவது , 


x < ! ஆனால் , 


1 


1 


1 + x < 2 . 





436 


இயற்கணிதம் 


1--2x2 < 3 


. 


1 
1+ 2 x3 


. 


: 


1 
11 + 1 


z= In 


7 


D 


ஆகையால் 


Σ 


Un -ம் ஒரு விரி 


Σ In ஒரு விரி தொடர் . 

1 
தொட.. ராகும் . 


1 


1 


1 


( iii ) 


1 என்றால் x = 1 


1 


8A 


1 


1 
2 


+ 


T 


-- 


... 


என்பது விரி 


1 


தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 13 : 


-- 


- என்ற தொடரின் குவி ! விரி 


--- 
x + 1 

+ 
x + 2 

x + 3 
தன்மையை அறிக . 


YP 


-X + 17 


aR + 1 


lin + 1 


x + ( n - 1 ) 


tin + 1 . 


xn + 1 


r 


in 


x + (n + 1 ) 


X + 17 


xP + 1 


X 


x + ( n + 1 ) 


x + ! 
Xn 


- 


x + 12 
X + 1 ? -E 1 


-;-) 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


487 


எல்லை 


In + 1 ) 


1 + 


எல்லை 


771 


[ 


1 


X 


1 


+ 


11 


12 


x < 1 ஆனால் அத் தொடர் குவி தொடர் . 


x > 1 ஆனால் அத் தொடர் விரி தொடர் . 


x = 1 ஆனால் n = 


1 
1 + n 


1 
17 


1 


-M8 


11 
-M8 


என்ற தொடர் ஒரு விரி தொடர் . 


எல்லை 


11 


எல்லை tn 

Val 


nº a 1 + PP 


1 


எல்லை 
m > 


= 1 . 


1 + 


11 


எனவே tn- ம் = x- ம் ஒருங்கே குவியும் அல்லது விரியும் . 
ஆனால் , ஒரு விரி தொடர் . ஆகையால் pun- ம் விரி தொட 
ராகும் . 





x < 1 ஆனால் z un குவி தொடராகும் . 


x > 1 ஆனால் z ! n விரி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 14 : 


ம 


Σ 


1 
xn + x - R 


( x > 0 ) என்ற தொடரின் குவிதல் , விரிதல் 


. 


1 


தன்மையைக் காண்க . 


( i ) x > 1 என்றால் 

x ? -- x - r > x ? 


1 


K 


438 


இயற்கணிதம் 


0 


1 


n 


x + x 


ஆனால் 


ம 


1 


-- 


* 


1 


Σ 


14 


Pn 


1 


1 


CO 


1 


Vn 


என்ற பெருக்குத் தொடரில் 


பொது 


1 


0 


1 


விகிதம் 


< 1 . ஆகையால் 


" ஒரு குவி தொடராகும் . 


1 


1 


ஃ ) 


in 


Σ 


x " -- x- n 


ஒரு குவி தொடராகும் 


1 


1 


( ii ) 0 < x < 1 


ஆனால் 


xn + x - n > x - R 


1 


1 
xn + x- n 


= xh 


Cp 


| 


* 


xn -- x - R 


1 


8 


x" என்ற பெருக்குத் தொடரில் பொது விகிதம் x < 1 


1 


என இருப்பதால் அத் தொடர் 


-M8) 


x7 


ஒரு குவி தொடர் . ஆகை 


யால் 


81/- 


1 

-ம் ஒரு குவி தொடராகும் , 
x " + x - n 


439 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


( iii ) x = 1 ஆனால் 


1 


1 


1 


* 


x + x - n 


1+ 1 


m 


1 


1 


1 


1 
2 


+ 


+ 


x + x- n 


2 


1 


= விரி தொடர் . 


. x > 0 ஆனால் 


X 


< 1 - க்கு 2 - ஒரு குவி தொடர் . 
x = 1 - க்கு ) -- ஒரு விரி தொடர். 


3-16 . சோதனை 7 : 

கோசியின் மூலசோதனை ( Cauchy s Root Test ) 
கூட்டெண் உறுப்புகள் கொண்ட ஒரு கந்தழித் தொடர் 


என்றால் 


Sin 


குவி 


( i ) எல்லை ( un ) " } n = 1 < 1 

11 0 
தொடராகும் . 


1n 


என்றால் 


21n 


குவி 


( ii ) எல்லை (u ) 


11+ co 


தொடராகும் . 


தெரிப்பு : ( i ) 


எல்லை ( un ) / n 


1 (1 ) 


1in - | | < € 


n > m ? என்ற மதிப்புகளுக்கு , ஒரு குறிப்பிட்ட சிறிய E- க்கு 
| -E < (un) 

பொருந்தும் வகையில் 

ஒரு 
122 காணலாம் . 


என்று 


< 1 

என்றால் , 
| < k < 1 என்று பொருந்தும் வகையில் k எடுத்துக்கொள்ள 
வேண்டும் , 


440 


இயற்கணிதம் 


! + € < k < 1 என்று பொருந்தும் வகையில் € எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . இதற்குத் தக்க ! ?? < n எனில் , 


< ! - | -E 


ஃ ( un ) / n < k . 


a 


n > m என்ற மதிப்புகளுக்கு , 


0 


0 


2k 


1 


> k " என்ற பெருக்குத் தொடரில் பொதுவிகிதம் k < 1 . 


0 


எனவே , 


k " 


ஒரு குவி தொ ....ராகும் . 


CO 


> ! - ம் ஒரு குவி தொடராகும் . 


1 


( ii ) எல்லை ( un ) /n = 1 > 1 . 


n + 0 


- E > 1 என்று பொருந்தும்படி 
எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் . 


E என்ற 


மிகச் சிறிய 


h > in என்ற மதிப்புகளுக்கு 


( un } 1 /n > 1 - € > 1 . 


* 


un > ( I - E } 


Σ 


- E ) 


1 


1 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


441 


> ( ! -- E " ) 


என்ற பெருக்குத்தொடரில் , அதன் பொது 


1 


விகிதம் / - E > 1 என்றபடியால் அத்தொடர் : ( ! - E )" விரி 
தொடராகும் . 


மு 


எனவே 


Un என்ற தொடரில் 111 ஆவது உறுப்பும் , அதற்கு 

1 
அடுத்து வரும் உறுப்புகளும் , z ( ! -- E ) " என்ற விரி தொடரின் 
உறுப்புகளை விடப் பெரியனவாக உள்ளன . 


o 


Σ 


11 என்பது ஒரு விரி தொடர் . 


குறிப்பு : 

எல்லை ( un ) in = 1 என்றால் இச்சோதனை பயன்படாது . 


எடுத்துக்காட்டு 15 : 


1272 


--ன் குவி / விரி தன்மையை அறிக . 


{ 1 -- n ) 


ரா 2 


பu . 


( 1 + n} n ? 


1 


தா 

( +n )" 
--- 
thule-[{+ !)*]"-- ) " 

( + ) 


1 


72 


எல்லை in 


in 


எல்லை 


1 > 


442 


இயற்கணிதம் 


1 


= எல்லை 

> w 


(1+ :)" 
< / 


1 


- 


e 


zt/ n ஒரு குவி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 16 : 

1 

| 
1 + + + 
7 

+ 

+ 

S. 
SH = 1 + 2 + 2 " + 2 * + 
குவி / விரி தன்மையை அறிக . 


என்ற தொடரில் 
என்றால் அத்தொடரின் 


+ 2n - 1 


S. 


- 


1 + 2 + 22 + 


21-1 5 21 --- 


1 


1 


1 


.. 


Sn 


1 


1 


1n| 


1 


1 in 


1 ) 


“ ( 2"(!- + ) 

] " 
T ) " 


1 


2 


1 + 


. எல்லை 


1 


1n 


எல்லை 
n + 

2 


1 / n 


1 


2n 





*** ( 1 - - ) "-1) 


1 


< 1 . 


un என்ற தொடர் ஒரு குவி தொடராகும் . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல 


443 


எடுத்துக்காட்டு 17 : 


> (n+1)(x+ 2)(x + 3 = (a+ ") என்ற தொடரின் 


குவிதல் , விரிதல் தன்மையை அறிக . 


( n + 1 ) ( n + 2 ) ... ( n + n ) 


( n + 1 ) ( n + 2 ) ( n + 3 ) 


( n + n ) 


11 


12 


12 


17 | 


. 


( 1 + - )( 1 + 2 ) ( 1 + :)..... 

( 1 + # ) 
(4 .) i" = {{ ( 1+ A ) ( 1 + 2 ) - ( 1 + 4 ) } 
{ (1 + - )( 1+ A ) (1+ ) 

% ) } 


எல்லை 


எல்லை (un) " 


> a 


1in ) 


1 + 


= k என்று எடுத்துக்கொள்வோம் . 


எல்லை log 


{( 1 + - )( + - ) ( 1 + % ) 


+ # ) } 


= log k 


இடப் புறம் , 


எல்லை 


log 


{(1+ ) ( + # ) ... (1 + 1 ) } " 

2 , los ( 1 + ) 


எல்லை 


1 


r = 1 


இயற்கணிதம் 


= (.log (1 + x) ax 
( x log ( 1 + x )} - | xte 

[ x- log { 1 + x )) 


log 2 


0 


2 log 2 - 


1 


= log 4 


loge 


4 


log 


- 


4 
log 

e | 


log k . 


4 . 


ஃ . 


எல்லை ( un ) " 


1n 


= k > 1 


e 


.. 


zan ஒரு விரி தொடராகும் . 
எடுத்துக்காட்டு 18 : 


1 


என்ற தொடரின் குவி / விரி தன்மையை 


1 


12 


1 -- 


12 


அறிக . 


( + )" 


-- 
cal : 

[[ + )" ) " 
(si -[[: y ] ( + 
--- "- ( 

- )" 
= < 


< 1 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


445 


2 என்ற தொடர் குவி தொடராகும் . 


1 


3:17 . சோதனை 3 : கோசியின் ஒடுக்கற் சோதனை ( Caichy s 

Condensation Test ) : 


f (n) > 0 , f ( n + 1 ) < f ( n ) ஆனால் 11 - ன் எல்லாக் கூட்டெண் 
மதிப்புகளுக்கும் , a > 1 என்ற கூட்டு முழு எண்ணிற்கு = f ( n )- ம் , 
zar f ( a" )- ம் ஒருங்கே குவியும் அல்லது ஒருங்கே விரியும் . 


+ 


தெரிப்பு : 

af ( n ) ஐப் பின் வருமாறு எழுதலாம் : 
af ( n ) = [ f ( 1 ) +1 ( 2 ) 

+ [ f ( a + 1 ) + f ( u + 2 ) 
+ ( / { a + 1 ) + / { a + 2 ) 
+ 


+ 


+ f ( a) ] 
+ f ( a ) ] 
+ f{ ae ) } 


+ 


... 


... 


10 


+ [ f { an -1--1 ) + f { a"-1--2) + 


+ f ( ar ) ] 


+ 


+ 


இவ்வடைப்புகளுக்குள் உள்ள கூட்டுத் தொகைகளை 
ily , lg , ... un , .. என் போம் . 

அவ்வடைப்புக்குள் உள்ள உறுப்பு 
களின் எண்ணிக்கை முறையே , 


u , ( a - a) , (as -- a ) , 


( a" - ar - 1 ) , ... 


= f ( n ) = y + us + us + ... + un = zun 


.. 


!!x = f ( an- 1 + 1 ) + f { a } -1 + 2 ) + ... + f ( ar ) 
= 11 ஆவது அடைப்புக்குள் உள்ள ( ar - an - 1 ) 

உறுப்புகளின் கூட்டுத் தொகை . 
f ( an - 1 } > f { a" -1 + 1 ) f ( ar - 1 + 2 ) > ... > f ( an ) 





( ar - an - 1 ) f { a - 1 ) > un > { ar - a - 1 ) f ( at ) 


448 


இயற்கணிதம் 


( 1-1 } an - 1 I (an -1) > un > 


> ( 1 - 4 )a"f(a")--(A) 


an < ( a - 1 ) an - 1 f( ar - 1 ) 
u , < ( 4--1 ) a f ( a ) 
ug < ( a - 1 ) a f ( ar ) 
u4 < ( a - 1 ) a f ( a ) 


Σ 


un < { a -- 1 ) { a f ( a ) + a f (as ) + a f ( a ) 


+ ... 


0 ] 


> in < (a - 1 ) zar if ( ar ) 


12 = 2 


zar f (a " ) என்ற தொடர் ஒரு குவி தொடராயின் , 


o 


2 1 - ம் ஒரு குவி தொடராகும் . இத் தொடருடன் M. ஐக் 

n = 1 
கூட்டுவதால் இதன் தன்மை மாறுவதில்லை . 


ரம் ஒரு குவி தொடராகும் . 


ft = 1 


( A ) - ன் மூலம் , 


41 


( 1- 1 ) 
( 1-4 ) f(a). 
( 1 - 4 ) « * {(a") 


ta 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


447 


3 


1 


) a*f(a"). 


ஃ ul + us + Ug 


( 1- - ) [ af ( a ) 


++ 


+ a f ( a ) + ....... . ) 


-M8 


Un 


( 1-4 ) ze" f(a"), 


விரி தொடராயின் 


> n- ம் 


விரி 


zan f { a " ) 
தொடராகும் . 


0 


ல 


ஐ 


எனவே , - 


> f ( n ) - ம் , ) a " f ( ar ) - ம் ஒருங்கே 


(தவியும் அல்லது விரியும் , 


எடுத்துக்காட்டு 19 : 


0 


1 


Σ 


ஒரு விரி தொடர் என்று நிரூபி . 


log in 


1 


a ஒரு கூட்டு முழு எண்ணானால் , 

1 
log n 


a " f ( ar ) = a " , 

log an 


il log a 


1 
log a 


n 


1 


za " f { ar ) = 


1 
log a 


11 


log a / n 


Σ 


என்ற தொடர் ஒரு விரி தொடர் . எனவே , 


1 


log a 


zar f ar ) - ம் ஒரு விரி தொடராகும் . 


Σ 


448 


இயற்கணிதம் 


ஏனெனில் 


1 
n loga 


1 
log n 


ஒரு விரி தொடராகும் . 


1 


எடுத்துக்காட்டு 20 : 


1 


Enclog nje 


என்ற தொடர் / p > 


ஆனால் குவியும் , p 4 1 


ஆனால் விரியும் . 


1 


n (logn); ஆனால் , 1 என்ற நேர் முழு எண்ணுக்கு , 

( a > 1 ) , 


a " f ( a" ) 


ar (log ar ) 


1 


1 
( 1alog (a ) P 


mp ( log a )? 


ra " f { a " ) = 


1 
17P ( log a ) 

) " 


1 
( log (l) 


p > 1 ஆனால் = u " f ( a " ) குவி தொடராகும் . 


CO 


எனவே ) f (n )- ம் குவி தொடராகும் . 


p 1 ஆனால் za (a " ) ஒரு விரி தொடர் . 


o 


எனவே ) f( n)-ம் ஒரு விரி தொடராகும் . 


2 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


449 


3:18 . சோதனை 9 : 


இராபியின் விகித சோதனை ( Raabe s Ratio Test ) : 


Sun என்ற தொடரில் , எல்லை ! 


(( 


1 


1 ) 


= ! ஆனால் 


la + 1 


( i ) 1 > 1 ஆனால் zur ஒரு குவி தொடர் . 


( ii ) 1 < 1 ஆனால் run ஒரு விரி தொடர் . 


தெரிப்பு : 


1 


2 


என்பற தொடரை எடுத்துக் கொள்வோம் . 


2 


என்ற தொடர் p > 1 ஆனால் குவியும் ; p < 1 ஆனால் 


விரியும் . 


எல்லை ) 


Va 


"( 


எல்லை : 


( n + 1 } P 


Va + 1 


எல்லை 


) ( 1 
( " (1+ H) ) 
( 1 + ) - 1 


- 


rp 


எல்லை 


1 


13 


1 + 


+ - ) - 


எல்லை 


1+ 


1 
n 


= p . 1 


- p 


Ya+ 1 


இ.க. - 29 


450 


இயற்கணிதம் 


எனவே E என்ற மிகச் சிறிய கூட்டெண் கொடுக்கப்பட்டாலும் 


Pa 


n > 112 ] ஆனால் p - E < 1 


f 


( 


) 


Pa + 1 


எனப் பொருந்தும்படி } } 1 , காணலாம் . 


அதேபோல் !! > im , ஆனால் 


< < " ( 


1 ) 


< ! + E எனப் பொருந் 


Hin + ]] 


தும்படி fy?, காணலாம் . 


| > 1 என்றால் / > p > 1 என்று பொருந்தும்படி }) ஐ 
எடுத்துக்கொண்டு E என்ற மிகச் சிறிய கூட்டெண்ணுக்கு 1 > m 
என்ற மதிப்பிற்கு 1-- E > / ) - + E என்று அமையும்படி 111 ஐ 
எடுத்துக் கொண்டால் , 


// 


" ) > r ( -1 ) 


l{ n + 1 


la 


n 


In + 1 


Yn + 1 


un + 1 


In+ 1 


Un 


1 
m 


ஒரு குவி தொடராகும் . 


எனவே p > 1 ஆனால் - vn = = 
( சோதனை 4 -ன் படி ) 


2 un- ம் குவி தொடராகும் . 


( ii ) I < 1 ஆனால் / < p < 1 என்று பொருந்தும்படி /) ஐ 
எடுத்துக் கொண்டால் , € என்ற மிகச்சிறிய கூட்டு எண்ணை 
| -- E < p - E என்று அமையும்படி எடுத்துக் கொள்வோம் . 
இதற்குத் தக்கபடி 111 ஒன்றை , m < n எனில் , 


( 


Len 
tin + 1 ) 


1) < " 


Ya 
Yn + 1 


1 


என்றபடி காண முடியும் . 


in 


Unt1 


Yn + 1 ) 


451 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


lin + 1 ) 


In + 


. 


1 


( விகித ) சோதனை 4 - ன்படி p < 1 ஆனால் , 2 yn = 


2 


ஒரு 


1p 


விரி தொடராகும் . 


> un ம் விரி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 21 : 


-M8 


1.3.5 ... ( 211-3 ) 
2 : 4-6 ( 211--2 ) 


என்ற 

தொடர் குவி 


21 - 1 


தொடரா அல்லது விரி தொடரா எனக் காண்க . 


arra 


... ( 211-3 ) 

( 2n- 2 ) 


2.4-3 


211-1 


r + 


1.3.5 ... ( 211 
2.4.6 ( 211 ) 


11-1 ) 


Ifn + 1 


21 + 1 


21- 1 


. 


2 / 1-- 1 
211+ 1 


21 


1 


1 


1 


2 


1 


1 --- 


1 
2n 


( 1 - 1 )(1 - 2 ) | 


எல்லை iln + 1 


எல்லை 


1 


1 + 


2n 


x < 1 ஆனால் n ஒரு குவி தொடர் . 


x > 1 ஆனால் _ !n ஒரு விரி தொடர் . 


452 


இயற்கணிதம் 


ஆனால் 


21 ( 211 + 1 ) 

(211 - 1 ) | 


* * * - ) - 


11 ( 6n 
( 21? 


1 ) 
1 ) 


112 


எல்லை 


எல்லை 11 


E 


* 
} ) 


8 


எல்லை 


72 


- 


1 


2 


2 


17 


6 


- 


3 
2 


4 


x = 1 ஆனால் z un ஒரு குவி தொடராகும் . 


ஆனால் குவியும் . 


( ii ) x > 1 


ஆனால் விரியும் . 


எடுத்துக்காட்டு 22 : 


.on 


2 


Un 


( 2n - 2 ) 
( 21-- 1 ) 211 


5 


ஆனால் 


Un ஒரு குவி தொடரா அல்லது விரி தொடரா எனக் 


1 


காண்க . 


2n 


22 , 42 , 62 ... { 21- 2 ) 
3. 4 , 5 ( 2n- 1 ) . 2n 


2n + 2 


đi n + 1 


== 


22 : 42 . 62 .. ( 211- 2 ) ( 2n ) 
3 , 4 , 5 ( 2n + 1 ) (2n + 2 ) 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


453 


1 


( 2n + 1 ) ( 2n + 2 ) 

( 2n ) , 


ula + 1 


을 
( 2n ) ( 1 + n )(am) ( 1 + 2 ) 


1 


Un + 1 


( 2n ) 


எல்லை 


எல்லை 


1 


1. 
n + otin + 1 


- 


1 + 


1 
2n | 


2 
21 


1 + 


1 


. 


x < 1 ஆனால் z tn ஒரு குவி தொடராகும் 


x > 1 ஆனால் 2 up ஒரு விரி தொடராகும் . 


un 


x = 1 ஆனால் , 1 


) 


n ( 6n + 2 ) 

( 2n ) 


in + 1 


6+ 





எல்லை 


12 


( 


1 ) 


எல்லை 
17 0 


!! n + ! 


6 


> 1 . 


4 


. 


z un ஒரு குவி தொடராகும் . 
x < 1 ஆனால் zur ஒரு குவி தொடர் , 
x > 1 ஆனால் z #n ஒரு விரி தொடர் . 


எடுத்துக்காட்டு 23 : 
2.4 2.4.6 2.4.6.8 

+ 
3.4 3.5.6 3.5.7,8 3.5.7.9.10 
என்ற தொடர் ஒரு குவி தொடர் என நிறுவுக . 


2.4.6.8 ... 

2n 

1 
3.5.7 ( 2n + 1 ) - 2n + 2 


.. 


un + 1 


2.4.6.8 

3.5.7 


2n - ( 2n + 2 ) 
( 2n + 3 ) 


. 


1 
2n + 4 


4541 


இயற்கணிதம் 


44n + 1 
n 


21 + 2 
21+ 3 


2n +2 
2n + 4 


Un 


, 


17 


1 


17 


( 2n - |- 3 ) ( 2n + 4 ) 
2n + 2 ) ( 2n + 2 ) 


tn + 1 


1 ) 


( 
( 21 


P ) 


8n -- 8 
( 2n + 2) 


6 + 


:) 


எல்லை 


Lin 


எல்லை 


1 ) 


12 


lin + 1 


172 


2 + 


1 


3 


- 


-- 


_ n ஒரு குவி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 24 : 


ல 


31 


xn 


8/- 


Σ 


3.6.9 
4 7.10 


{ 3n + 1 ) 


3n + 2 


1 


என்ற தொடரின் குவி/ விரி தன்மையை அறிக . 


xh 


3.6.9 ... 3n 
4.7.10 ( 3n + 1 ) ( 3n + 2 ) 


x+ 1 


36 . 
4.7.10 


311 { 3n + 3 ) 
( 31+ 1 ) (31 + 4 ) . Sn + 5 


. 


un + ] 


.. 


3n + 3 
3n + 4 


3n + 2 
3n +-5 


Y | 


2 


( 3 + * ) 


3 + 


எல்லை ! n + 1 


எல்லை 
11 * க 


| 
5 


n - 0 


3 + --- 


3 - 


11 


11. 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


455 


x < 1 ஆனால் zur ஒரு குவி தொடர் . 


x > 1 ஆனால் zur ஒரு விரி தொடர் . 


x = 1 ஆனால் , 


12 ) 


( 


1) -- 


( 3n + 4 ) ( 3n + 5 ) 
( 3n + 3 ) { 3n + 2 ) 


1 


Lin + 1 | 


] 
] 


= 17 


( 


12n + 14 
( 3n + 3 ) ( 3 :1 + 2 ) 


12 + 


* ( * + 2 ) ( + = ) 


14 


12 + 


11 


( 3 + 3 ) ( s - ) 


3 + --- 


14 


12 + 


எல் 


1 ) 





17 


( 


-- 1 


1 ) 


எல்லே 
* ல 


Lin + 1 


( * , * 

* )(3 + 2 ) 


12 
9 


- 


- 


4 
3 ) 


> 1 . 


x == 1 ஆனால் pts ஒரு குவி தொடராகும் . 


3:19 . டிமார்கான் , பெர்டிரண்டின் சோதனை 10 : 


2 uy என்ற கூட்டு எண் தொடரில் , 


எல்லை log n 
11 > 0 


"(" ( 1 - 1 ) -1 ) - 


= k ஆனால் 


k > 1 - க்கு 
விரியும் . 


அத்தொடர் குவியும் ; 


k < 1 - க்கு 


அத்தொடர் 


458 


இயற்கணிதம் 


தெரிப்பு : 

1 
என் 

கொண்டால் = vn என்ற தொடர் , 
n ( log n }P 
p > 1 என்ற மதிப்பிற்குக் குவியும் p < 1 என்ற மதிப்பிற்கு 
விரியும் . 


V. = 


( n + 1 ) [ log ( n + 1 ) ] 

n [ log n ]P 


yn + 1 


- ( 1 + 1 ) ( 1 + 15g 
= ( 1 ++) [ 


- los ( 1 + + ) ] 


. 


log in 


1 


1 


n log n 


ப 
2n " log n 

1 
+ 

Sne log n 


++ 


- ( 1 + H ) [ 1 + nlog . 


] 
-- ) 


212 


+ 


log n 


1 


= 1 + 


P 


p 

+ 
n log n 


... 


me log n 


un 

1 

K 
1 + + 

+ 

; K > 1 என்று இருக்கு 
un + 1 

n log n 
மானால் 1 < p < K என்று அமையும்படி p ஐ எடுத்துக்கொள்ள 
வேண்டும் . 





Un 
un + 1 | 


. 


எனவே 2 vn குவியும் . 


vn1 


ஃ . zun- ம் , K > 1 என்ற மதிப்பிற்குக் குவி தொடராகும் . 


ஆனால் எல்லை log n 


[ "( 14 - 1 ) - 1) 


K 


1 + 0 


zux என்ற தொடர் , 


எல்லை 


log :( " (14-1) -1) - K > 1 


என்றிருக்கும்போது குவி தொடராகும் . 


457 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


n- ன் மிகப் பெரிய மதிப்புகளுக்கு , ! ஐ K < p < 1 என்று 
அமையும்படி எடுத்துக் கொண்டால் , 


4 . 


Ya 


ton + 1 


ya + 1 


K < 1 - க்கு , z un- என்ற 


எனவே , vn விரியும் . 
தொடரும் விரியும் . 


அதாவது எல்லை 

f > 


log 

"( " ( 24-1) -1 ) - 


= K < 1 


என்ற மதிப்பிற்கு 2 n ஒரு விரி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 26 : 

12 , 32 12 . 32 . 5 * 
+ 

+ 
22,42 22 .4? 

... என்ற தொடரின் குவி 

81 
விரி தன்மைகளை அறிக . 


2 


21 + 2 ) 
2n + 1 


1 
+ 

+ 
1 

12 


un+ 1 


4 (1+ 1) 


1 


இங்கு A = 


n > 0 என்னும்போது . 


1 
+ 

20 


எல்லை 


டி ஆலம்பரின் சோதனை இங்குப் 


a + 1 


பயன் படவில்லை , 


எனவே ராபியின் சோதனையைச் செய்து பார்த்தால் , 


{ " ( 


எல்லை 

ஆகிறது . எனவே ராபி 
un + 1 ) 
யின் சோதனையும் பயன்படாது . 
எனவே டி மார்கான் , பெர்டிரன்டின் சோதனைபடி , 
tin 

log n 
-1 
!! n + 1 

+ மதிப்பில் மிகக் குறைவான உறுப்புகள் . 


458 


இயற்கணிதம் 


எல் கல 


( ( 


1 


1 


) 


log n = 0 


ta + } 


குறிப்பு : 

எல்லை log n 


எல்லை log 
ஏனெனில் 
no 

n 


= 0 . 


. 


r * [ [ --- ) = Iing - - - 


எனவே கொடுக்கப்பட்ட தொடர் டி மார்கான் சோதனைப்படி ஒரு 
விரி தொடராகும் . 


எடுத்துக்காட்டு 27 : 


? 


12 


1 . 3 . 5 ... ( 211-1 ) 
2 . 4 . 6 ... 

2n 


என்றால் 


run குவி தொடரா அல்லது விரி தொடரா ? 


எல்லை 


எல்லை ( 2n + 2 ) : 

n ( n - + 2 ) 
( 2n + 1 ) - ( n + 1 ) 


F1 x 


tn + 


எல்லை 


- 


4n ( n + 2 ) 
4n + 4n + 1 


1 . 


> 


எனவே டி ஆலம்பரின் சோதனை பயனில்லை . 


எல்லை 


un 


( ii ) 


Un+ 1 


எல்லை 


( 


11 ) 


4n + 81 -- 4n -- 4n 

4n + 4n + 1 


- ) ) 


11 . 


எல்லை 


4n2 
- 12 
4ns + n + 1 


= 1 . 


1 * 0 


எனவே ராபியின் சோதனையும் பயனில்லை . 


459 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


( iii ) எனவே டி . மார்கான் சோதனைப்படி , 


எல்லை 


( 


1 


log n 


un + 1 


எல்லை 


4ne -- 1- 4n2 - 4n - 1 

4n " + 4n + 1 


login 


n > 


= எல்லை log (( " 


) 


log n = 0 . 


n > 


எனவே , n என்ற தொடர் டி மார்கான் சோதனையின்படி ஒரு 
விரி தொடராகும் , 


3.20 . சோதனை 11 : 

மடக்கைச் சோதனை ( Logarithimic Test ) 


ஒரு கூட்டு எண்ணைக் கொண்ட ஒரு தொடரில் 


n 


(i ) எல்லை 


( 


n log 


- ) 


ஆனால் அத்தொடர் குவி 


tn + 1 


தொடராகும் . 


Lon 
n log 

un + 1 


( ii ) எல்லை 

* 0 
தொடராகும் . 


) < 1 


ஆனால் அத்தொடர் விரி 


தெரிப்பு : 


Σ 


ப 
என்ற தொடரை எடுத்துக்கொள்வோம் . 
MP 


Pa 


- 


( n + 1 ) P 

mp 


( 1+ ) 


Yo + 1 


p > 1 ஆனால் , vn ஒரு குவி தொடராகும் . மேலும் 


tes 


ஆனால் 2 un- ம் குவியும் . 


Y + 1 | 


.. 


tha 
tn + ] 


> 


( 1+ ) 


480 


இயற்கணிதம் 


. log 

ur+ 1 


- > p los ( 


---- 


H- ) . 


p 


log 


n 
un+ 1 


n1 


un 
n log 

1n + 1 


P 
2n 


. 


எல்லை 


எல்லை 

n log 


p 


- ) 


2n 


Lin ++ 3 


எல்லை 


nlog 

un + 1 


( ii ) p < 1 ஆனால் > vn ஒரு விரி தொடர் . 


. 


ஆனால் zur ஒரு விரி தொடர் . 


us + ] 


Vn + 1 


. 


Wn 
un + 1 


1 + 


+ ) 
( 1 + 1 ) 


. 


log 


< plog 


Unti 


Un 


log 


உ 


7 
2n2 


In + 1 


n 


p 


n log 


+ 


An + 1 


எல்லே 


n log 


Unn | 
ton + 1 


K எல்லை 

11 - W 


( r - 2 +... ) 


எல்லை 


( 


n log 


ஆனால் 


us + 1 


Lus ஒரு விரி தொடராகும் . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் , 


481 


டுத்துக்காட்டு 28 : 

கீழே கொடுக்கப்பட்ட தொடர் குவி தொடரா அல்லது விரி 
தொடரா ? 


4 . 


1 + 


T 


-- 


54 


1- 1 


n 
( n + 1 } 


14 + 


(11 + 1 ) " 


1 


| 


1 


1 


-- 


1 + 


fun 


V 


1 


எல்லை 


எல்லை 


ln 
un + 


( 1 + - )". - 


n > . 


* ல 


e 


ஃ x < e ஆனால் run ஒரு குவி தொடர் . 


x > E ஆனால் 2ua ஒரு விரி தொடர் . 


1 


1 


1 


x = E ஆனால் , 


1 + 


e 


!l log 


1 


( 1 를 

{ n log ( 1 + + ) - loss } 
re: [ nice - - - - - - 

+... ) - 1 ) 
. 


212 


. 


> hn ஒரு விரி தொடராகும் . 


3.22 மேற்கூறிய சோதனைகளின் சுருக்கமான விளக்கம் : 
1. ஒப்பீட்டுச் சோதனை : 


எல்லை ஒரு திட்டமான எண் . 

z , ஒரு குவி அல்லது 
விரி தொடரானால் zur- ம் குவி அல்லது விரி தொடராகும் . 


இயற்கணிதம் 


2 . 


கோசியின் மூல சோதனை : 


un என்ற தொடர் , 
எல்லை tin 

< 1 அல்லது > 1 என்றால் குவியும் அல்லது 
/2 + 0 
விரியும் . 


3 . 


4. ஆலம்பரின் சோதனை : 
> !! ன்ற தொடர் , 
எல்லை 

> 1 அல்லது < 1 என்றால் , குவி தொடராகும் 


un 


un + 1] 


அல்லது விரி தொடராகும் . 


ராபியின் சோதனை : 


l /n 


> ! / n என்ற தொடரில் , எல்லை 


பட 


1 ஆனால் டி . ஆலம்பரின் 


để n + 1 


எல்லை 
சோதனை பயன்படாது . அப்பொழுது 


17 


1 


Unti 


அல்லது < 1 ஆக இருக்கும்போது அத்தொடர் குவி தொடராகும் 
அல்லது விரி தொடராகும் . 


டி மார்கான் , பெர்டிரண்டின் சோதனை : 

ஒரு தொடரின் தன்மையை அறிய ராபியின் சோதனை பயன் 
படாவிடில் , அதாவது , 


எல்லை 


Un 


- 


1 


என் 


tn + 1 


வருமாகில் , 


நமக்கு 


டி மார்கான் சோதனையின்படி , un என்ற தொடர் , 


எல்லை 


[ "( 1 - 1 ) -1 ) 


log n > 


1 


அல்லது ( ! 


என்ற மதிப்பிற்குக் குவியும் அல்லது விரியும் . 


6 . 


மடக்கைச் சோதனை : 


zun என்ற தொடர் , 
எல்லை 

n log 


> .1 அல்லது < 1 என்ற மதிப்பிற்குக் 


குவியும் அல்லது விரியும் . 


கந்தழித் தொடர்கள் குவிதல் , விரிதல் , 

கோசியின் ஒடுக்கற் சோதனை ! 

f ( n) கூட்டு மதிப்புடையதும் , ஓரியல்பான இறங்கும் 
தொடர் முறையும் ஆனால் , fit > 1 என்ற என்ற கூட்டு முழு 
எண்ணிற்கு , 

f( 1 ) + f ( 2 ) + f ( 3 ) + + f ( n ) + 


; 


... 


inf ( m ) + m f ( m * ) + me f ( m " ) + ... + m" f ( m " ) + 
என்ற இரண்டு தொடர்களும் குவியும் அல்லது விரியும் . 


இதுவரை நாம் கூட்டெண்களின் தொடர்களின் தன்மையைப் 
பற்றிப் பார்த்தோம் . இனி நாம் கூட்டெண்கள் , குறையெண்கள் 
கலந்த தொடர்களின் குவிதல் , விரிதல் , அலைதல் தன்மைகளைப் 
பற்றிப் பார்ப்போம் . 


என்ற 


3.23 , அறக் குவிதல் ( Absolute Couvergence ) : 

ஒரு கூட்டு , குறை எண்கள் கலந்த தொடரின் உறுப்புகளின் 
மட்டு மதிப்புகளை எடுத்து ஒரு தொடர் அமைப்போமாகில் அத் 
தொடர் ஒரு குவி தொடராயிருப்பின் , அக் கூட்டு , குறை எண் 
கலந்த தொடர் ஓர் அறக் குவியும் தொடர் ( Absolutely 
convergent series ) எனப்படும் , 
ull + us + us + ... + n + 

கந்தழித் தொடர் 
கூட்டு , குறை எண்கள் கொண்ட தொடரானால் , | u1 | , | uz | , 
| us | , என்பவைகளைக் கொண்டு ஒரு தொடர் | ui | + | ug | 
+ | us ! + ... + [ un | + என்று அமைப்போமானால் , அத் 
தொடர் ஒரு குவி தொடரானால் , 41 + us + us + --- un + .. 
என்ற கலப்புத் தொடரை அறக் குவி தொடர் என்று அழைக் 
கிறோம் . 

ஓர் அறக் குவியும் தொடரில் உள்ள உறுப்புகளை இடம் 
மாற்றி எழுதினால் , அப்படிப் பெறப்படும் தொடரும் ஒரு குவி 
தொடர் ஆகும் . 


அறக் குவி தொடரின் எ டுத்துக்காட்டு : 

1 

1 
( i) 1 

+ 

0 என்ற தொடரைக் கொண்டு 


1 


* 


1 

+ 0 என்ற தொடரை அமைத்தால் இத் 
தொடர் ஒரு குவி தொடராகும் . எனவே கொடுக்கப்பட்ட தொடர் 
ஓர் அறக் குவி தொடராகும் . 


484 


இயற்கணிதம் 


1 


1 


( ii ) 


1 


+ 


1 
4 


+ 


o 


என்ற தொடர் 


2 


8 


-- 


1 
4 


+ 


அறக் குவி தொடராகும் . ஏனெனில் 1 + 
- என்ற தொடர் ஒரு குவி தொடர் . 


1 

+ 
8 


4 . 


+ .. 


3-24 . நிபந்தனைக் குவிதல் ( Conditional convergence ) : 

கூட்டு , குறையெண்கள் கலந்த ஒரு கந்தழித் தொடர் அறக் 
குவி தொடர் இல்லாமலேயே குவியுமானால் அத் தொடர் 
நிபந்தனைக் குவி தொடர் என்று அழைக்கப்படும் . 


ஐ 


எடுத்துக்காட்டு : 

1 1 

1 
1 
2 

என்ற தொடர் ஒரு 
--- 
3 4 5 

1 

1 1 
குவி தொடராகும் . ஆனால் 1 + - + -- 

3 4 
என்ற தொடர் ஒரு விரி தொடராகும் . எனவே 

1 

1 
1 + 

+ 

4 
என்ற தொடர் ஒரு நிபந்தனைக் குவி தொடராகும் . 


ஒரு நிபந்தனைக் குவி தொடரில் உள்ள உறுப்புகளை நமக்குத் 
தகுந்தபடி மாற்றி எழுதினால் , அப்படிப் பெறப்படும் தொடர் - 3 
முதல் + ல வரை அலையும்படி எழுதலாம் . 


தேற்றம் 4 : 

ஓர் அறக் குவி தொடர் ஒரு குவி தொடராகும் . 
தெரிப்பு : 

zun என்ற கலப்புத் தொடர் அறக் குவி தொடரானால் , | un 1 
ஒரு குவி தொடராகும் . | un | = vn ஆனால் , 2 vn ஒரு குவி 
தொடராகும் . Xv . = V எனக் கொள்க . 

ஒரு புதுத் தொடர் 
> { un +-vn ) என்பதை அமைத்தால் , un ஒரு குறையெண்ணாயின் , 
Va கூட்டு எண் . எனவே wn = un + In = 0 ஆகும் . 


4. ஒரு குறை எண்ணாயின் , V. கூட்டு எண் . 


wr = t ! n + Y = 2y .. 





0 < wn < 2 . 


> Y. ஒரு குவி தொடர் . எனவே , (in + Yn ) - ம் குவி தொடர் . 


465 


கந்தழித் தொடர்கள் குவிதல் , விரிதல் 


--- 


W எனக் 


அதாவது z wr- ம் ஒரு குவி தொடராகும் . zwa 
கொள்க . 


Un 


- 


11 + us + us + 


( w1 - v ) + ( ws - g ) + + { wa - yn) . 
( w1 + ws + ... + wn ) - { 1 + vs + ... + vn ) . 


U. - W. - Vr . 


எல்லை 
// + 0 


எல்லை 
17 + o 


எல்லை 
f > m 


W- V. 


run = ஒரு திட்டமான எண் . 


run ஒரு குவி தொடராகும் . 


3-25 . தேற்றம் 5 : 

ஒரு தொடரில் கூட்டு , குறை எண்கள் மாறி மாறி வந்து 
அந்த உறுப்புகளின் மட்டு மதிப்பு குறைந்து கொண்டே போய் , 
n கந்தழி எல்லையை அடையும்போது , 12 ஆவது உறுப்பு பூச்சிய 
எல்லையை நெருங்குமாயின் , அத்தொடர் ஒரு குவி தொடராகும் . 


தெரிப்பு : 

ull -- td , + us - 14 + 
கொண்டால் , 


என்ற தொடரை எடுத்துக் 


1 ] , lg , us 


எல்லாம் கூட்டெண்கள் . 


... 


மேலும் uy > us > us > ... ... > un > 
U. 11 | 

us + us -- u4 ... ... P2 உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையானால் , 

Uzn | (u ) - 2 ) + ( us -- uy ) + + ( 4 n - 1 - 14g n ) 


. 


5 . 


ull > te ; tly > 144 


U21-1 > Uan 


Un > 0 . 


Uzn + 2 


- 


U2n + ( uzn + 1 – !! an + 2 ) > Uen 
U தா ஓர் ஓரியல்பான ஏறும் தொடர் முறை . 
இ.க .-- 30 


488 


இயற்கணிதம் 


மேலும் Uzn = 


1141- ( us - us ) - ( u4- us ) ... (uan - 3 - Jan - 1 ) -ler 


tle > ts , 44 > 2! s , 


5 . 


ilan - 3 > 12-1 


Jan < t | 


. 0 < uan < ty: ஆகையால் ( U2n ) , ஓர் ஓரியல்பான 
ஏறும் தொடர் முறையானது . மேல் வரம்புடையதும் ஆகும் . 


* 


எல்லை Un 


! என்று எடுத்துக்கொண்டால் 


Uar + 1 


U2n + llan + 1 


எல்லை 


எல்லை 


Uzn + 1 


எல்லை 
71 * 0 


tlan + 1 


= 1 + 0 = !. 


!! ஒற்றைப் படையாயினும் , இரட்டைப் படையாயினும் 


எல்லை 

. 


1. 


!! | -- 2 + ug| -- 144 + : .. 


ஒரு குவி தொடராகும் . 


எல்லை ா 
கிளைத் தேற்றம் : மேற்கூறிய தேற்றத்தில் ( 1 ) 
= 1 + 0 ஆனால் அத்தொடர் அலை தொடராகும் . 


தெரிப்பு : 


எல்லை 
11 > a 


Us 


/ 


= 


( மேற்கூறிய தேற்றத்தின் மூலம் ) 


எல்லை 
17 --- - 


Uan + 1 | 


எல்லை 
11 > O 


( Uzn + lan + 1 ) 


/ + k . 


us + 1/8 - 


என்ற 


தொடர் 


அலை 


19 . 


தொடராகும் . 


அலை 


( 2 ) 41 ~ uz + ug - uy + ... என்ற தொடரில் , 7 - ன் எல்லா 
மதிப்புகளுக்கும் 1 ! n + 1 > !! n > 0 

ஆனால் அத்தொடர் 
தொடராகும் . 


கந்தழித் தொடர்கள் குவிதல் , விரிதல் 


487 


தெரிப்பு : 

0 < ul < us < us ... < un < ... 


Un 


* 


+ ( u ga- = uqn ) 


= ( us - ug ) + (ug -uy ) + 
( 0 . 


Uan + 1 = # 1 -- ( up -ug ) - ( uy - us ) 

> ul 


( ugn - usn+ 1 ) 


1. கந்தழி எல்லையை நெருங்கும் போது Uan Uzn + 1- ம் ஒரே 
எல்லை ! ஐ நெருங்க முடியாது . ஏனெனில் ! ஒருங்கே பூச்சி 
யத்திற்குக் குறைவாகவும் , 4 - க்குப் பெரியதாகவும் இருக்க 
முடியாது . 


0 - க்கு 


U20-40 Uan + 1- ம் ஒருங்கே + 0 அல்லது 
நெருங்க முடியாது . 


என்ற தொடர் ஓர் அலை 


-- tis + tis - U4 + , .. 
தொடராகும் . 


3-26 . தேற்றம் 6 : 

Sun- ம் X Yn- ம் அறக் குவி தொடர்களானால் , அவைகளின் 
கூட்டுத் தொகை முறையே U , V ஆனால் , அவ்விரண்டு தொடர் 
களைப் பெருக்கி வரும் தொடர் 


. 


41 v ] + ( u1 Vs + us Y ] ) + ( uy vs + us Y2 + ug V ) + 
ஓர் அறக்குவி தொடராகும் . அதன் கூட்டுத் தொகை U. V. 


தெரிப்பு : 


முதலாவதாக , 


Sun- ம் , - 1 - ம் கூட்டு எண்கள் மட்டுமே கொண்ட தொடர் 
களாகும் . 


12 


Un = u ] 4- ilz + us + ... + • un = 


Σ 


tal 


12 


V = v1 + Ya - + vs + ... + vn = 


* 


1 


468 


இயற்கணிதம் 


S = 1 + S9 +53 + 


... 


Σ 


+++ 


S, 


1 


இங்கு S. = uy Pn + , vn - 1 + 


un Y1 ஆகும் . 


பா . 


+ 


ஃ San = !! ] y / + (u Y ? + up v1 ) + 

-- ( u ] Ya + t! , vn - 1 + + un - 1 Ye + un v1 ) + ... 

+ { uy l an + \! 2 Y2n + 1 + + n lin + 1 + un + 1 un 
+ uan Y1 ) 
= !! ] { v } + V , + -- van ) + !! ( y1 + y : -- + van - 1 } 

+ ... + un ( v ] + y + + Vn + 1 ) 
+ L{ n + 1 ( 1 + V + ... Vn 

+ ... --- !! an | 

> ( !! ] + t! | - ... -- un ) ( 1 + Y ? + ... --- Vn ) = Ur. V. 
மேலும் , 
San < ( 1 + 9 + + usn ) ( v ] + y , + 

+ van ) | UạnVan 
U. V. < San < Uen Van 
எல்லை 

U. V. == U. V 
11 * 0 


.. 


எல்லை 


Uan Van = U. V 


, 


எல்லை 


S20 


... 


( 1 ) 


மேலும் Sar+ 2 > San + 1 > San 
எல்லை 

San + 2 == U. V 
11. * co 


எல்லை 


S .,, 


= ( 

0. V 


எல்லை 
17- > 0 


San + 


-- 


U 


.. 


( 2 ) 


... 


12 ஒற்றைப்படை எண்ணாயினும் சரி , இரட்டைப்படை எண் 
ணாயினும் சரி , ( 1 ) , ( 2 ) -லிருந்து , 
எல்லை 

S. = UV 


489 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


இரண்டாவதாக : 

* / n- ம் - 2 - ம் கலப்புத் தொடர் எனக் கொள்வோம் . 


0 


n 


ΣΙ « η ! 


_ | an | 


== 


U , எனவும் , 


- 


> | vn I = V , _ | . I 


V எனவும் கொள்வோம் . 


1 


Sa 


Tul | * n | + | ts | | vn - 1 | + 


+ | un - 1 | | v . ! 
+ | ur | | v | 


P 


S. = > 


sn = sy + Sy + sg -- ... + sn 


1 


| sn | 


-- 


| uy IT + us in - 1 + ... tn - 1 Y , + -unv . ! 


1 . 


< \ u1 | ! vn ! + [ us | | vn - 1 | + 

+ } un - 1 | | 2 | + [ up | | u ! 


17 


முதலாவதாக 

Σ 

ஒரு குவி தொடர் , அதன் கூட்டுத் 

1 
தொகை U V எனப் பார்த்தோம் . 


z | S. ! ஒரு குவி தொடராகும் . 


அதாவது : S. ஓர் அறக் குவி தொடர் . 

| U.V. - Sa | < | U V - S. | 


ஏனெனில் | U.V. - S. [ என்பது பல உறுப்புகளின் கூட்டுத் 
தொகையின் மட்டுத் தொகை . U. V. - S. என்பது அவ் 
வுறுப்புகளின் மட்டு மதிப்புகளின் கூட்டுத் தொகை . 


ஆனால் எல்லை 


| U , V. 


S | 


= 0 


170 


இயற்கணிதம் 


எல்லை 
11 - 0 


. 


-- 


எல்லை U. V. V = U. 


எல்லை S. 
120 


3-27 . வலுத் தொடர் ( Power Series) 
aa + ayx + digx2 -- ... -- an x " + ... என்ற தொடரில் a ) , 

என்ற கெழுக்கள் x- ன் சார்பற்றவை ( independent ). 
எனவே அத்தொடர் X- ல் ஒரு வலுத் தொடர் எனப்படும் . 


மேலே கூறிய தேற்றத்தைப் பயன் படுத்துவதன் மூலம் 
நமக்குப் பின் வரும் தேற்றம் கிடைக்கிறது . 


zan x " என்ற வலுத் தொடர் | 1 | < / - க்கு ஓர் அறக் குவி 
தொடர் . bn xh என்ற வலுத் தொடர் | x | < 10 - க்கு ஓர் அறக் 
குவி தொடர் . இவைகளின் கூட்டுத் தொகை முறையே f ( x )- ம் , 
9 ( x ) - ம் ஆகும் . 1 ஆனது ! 1 என்ற மதிப்புகளில் சிறியதான 
மதிப்பு என்றால் , 


5 0 


aaba + ( anbi + albe) x --- ( 10b , + abi + lab , )x2 + 
ஓர் அறக் குவி தொடராகும் . அதன் கூட்டுத் தொகை 
f ( x ) . ( x ) . 


3-28 . தேற்றம் 7 : 


8/ 


வலுத் தொடரின் முற்றொருமை : || < /-க்கு 


ba x " என்ற இரு வலுத் தொடர்களும் குவி தொடர்கள் . மேலும் 


0 


அவைகளின் கூட்டுத் தொகைகள் சமமாக இருப்பின் , 


alo 


- 


b . , a1 


b1 , d , = 


b ,, 


ஆகும் . 


தெரிப்பு : 

| x | < /- க்கு - 1 / x " , z bn xn என்ற இரண்டு தொடர்களும் 
குவி தொடர்கள் . மேலும் , 

z bax " . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


471 


ஒரு குவி 


a - b. 


( an - ba ) + ( al - by ) x + ( as - be ) x + 
தொடராகும் , அதன் கூட்டுத் தொகை | x | < /-க்குப் பூச்சிய 
மாகும் . 
x = ( ) என ஈடு செய்வதால் , 

= (0 . a == b .. மேலும் | x | < 1 ஆனால் 
( un -- 51 ) x + ( az – b , ) x2 + 
என்ற மதிப்புகளுக்கு உண்மையாதலின் , X ஆல் 

இரு பக்கங் 
களையும் வகுத்தால் , 

( al - h ) + (a : -b , ) x + (as - b3 ) x2 -- ... ... = 0 . 

ஏனெனில் ( an - ba ) + { ai - b1 ) x + (as - b2 ) x2 + 
என்ற தொடர் | x | < ! -க்குக் குவி தொடர் , ஆகையால் 
| x | < / - க்கு , 

( as - h ) + ( as - bg ) x + வ - ம் ஒரு குவி தொடராகும் . 


00 


s 


| x ! < ! -க்கு ( a , -- b , ) + { ag - bg ) x + 
( ஒரு திட்டமான எண் ) . 
| x | < l, v # 0 - க்கு , 

b1 ) + ( a ) - he ) x + ( as - bg ) x + 
( ay - b ) = - x ( (as - b , ) + ( as - bg ) x + ... ] 


( 


41 . 


| al - b1 | 


= | x | | ( as -- b , ) + ( ag - bg ) x + 
< | x | TK | 


E எவ்வளவு சிறியதாகக் கொடுக்கப்பட்டாலும் , x + ( 0 - க்கு 
x < * என்ற மதிப்பிற்கு ( a1 - b1 ! < E . 


மாறிலிகள் . 


அதே போல் 


bs , 


ay , 5 , என்பவை 
be . 

, Ta = b . , 


3-29 . ஈருறுப்புக் கந்தழித் தொடர் ( Binomial Series ) 

11 ( 14-1) n1 ( 11-1) ( n - 2 ) 
1 + 2 x + 

x2 + 


n ( n - 1 ) ( n - 2 ) ... ( n - r + 1 ) 


+ 


.. 


8 


: 


472 


இயற்கணிதம் 


என்ற தொடர் ஈருறுப்புத் தொடர் எனப்படும் . 12 ஒரு கூட்டு முழு 
எண்ணாயின் அத் தொடர் ஒரு கந்தழித் தொடராகாது . ( n + 1 ) 
உறுப்புகளே கிடைக்கும் என்பதை முதல் பகுதியில் பார்த்தோம் . 
ஆகையால் இங்கு n ஒரு விகிதமுறு எண்ணாகும் . எனவே 12 நேர் 
முழு எண்ணாக இராவிடில் அத் தொடர் கந்தழித் தொடராகும் . 
அப்போது . அது குவிகிறதா , விரிகிறதா அல்லது அலைகிறதா 
என்பதைப் பார்ப்போம் . 


1 


11 
1 


n. { n - 1 ) 

x = + 


n1 { n - 1 ) { n -- 2 ) ... (n- r + 1 ) x 





என்ற தொடர் ஒரு கலப்புத் தொடராகும் . ஏனெனில் 
n , x- ன் மதிப்புகளுக்கு , இத் தொடரின் உறுப்புகள் கூட்டு குறை 
மதிப்புகளைப் பெறும் . 


n ( n - 1 ) ( n - 2 ) ... ( n - r + 1 ) 


n ( n - 1 ) ( n - 2 ) 


xr - 1 


. 


ur + 1 


h - r + 1 


- X 


r 


ur + 1 


h - r + 1 


. 


- 


Ur 


11 - r + 1 


. | x | 


n + 1 


1 


- 


எல்லை 


#r + 1 


. 


r 


n + 1 


எல்லை 
ஏனெனில் 

11+ o 


* 


எல்லை 


tr + I 


, 


| x | ஆகும் . 


ter 


கந்தழித் தொடர்கள் குவிதல் , விரிதல் 

478 
| x | < 1 ஆனால் அத் தொடர் அறக் குவி தொடர் . 
எனவே ஒரு குவி தொடராகும் . 





| x | > 1 ஆனால் அத் தொடர் குவியாது . 


3.30 . 


படிக்குறித் தொடர் ( Exponential Series ) 


1 + 


+ 


+ 


+ 


1 . 


+ 


... 


1 


3 


என்ற தொடர் படிக்குறித் தொடர் எனப்படும் . x கூட்டு எண்ணா 
யின் எல்லா உறுப்புகளும் கூட்டல் குறி பெற்று இருக்கும் . * ஒரு 
குறை எண் ஆனால் ஒன்று விட்ட உறுப்புகள் கூட்டு , குறை 
மதிப்பைப் பெறும் . 


ula + 1 

kal 


1-1 


n - 1 


= 


1 


* 


lin + 1 ) 


un 


7 


x | 


. 


எல்லை 
71 - ல 


un + IL 

ten 


எல்லை 


1 


= 0 < 1 . 


எனவே x- ன் எல்லா மதிப்புகளுக்கும் 


M8 


என்ற தொடர் 


| 12 


ஓர் அறக் குவி தொடர் . எனவே குவி தொடராகும் . 


3-31 . 


மடக்கைத் தொடர் ( Logarithmic Series) : 
* * 

x ? 

(-1) -1 
3 


* 


... 


1 


என்ற தொடர் மடக்கைத் தொடர் எனப்படும் . 


x கூட்டெண்ணாயின் ஒன்று விட்ட உறுப்புகள் கூட்டு , குறை 
மதிப்புகளைப் பெறும் . x குறை எண்ணாயின் எல்லா உறுப்புகளும் 
குறை மதிப்பைப் பெறும் . 


474 


இயற்கணிதம் 


rn + 1 , 


un + 1 


- 


( -1 ) " 


1/2 + 1 


X 


( -1 ) -1 


n 


tun + 1 


xh+ 1 


n 


11+ 1 


. 


17 + 1 


| tin + 1 





in 


n + 1 


17 
n + 1 


| x | 


! ! n + 1 


11 


எல்லை 
11 - 0 


= எல்லை | x || 


எல்லை 


n 


-- 1 


X 


x | < 1 ஆனால் மடக்கைத் தொடர் குவிகிறது . 
( x | > 1 ஆனால் குவியாது . 


1 


1 


1 ஆனால் , அத்தொடர் 


. 


2 


என வரும் . 


1 


1 + 


+ 


+ 


3 


C ) 


என்பது விரி 


தொடராகும் . 


1 


1 


1 


- 


1 
2 


-- 


x = 1 ஆனால் , 
தொடராகும் . 


.... 0 என்பது குவி 


என்ற 


+1 . 


எடுத்துக்காட்டு 29 : 

1 
( u + us ) + ( u1 + 12 + ug ) - 

3 
கந்தழித் தொடரில் , u > 9 > us > .. un > .... ஆனால் , 11 கந்தழி 
எல்லையை நெருங்கும் போது 1. பூச்சியத்தை நெருங்கினால் , அத் 
தொடர் குவி தொடர் என நிறுவுக . 


475 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


1 


( un 


zyn = 1 


ug ) -- 


. 


( u1 + us + ! g ) 


- 11 ~ Y , + y3 -- 


452 


என்று எடுத்துக் கொண்டால் 


1 


- 


( 41 + 4 + tig + 


+ in ) ஆகும் . 


எல்லை Mn = 0 எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . 
11 * 0 


11 >> ts ... > Wp > ... 


in < My 


... 


un < tn - 1 


எனவே , ( n - 1 )un < 1 + 2 + us + ... + 1! n - 1 
U. 11 + uz + 8 + 

ul + 32 -- ... + tn-- 1 

( n - 1 ) 


tun : Un - 1 


-- 


U .-- Un - 1 = 


(">+++ - 4 ) - (" -11 :-) 


( u ] + us + ... + un ) 

n ( n - 1 ) 


tsp 


* 


7 ( n - 1 ) 


( எல்லை un = 0 ) 
1 ல 


< 0 . 


1 


( 2 ) 


எல்லை V = 

எல்லை 


0 . 


1 


எனவே ( தேற்றம் 5 -ன் மூலம் ) கொடுக்கப்பட்ட தொடர் ஒரு 
குவி தொடராகும் . 


476 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 30 : 


XT 


1 + x 

0 { 0 < x < 1 ) என்ற 
1 + x 1 + x 
தொடரின் குவி /விரி தன்மையை அறிக . 

( செ.ப. ) 


பாடல 


1 + x " 


என்ற தொடரை 


x2 

+ 
1 + x2 ) 

என்று எடுத்துக்கொள்வோம் . 


1 + x | 
11 - ug + us 


00 


> 0 . 


ஏனெனில் 0 < x < 1 


1 + x 


R 


xf + 1 


un - tn + 1 


1 + x? 


x? ( 1 - x ) 
1 + x + 1 ( 1 + x ^ ) ( 1 + xn+ 1 ) 


> 0 . 


ஏனெனில் x < 1 


* La > un + 1 ( எல்லா 1 மதிப்புகளுக்கும் ) 


மேலும் எல்லை 


17 


எல்லை x " 
1 > 01 

1 + x ? 


= 0 . 


தேற்றம் 5 - ன்படி கொடுக்கப்பட்ட தொடர் ஒரு குவி 
தொடராகும் . 


5 


டுத்துக்காட்டு 31 : 


2 


1 

1 
1 

+ 

3 v3| 
குவி/விரி தன்மையை அறிக . 


2 
8 


D 


இத்தொடரின் 


இத்தொடரை u ) -le + g - u4 + ... 

என்போம் . 


1 
r 
Vn 


3 ) 


. 


le + 


)" 
+ (8 ) 
VA 


Vn + 1 


Unti 


லடை 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


477 


1 


2 

< 1 
3 . 


1 


1+ 


12 


tin+ 1 < un 


il > 4 + 1 


மேலும் , எல்லை - 


எல்லை 


n > - 


+ (8 ) " 


= 0 . 


எனவே , தேற்றம் 5 மூலம் , கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் 
உறுப்புகளின் மட்டு மதிப்பு குறைந்து கொண்டே போய் 
P கந்தழியை அடையும் போது , 11 ஆவது உறுப்பு பூச்சியத்தை 
நெருங்குகிறது . 

கொடுக்கப்பட்ட தொடர் 
தொடராகும் . 


குவி 


எடுத்துக்காட்டு 32 : 


11 


1 


1 


-- 


1 
2 


+ 


+ .. . 


1.2 


3.4 


என்ற தொடர் குவி தொடரா அல்லது விரி தொடரா ? 


S2 


கூட்டுத் தொகை 


எனக் 


21 உறுப்புகளின் 
கொண்டால் , 


1 


S24 


1 + 


+ 


1 

+ 
3 


1 
+ -- 

12 


+ 


1 

+ 
2.3 


... 


1 
+ 

12 ( n + 1 ) 


- ( 2 
- ( -)-( - ) 
++++++ ---என்பது ந s a 


11 


1 


தொடராகும் . ( சோதனை 3 -ன் படி p = 1 ) 


478 


இயற்கணிதம் 


------- 


1 
#1 ( n + 1 ) 


1 
n (n + 1 ) 


( 41 ) < + 

< Σ 
Σ 


1 





> n ( n + 1) 


12 


1 


n2 


ஒரு குவி தொடராகும் . 


எனவே ) 


1 
rn { n +-1 ) 


Σ Y. ஒரு குவி தொடராகும் . 


1 


11 


: Sea 


Σ 


In 


1 


- 


( ஒரு விரி தொடர் ) - ( ஒரு குவி தொடர் ) 


எல்லை S2a 


மேலும் , எல்லை San + I 


00 


no 


1 


ஏனெனில் , San + 1 


San + 


{ 11-+ 1 ) 


எனவே n ஒற்றைபடை எண்ணாயினும் சரி அல்லது இரட்டை 
படை எண்ணாயினும் சரி , எல்லை 

S. 


ல 


11-0 


ஆகையால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர் ஒரு விரி தொட 
ராகும் . 


எடுத்துக்காட்டு 33 : 


1 – x + 


+ 


0 - இத் தொடரின் குவி / விரி 


தன்மையை அறிக . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


479 


x2 


1 - x + 

22 


= up + u ] + us + us + . 


என்று எடுத்துக் கொண்டால் 


ul = 1 , u ] == -x, t = 


X + 1 


un = ( -1 ) 


Un + 1 = 


( -1 )r + 1 


( 1 + 1 ) 


lin +1 


( --1 ) +1 xn + 1 

( n + 1 ) 


X | 


n? 


- ) ( " 


எல்லை ( n + | 


எல்லை 


1 


> 


(1+ ) 


| * | < ! ஆனால் அத்தொடர் ஓர் அறக் குவி தொடர் . 
எனவே குவி தொடராகும் . 


| x | > 1 ஆனால் 


112 


எல்லை 
* O 


எல்லை | x | " 
1+ co 


2 


எனவே ( x [ > 1 க்குக் கொடுக்கப்பட்ட தொடர் ஒரு விரி 
தொடர் அல்லது அலை தொடர் . 


480 


இயற்கணிதம் 


1 


-1 ஆனால் z 2 ஒரு குவி தொடர் . 


x = +1 ஆனால் : 

( -1 } 
17 

ஒரு குவி தொடர் . 


1 ஆனால் கொடுக்கப்பட்ட தொடர் ஒரு குவி 


தொடர் . 


எடுத்துக்காட்டு 34 : 


என்ற கந்தழித் தொடரின் குவி / விரி தன் 


( -- 1 ) -1 

V 
H = 1 
மையை அறிக . 


( -1 } x + 
Lin + 1 = 


Nn + 1 


* . 


( -1 ) ^ . xi+ 1 

T 1 ? + ! 


( -1 )^- 1 . xr 


( -1 ) , n 

Vn + 1 


{ un1 


| x | - 


Nn + 1 


எல்லை 


Lin + 1 


| x { . 


ula 


| x | < 1 ஆனால் , tin ஓர் அறக் குவி தொடர் . எனவே 
ஒரு குவி தொடராகும் . 


| x | > 1 ஆனால் ! un | = 


V 


எல்லை 


| un ] 


| x | P 


- எல்லை 


= 0 . 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


481 





zu: ஒரு விரி தொடர் . 


x = 1 ஆனால் 


என்பது ஒரு குவி தொடர் . 


-1 ஆனால் 


> 


1 

- என்பது ஒரு விரி தொடர் . 
Y 1 


எடுத்துக்காட்டு 35 : 


1 


X 
1 + a 


+ 


1 + 2a 


( -1 ) ^ x" 
+ 

1 + na 


+ 


என்ற தொடர் குவி தொடரா அல்லது விரி தொடரா என்று அறிக . 


un + ) 


- 


( -1 ) ^ x " 

1 + Hd 


tn 


{ -1 ) ? - 1 xn - 1 
1 + ( n -- 1 } a 


un + 1 
Tn 


( -1) " xP 
1 + na ) 


1 + ( n - 1 ) a 
( -1) -1 . ) 


1 + ( n - 1 ) a 

1 + na ) 


எல்லை un +1 | = | x | 


la | 





| x ! < 1 ஆனால் = us ஓர் அறக்குவி தொடர் ; எனவே 
குவி தொடராகும் . 


| x | > 1 ஆனால் , | un | ஒரு விரி தொடராகும் . 


1 ஆனால் , 


1 


1 


+ 


1 + a 


1 
1 + 2a 


+ 


1 + 3a 


என்ற தொடரில் , 

இ . க.- 31 


482 


இயற்கணிதம் 


1 


1 
1 + a 


1 
1 + 2a 


1 + 3a 


. tr > un + 1 
எல்லை 


எல்லை 


1 


0 . 


1 * 


1 + ( R 


-- 


1 ) a 


x = 1 என்ற மதிப்பிற்கு யா ஓரு குவி தொடராகும் . 
x = - 1 என்ற மதிப்பிற்கு , கொடுத்துள்ள தொடர் 


1 


1 -- 


+ 


1 
2a + 1 


+ 


ஆகும் . 


1 


து விரி தொடர் என்பதை 


உடன் 


ஒப்பிட்டு அறிய 


லாம் . 


பயிற்சி 3 ( b ) 


கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் தொடர்களின் குவி விரி / அலை 
தன்மையை அறிக : 


ΣΝ 


50 + 1 
31 + 4 " 


8. > 


------- 


xh 


2 . 


Σ 


9. ) 


H - 1 


11 


8 . 


sn100 x " 


1 


10. (-1) V 
11. ) 

( - + 1 ) ( n + 2 ) 


( n + 1 ) 


Z41 ) 
Σ 


nxn 


1 
1 + n ? x 


12. > (n+ 1)(x + 2 ) 


0 


2 


12 


6 . 


z ( * ) 


19 . 


NI 


1 + 1 


14 . 


Σ 


Σ 


கந்தழித் தொடர்கள் - குவிதல் , விரிதல் 


483 


15. Σ 


15n5 + 1 1 4 
βη12 + 14 


χη 


23. Σ « n + – n ) 


16. Σ 


24. Σ { 


« n -41 


η2 + 1 


√n 


17. Σ ( -1 )+ ηχή-- 1 


25. Σ 


( 1 + 2 ) ( n-+ 3 ) 

n ( n + 1 ) 


χ1 


26. Σ 


+ 1 


18. Σ (2n + 1 ) ( 2n + 2) 
19. Σ 

Σ (1-5 ) 
Σχε 


27 . 


Σ 


( -1 )* . 
2η2 + 3 


20 . 


28. Σ ( -1 } ( n +1 - Vn) 


21 . 


Σ 


1 
1 + 3χά 


29. Σ 


18 
2n + 1 


22 . 


Σ 


χ2n- 2 


30. Ση 

( n+ 1 ) η 


- η + 1 


3 ( b ) . ஈருறுப்புத் தேற்றம் ,, 
படிக்குறித் தேற்றம் , மடக்கைத் 
தேற்றம் - இவற்றின் தெரிப்புகள் 


(( Proof for the Binomial, Exponential and 

Logarithmic Theorems ) 


நாம் முதல் பகுதியில் இம் மூன்று தொடர்களின் சில தன்மை 
களையும் , அவற்றின் மூலம் சில தொடர்களின் கூடுதல்களைக் 
காணும் முறைகளைப் பற்றியும் பார்த்தோம் . ஆனால் அவைகளைத் 
தெரிப்பின்றி எடுத்துக்கொண்டு மேற் கூறியவைகளை இரண் 
டாவது , மூன்றாவது , நான்காவது அத்தியாயங்களில் பார்த்தோம் . 
இப்பொழுது அத் தொடர்களின் தெரிப்புகளைப் பார்போம் . 


ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றம் ( விகிதமுறு எண்களுக்கு ) : 
அறிமுகம் : 

கந்தழித் தொடர்களில் குவிதல் தன்மை பற்றி ஓரளவு நாம் 
முன் அத்தியாயங்களில் தெரிந்து கொண்டோம் . இனி இவ் 
வத்தியாயத்தில் ஒருவகைக் கந்தழித் தொடர்களின் தொகை 
களைக் காண ஈருறுப்புச் சேர்க்கைத் தேற்றத்தை எடுத்துக் கூறி 
மெய்ப்பாடு செய்வோம் . இத் தேற்றம் இயற் கணிதத்தின் அடிப் 
படைத் தேற்றங்களில் ஒன்றாக விளங்குவதாகும் . இத் தேற்றத்தின் 
தெரிப்பிற்கு அடிப்படையாய் 

விளங்கும் 

‘ வான்டர்மான்டி ன் 
தேற்றத்தையும் மெய்ப்பாடு செய்வோம் . 


குறியீடு : 

நாம் n ( n - 1 ) ( n - 2 ) ... ( n - r + 1 ) என்ற பெருக்கத்தை H 
எனக் கொள்வோம் . ஈண்டு n என்பது எந்த எண்ணையாகிலும் 
குறிக்கலாம் . என்பது ஒரு நேர் முமு எண்ணைக் குறிக்கும் . 


ஈருறுப்புத் தேற்றம் 


... 


... 


தெரிப்புகள் 


485 


. 


என்பதை 


( " ) 


எனக் குறிப்போம் . 


கவனிக்க : 


nCr = 


( " ). 


| n ஒரு நேர் முழு எண்ணாயிருப்பின் . 


1 . 


வான்டர் மாண்டின் தேற்றம் : 

என்ற இரு எண்கள் எவ்வெண்களாய் இருப்பினும் 


(2 + 4 ); 


== Pr + 


F- 191 + 


( ) - 


49 + 


+ 


( ( ) : 

( ! ) 
3 ( ! ) 


Proses + 


.. 


+ q " 


சுருங்க , ( p + q ) 


Pr -s 4s 


S = 0 


ஈண்டு r ஒரு நேர் முழு எண் . 


மெய்ப்பாடு ( தொகுத்தறி முறை ) : 

r - ன் ‘ m என்ற மதிப்பிற்கு மேற் கூறிய தேற்றம் உண்மை 
எனக் கொள்வோம் . 


, 


( p + qm 


Pm + 


Pm- ] 41 + 


pm - 94 , + ... 


( " ) 
( 7 ) 


+ 


Pm - s qs + 


... 


+ 4m 


+ ( p + q ) m + 1 


- ( P + q ] m ( p + q - m ) 


- ( -+(1 ) -- 51 + (; ) -- w + 

--- ( " ) -- * + - + +- )(F+ 4= +) 

( " ) 


= pm ( p - m + q ) + 


pm- 1 41 ( p - m + 1 + q - 1 ) 


ma 


+ 


Pe - 2 44 ( p - m + 2 + q -- 2 ) + ... 


486 


இயற்கணிதம் 


Pm -sti 95-1 ( p -mts - 1 + 9-54.1 ) 


+ 


Pm -s qs ( p - m + s + 9-5) + ... + 9m ( p + q - m ) 


+ ( " , ) 
( * ) 

{ pm9 + ( ) 
{ ( "" ) ; 

Pa - 1.9169-1 ) + ( 2 ) 


Pm (p - m ) + 


Pm - 1 92 ( ? --m + 1 ) 


+2)} 


+ 


Pm- ? 99 ( -74.2 ) 


2 )} 


+ 


-- 


Pn - s + 1 Is - 1 (2-5 + 1 ) 


111 


+ 


Pm -s 48 (p-- + s) } 


+ 


+ 9m ( 9 - m ) 


... 


Pm + i + Pm 92 


{ 1+ ( ) } 


n? 


+ Pm 142 


+ 


1 


2 


tPm - s + 1 95 


+ 4m + 


== Pm + i + Pm 41 


{ ( " . ) + ( " ) } + 
(" 7 ) :( " * ) 
( " +1 ) 


+ Pm - 192 


+ 


...... 


+ Pm - sti 


* Imti 


(nr- ன் வரையறையின்படி ) 


- Pmti + pm 91 


+ pm - 1.99 


+ Pm - stils 


(67 ) ( " * ) + - 

9:( + 1) + 
[ = ( * ) - ( ) +6.1 


+ Amt 1 


ஈருறுப்புத் தேற்றம் 


தெரிப்புகள் 


437 


எனவே / -ன் m என்ற மதிப்பிற்கு இத்தேற்றம் உண்மையாய் 
இருப்பின் r- ன் 1 + 1 என்ற மதிப்பிற்கும் உண்மையாய் இருக் 


கின்றது . 


(p + q ) ! = p + 4 = P1 + 41 
( p + q ) , = ( p + q ) { p + q - 1 ) = P { p - 1 ) + pg 

+ q ( q - 1 ) + pg 


= px + 2pq + 4 , = p . + 


- ( 3 ) p : 4 % +4+ 


எனவே நாம் கண்ட கூற்றுப்படி , r = 3 என்ற மதிப்பிற்கு இத் 
தேற்றம் உண்மையாய் இருக்கும் . 

என்ற மதிப்பிற்கு 
உண்மையாய் இருப்பதால் r = 4 என்ற மதிப்பிற்கும் உண்மையாய் 
இருக்க வேண்டும் . இங்ஙனம் ஒவ்வொரு நிலையிலும் உண்மை 
யறிந்து சென்றால் --ன் பொதுவான கூட்டு முழுப் படிக்கு இத் 
தேற்றம் உண்மை என்பது தெளிவாகின்றது . 


ஈரு.றுப்புச் சேர்க்கைத் தேற்றம் : 

என்பது ஏதாவதொரு விகிதமுறு எண்ணாயின் 


+ ( 1 ) x + ( 2 ) 


x : + 


+ ( " ) 


என்ற தொடரானது | x | < 1 என்ற கட்டுப்பாட்டில் ( 1 + x )- ன் 
கூட்டு மெய் மதிப்பிற்குச் சமம் . 


தெரிப்பு : 


1(m) = z ( ) 


xt என்க . 


r = 0 


p , q என்ற இரு எண்களை எடுத்துக் கொள்வோம் , 


ஃ f ( p ) = 


... 


r = 0 


_ ( 2 ) 

( 1 ) 


f ( q ) - 


( 2 ) 


r = 0 


488 


இயற்கணிதம் 


மேலும் f ( p + q ) = 2 


( +1 ) 


( 3 ) 


r = 0 


என்ற 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) - இம் மூன்றுத் தொடர்களும் | x | < 1 
கட்டுப்பாட்டில் அறவே குவியும் என்பதை நிரூபித்துள்ளோம் . 
இரு அறக்குவி தொடர்களின் பெருக்கற் பலனால் கிடைக்கும் 
தொடர் ஓர் அறக்குவி தொடராகும் . மேலும் அத்தொடரின் 
மதிப்பு எடுத்துக் கொண்ட இரு தொடர்களின் மதிப்புகளின் 
பெருக்குத் தொகைக்குச் சமம் என்ற தேற்றத்தின்படி , 


( 1 ) , ( 2 ) -இவ்விரு தொடர்களின் பெருக்கலால் கிடைக்கும் 
தொடர் f ( p ) x f ( g) என்பதற்குச் சமம் . 


( 1 ) , ( 2 ) - இவைகளின் பெருக்கற் பலன் 


1 


A {(e)+ ( :) (:) --- 

+ ( 1 ) ( ) + ( :) ) 


+ 


+ 


என்பதாகும் . 


எனவே , 


f (p ) x f ( g ) = 1 + 


_ {(? )+ ( 2 ) ( 1 ) - 
--- + ( 2 ) ( ) + ... + (1 ) } * 


ஆனால் வாண்டர்மாண்டின் தேற்றப்படி , 


(p + q) 


* (! ) 


- 


Pr -sas 


S = 0 


( 
- ( ) **- ( ) 

2 ! ? 


ஈருறுப்புத் தேற்றம் ... 


தெரிப்புகள் 


489 


_ (:)( 2 ) ( 1 ) 


s = 0 


( r - s ) ! s ! 


xx | 


- ( 2 ) (:) 
-- f ( p ) xf (x) = 1 + z ( 11) * 


f ( p + q ) 

[ ( 3 ) உடன் ஒப்பிட்டுப் பார்க்குமிடத்து ) 
இதையொட்டி , 

f ( p + q + r + s .... ) = f { p ) x f (g ) x f(r) x f (s ) X 
என்பதைக் காணலாம் . 


f ( x ) = 1 + 2 ( ) 

; 


r = 1 


ஃ f ( 1 ) = 1 + x . 


( i ) n ஒரு நேர் முழு எண்ணாயிருப்பின் , 

n = 1 + 1 + * . 1 முறை 


ஃ f ( n ) = f( 1 + 1 + ... 1. முறை) = f ( 1 ) xf ( 1 ) x - . 11 முறை 

[ :: f ( p + 4 + ... ) = f ( p ) x f (q ) x ... ] 


எனவே , f ( n ) = [ f( 1 ) ]" = ( 1 + x ) ". 


-n ஒரு நேர் முழு எண்ணாயின் , 


( 1 + x) " = 1+ ) 


2 ,(1 ) 


490 


இயற்கணிதம் 


( ii ) !! ஒரு நேர் விகிதமுறு எண்ணாயிருப்பின் , 


7 


என்க . ஈண்டு ) , 4 என்பவை நேர் முழு எண்கள் 


( விகிதமுறு எண்களின் விதிப்படி ) . 


. 


4 முறை 


-- 


... 


b முறை 


( 4 ) x ( A ) 

= 14 

1 ) = f(p ) 
[ 1( 4 )) = f(x) = ( 1 + x ) 


X 4 


4 


* 


ஒரு கூட்டு முழு எண் ) 


இருபுறமும் ? மூலம் எடுக்க , 


( 2 ) 


என்பது ( 1 + x ) 


ன் கூட்டு மெய் மதிப்பிற்குச் 


சமம் . 


ஃ f ( n ) = { 1 + x)" 


( iii ) 1 ஒரு குறை எண்ணாயிருப்பின் : 

h = – m என்க . ஈண்டு m என்பது ஒரு கூட்டு எண் . 
எனவே , f (0 ) = f ( m 11 ) 


= f ( m ) x f ( - m ) 


ஆனால் , f ( 0 ) 1 

1 
ஃ f { - m ) = 

f ( m ) 


( 


1 
1 + x) 


= { 1 + x )-m 


ஃ f ( n) = ( 1 + x)" 


எனவே ( i) , ( ii ) , ( iii ) ஆகிய இம்மூன்று உண்மைகளை ஒன்று 
சேர்த்துக் கீழ்கண்ட முடிவினை உணரலாம் : 


ஈருறுப்புத் தேற்றம் 


தெரிப்புகள் 


491 


• n ஒரு விகிதமுறு எண்ணாயிருப்பின் 


1 + 


+ ( 1 ) x + ( 3 ) 


என்ற தொடர் 


| x | < 1 


என்ற கட்டுப்பாட்டில் ( 1 + x)" என்பதன் கூட்டு மெய் மதிப் 
பிற்குச் சமம் . 


குறிப்பு : நிலை ( ii ) - ல் ( 1 + x ) P / 4- ன் 
எண்களாகவும் , கற்பனை எண்களாகவும் 

p 
ஆனால் , 1 

ஒரு கூட்டு மெய்யெண் . 


4 மதிப்புகள் குறை 

இருக்கலாம் . 


கூட 


( 9 ) 


எனவே . 


( 4 ) 


ஆனது ( 1 + x ) - ன் கூட்டு மெய் மதிப்பிற்குச் சமம் . 


எடுத்துக்காட்டு 1 : 


1 + 


1 
4 


+ 


1.4 
4.8 


+ 


1-4-7 
4-8-12 


-- 


என்ற தொடரின் தொகை காண்க . 


S என்று 


கொடுக்கப்பட்ட தொடரின் கூட்டுத் தொகையை 
குறிப்பிடுக . 

1 1.4 1-4-7 
S = 1 + + 

-- 

+ 
4.8 4.8.12 


இதை , 


ஐ 


( 1 - x) 


= 1+ ) 


p ( p + q) ( p + 2g) .... 

( p r ) 


r = 1 


என்ற வடிவத்திற்குக் கொண்டு வருவோம் . 


1 


1 


2 


S = 1 + 


+ 


1.4 
1.2 


. 


( 4 ) 

( 4 ) + 


1.4.7 
1.2.3 


+ ... 


. 


p = 1 


= 


p + q = 


4 


3 


: 


q == 3 , 


4 


492 


இயற்கணிதம் 


எனவே , 


S - ( 1 - 1 ) = 4 . 


எடுத்துக்காட்டு 2 : 

3.7 

3.7.11 
+ 

+ 
18 18.24 18.24.30 
என்ற தொடரின் தொகை காண்க : 


கொடுக்கப்பட்ட தொடரின் கூட்டுத் தொகையை 
குறிக்க . 


S என்று 


3.7 


S 


3 
18 


+ 


3.7.11 
18.24.30 


+ 


18.24 


3 


3 


- 


3 
3.6 


+ 


3.7 
3.4 


( 1 ) 


-- 


3.7.11 
8.4.5 


( 1 ) 


+ 


... 


இத்தொடர் நமக்கு வேண்டிய வடிவத்தில் இல்லை . பெருக் 
கியும் , கூட்டியும் இதை விரும்பிய வடிவில் கொணருவோம் . 


S 
1.2 


3 
1.2.3 


+ 


( A ) + 1.2.3.4( 4 ) 


3 


3.7.11 
1.2.3.4.5 


1 
6 


+ | 


= * ( H ) + 47 ( H ) 

37:11( 4 )*+ -- 
* 2. ( 3 ) - * ( H )* + * ( H ) * 


-- 


+ 


3.7.11 

5 ! 


( அதாவது ) 

S 
72 


3 . 


4 


* 


( 4 ) = 27 (1 ) 

( A ) * + ... 


+ 


3.7.11 

5 ! 


தெரிப்புகள் 


493 


ஈருறுப்புத் தேற்றம் 


( அதாவது ) 

S 
72 


3 


x ( -5 ) ( - 1 ) 


( -5 ) -1) .3 ( 4 ) 
(-5- )37( 1 ) 


4 


- ... 


( அதாவது ) 


( -5 ) 


2 


55 
72 


+ 1 + 


T ? ( 3 ) + -521 (1 ) 

( H ) - ... 


{ -5 ) ( - 1 ) ( 3 ) 


+ 


வலப் பக்கத்தில் உள்ள தொடரை இப்பொழுது 


0 


( 1 - x) 


= 1+ > 


p ( p + q} { p + 2q ) ... ( p + r -- 1q ) 

T ! 


என்பதோடு ஒப்பிட்டுப் பார்க்கலாம் . 


அங்ஙனம் பார்க்கின் , 


= 


. 


1 
6 


p + 4 + 


4 . 


2 


* q = 4 , x = 


6 


3 





52 - ( 1 - * )- - (1 ) 

* [ ( 3 ) 


S == 


1 


5 
72 


) 


8 


1 


5 
6 


+ 


อ 
72 


எனவே கொடுக்கப்பட்டத் 


தொடரின் கூட்டுத் தொகை 


( 3 ) 

4 ) ஆகும் . 


494 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 3 : 


1 
24 


- 


1-3-5 
24-32 : 40 


24.32 


என்ற தொடரின் தொகை காண்க . 


கொடுக்கப்பட்ட தொடரின் கூட்டுத் தொகையை S என்க . 


எனவே , 


1 


S 


24-32 


-- 


1-3-5 
24.82.40 


இத் தொடரில் உள்ள உறுப்புகள் ஒன்றுவிட்டு ஒன்று மாற்றுக் 
குறியீடு பெற்று வருவதைக் கவனிக்க . எனவே நாம் ( 3 ) ஆம் 
பிரிவில் உள்ள ( 1 + x ) / 4- ன் விரிவத்தோடு இத் தொடரை 
ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டும் . 


இப்பொழுது , 


1 


1 


S - 


- 


3 


8 


( 1 ) - 


1-3-5 
3 : 4-5 


(A ) + 


இது நமக்கு வேண்டிய வடிவத்தில் இல்லை . நமக்கு வேண்டிய 
வடிவிற்கு நமக்குத் தெரிந்த முறைகளால் இதைக் கொணருவோம் . 


எனவே , 

S 
1.2 


தி 


= * ( 3 ) - 1 (3 ) 


1-3-5 


1 


3 


--- 


+ 


அதாவது 


1-3-5 

5! 


( 4 )* - * ( ! ) * - * ( 1 ) 

( 1 ) +... 
3 : - 1 ( 1 ) -4 ( 3 ) 

** (H ) ---- 


4 


அதாவது 


+ 


ஈருறுப்புத் தேற்றம் 


தெரிப்புகள் 


495 


4 


S 
128 


( -3 ) { - 1 ) 


3 


S 

X 
126 


+ 


... 


= -1 (4 ) + (4 ) 

--210 ( 5 ) 
+(- 3X = 1} 3 ( 3 ) 

1 - ? ( 4 ) + (-32-1) ( 4 ) 
!- ? ( 4 ) + 2-32 ( 4 ) 

- (- 

31(2 ) + 


3 

S + 1 - 
128 


2 


-..... 


இப்பொழுது 

நாம் 

வலப் பக்கத்திலிருக்கும் தொடரை 
-pig 
( 1 + x) என்பதன் விரிவத்தோடு ஒப்பிடலாம் . 


ஒப்பிட்டுப் பார்க்கின் , 


p = -3 


p + q = ( -1 ) 


1 
8 


4 


எனவே 


3S 


3 


3 
+ 1 + -- 

5 


128 


128 


( 1+ 4 ) 

)-3 

- (4 ) 
* [(4 ) 
-13 [ s + 


128 
3 


1 


3 
128 


8 


-48-128-3 

128 


498 


இயற்கணிதம் 


128 
3 


515 
8 


179 
128 


] 


1 


( 179-805) 


31 


எனவே கொடுக்கப்பட்ட தொடரின் கூட்டுத்தொகை 


1 


( 179-8015 ) ஆகும் . 


3 


எடுத்துக்காட்டு 4 : 


1 


1 


1 
2 


-- 


1,32 
2.4 | 


1.3.52 1 
2.4.8 23 


2 


+ 


22 


என்ற தொடரின் தொகை காண்க . 


கொடுக்கப்பட்டத் தொடரின் தொகையை S என்க . 


1 


1 


1 


* 


S 


1.32 
2.4 


1.3.52 
2.4.6 


+ 


2 


2 


2 


4 


13 
1 ! 


1 
உ 


+ 


1.32 
2 ! 


2 


8 


1.3.52 

3 ! 


1 
2 


+ 


41455 


1 


( 2-1 ) 


( 2 ) 


+ 


( 2.2-1 ) ( 2 ) 


1.3.5 


1 


B 


( 2.3-1 ) 


+ 


+ 


1.3.2.2 

2 ! 


1.3.5.2.3 

3 ! 


* ( 1 ) ( 1 ) 

( 3 ) + 
+1 ( 2) - ( 2 ) 

( 2) -- 


4 


+ 


1.3.5 

3 ! 


ஈருறுப்புத் தேற்றம் 


தெரிப்புகள் 


497 


4 


+ 


1.3.5 

2 ! 


1 


1-2 [( z ) - ( 2 ) 

( 2 ) - ...) 
+ [H ( ):- * (H ) + * { ):-- 
- : - +2 [ H ( H ) * - 2 ( H ) + -- 1 

[ -H ( ) + = " ( H ) - + ( 4)* +... 
- +++ x = [ H( H )- " " ( 4 ) + ....) 
- ( - + (4 )+ : ( 4) -13 ( 4 ) + - ) 

1-4x= (-f( 4)+22 (4 ) ---- ) 
- [ - H (4 )+ : ( 4) - 3 ( 4) -... ) 
( 

] 
+ 4- ( 1-1 ( 4 ) +12 ( 4 ) - (4 ) 

- ) 
- 4x2(1-1 ( 4) + 22 ( 4 ) - .... ) 
-1-4 ( 4 ) +1 ( A ) -- ) 


+1 


- 


3 


2 . 


7 ) 
4 


x 2 


1 
4 


3.5 
+ 

2 ! 


1 
4 


31 


+ 


+ 


1 
4 

X 2 S1 - S .. 
இ.க. - 32 


498 


இயற்கணிதம் 


2 


ஈண்டு S 


-- 


1-1 ( 4 ) + 92 ( 4 ) 

+ ( 4 ) + : ( 4 ) - 


S , 


( b ) 


" தா 
( a ) - ன் வலக்கைப் புறத்தில் உள்ள தொடரை ( 1 + x) 
விரிவத்தோடு ஒப்பிட்டுப் பார்க்கும்போது 


ன் 


p + 4 


5 


1 


x = " 


4 


S ) 


1 + 

2 


[9] 


இதுபோலவே ( b ) - ன் வலப் புறத்தை ஒப்பிட்டுப் பார்த்தால் 


p 


1 


4 


2 


- 


3 


X = 


1 
2 


능 


4 


4 


எனவே , 


S , 


. 


S 


GU 


|| 


| 


= ( 1 + 1 ) * - ( 2 ) 

3 ( 2 ) - (2 ) 
- 2- ( ) [ : ( a ) " + ) 

( 3 ) [ 1 +1 ] 
2- ( 2) [1 ] 


- 


2 


- 


- 


= 


2 


40 6 

9 


14 . 


ஈருறுப்புத் தேற்றம் தெரிப்புகள் 

499 
கொடுக்கப்பட்ட தொடரின் 

கூட்டுத் 

தொகை 
478 

ஆகும் . 
9 


எனவே 


எடுத்துக்காட்டு 1 : 

( 2 - x + x * ) ; ஐ X- ன் அடுக்கங்களில் விரித்தெழுதுக . 
( 2_x + x " ) ; = 2 

- 2 * { 1 + *(x-1 )} 

2 [11 + : * ( x - 1 ) 
* 
* ( x - 1 ) * + ... ) 
23 

] 
2 

] 


x 


X 
6 


36 

+ 


23 


1 


X 
6 


5x2 
+ 


+ 


36 


எடுத்துக்காட்டு 2 : 

( 1 + 2x + 3x + 4x : + ) 2 - ன் விரிவத்தில் x- ன் கெழு 
1 { r + 1 ) ( r + 2 ) ( r + 3 ) என்று காட்டுக . 


6 


1 + 2x + 3x2 + 4x : + 


= ( 1 - x )-- 


எனவே , 


( 1 + 2x --- 3x2 + 4x + .... ... 


2 { 


(r + 1 ) (r + 2 ) (r + 3 ) 

1.2.3 


X 


P = 0 


எனவே , 

( 1 + 2x + 3x + 4x * + ... ) -ன் விரிவத்தில் x -ன் கெழு 


( r + 1 ) ( r + 2 ) {r + 3 ) ஆகும் . 


6 


500 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 3 : 


1 


என்ற 


சார்பினை x- ன் அடுக்கங்களில் 


( 1 - 2x) { 1-3x) 
விரித்தெழுக . 


B 


1 
( 1-- 2x) ( 1-3x) 


- 


A 

+ 
1-2x 


1 


& B = 


3 


2 


1 


2 


& B = 3 


1 


ஃ 


+ 


( 1-2x) (1-3x ) 


3 
1-3x 


1-2x 


- 2 ( 1-- 2x)-1 + 3 ( 1-- 3x ) -1 


-- ( 1 + _ cer ) 

( 


+ 3 


1 + 2 ( 3x) " 

> ) 


n = 1 


1 + ) [ 3+ 


2+ ] x " 


= 1 


( 1-2x ) ஐ ஈருறுப்புத் தேற்றத்தின் கூற்றுப்படி 
| 2x | < 1 என்ற கட்டுப்பாட்டில்தான் விரிக்க முடியும் . 

இதைப் போலவே ( 1--3x ) ஐ | 3x | < 1 என்ற கட்டுப் 
பாட்டில்தான் விரிக்க முடியும் . 


1 


1 


2 ! x | < 


எனவே , | x . | < 

என்று x இருந்தால் 
( 1-2x ) " ஐயும் ( 1-3x ) ஐயும் ஈருறுப்புத் தேற்றப்படி 
விரிக்கலாம் , 


ஈருறுப்புத் தேற்றம் . 


தெரிப்புகள் 


501 


1 


1 


என் 

ற கட்டுப்பாடு , | x | < 


என்று 


இருக் 


1 


கும் போது கட்டுப்படுகின்றது . ஆனால் \ x | < என்ற 

1 
கட்டுப்பாடு | x | < என்று இருக்கும்போது இராது . எனவே , 
1 

1 

1 
] x ! < 3 என்று இருக்கும்போது 

ஐயும் , 
1-2x 

ஐயும் 

1-3x 
விரித்தெழுதலாம் . 


எடுத்துக் காட்டு 4 : 

2-3x 
| -- 3x + 2x2 ஐ விரித்தெழுதி x- ன் கெழுவினைக் காண்க . 


2-3x 
1 -- 3x + 2x ? 


2--3x 
( 1 - x ) (1-2x) 


1 

1 
+ 

1-2x 
( பகுதிப் பின்னப்படி ) 


( 1 + x + x + ... 


) + ( 1+ ( 2x) 

+ ( 2x) 2 + ... ) 


0 


1+ ) ( 1 + 2") x". 


n = 1 


எனவே x?- ன் கெழு 1 + 2? ஆகும் . 


எடுத்துக்காட்டு 5 : 
1 + x + V1 - x 

ஐ X- ன் அடுக்கங்களில் விரித்தெழுதுக 
+ 1 + x – 11 - x 


x , | x | < 1 என்ற கட்டுப்பாட்டில் இருக்கின்றது . 

11 + x – 1 - x (11 + x -- 1 - x ) 
11 + x + V1 - x 

1 + x - ( 1 - x ) 


1 


{ 1 + x + { 1 - x) - 21 - x } 


2x 


1 


{ 2- 211 - x2 } 


2x 


50 ) 2 


இயற்கணிதம் 


1- 11 - x2 } 


- 


= = { 
= [ 1 - { ! - ( H ) ** + ( b ) * 

- ( ) + --} ] 
* 


+ 


. 


1 


} { - 2 ) 


1 ( -1) ( - ) ) 
+ 


2 


1 


1 
2 


--- 


16 


+ 


X 


24 


+ 


3 : 5 
24 


- 


2 


8 


கர 


என்று 


1 


எடுத்துக்காட்டு 6 : 
அல்லது 4r + 1 

இருக்கும்போது - 
-ன் விரிவத்தில் x- ன் கெழு 1 என்று காண்க . 
1 - x + x2 - x3 
மேலும் 3 , 4r + 2 அல்லது 47 + 3 என்று இருக்கும்போது 

1 
1 -- x- 

15 - ன் விரிவத்தில் x " - ன் கெழு 0 என்று நிரூபிக்க . 


1 + x 


1 
1 -- x + x - x3 


1 -x4 


( 1 + x ) ) 


* 4 


o 


x4r + 


Σ 


xºtti 


* = 0 


எனவே n , 4r அல்லது 4r + 1 ஆக இருக்கும் போது x "- ன் 
கெழு 1 என்பதைக் கண்டு கொள்ளலாம் . ஆனால் , < n 4 / + : 
ஆக இருக்கும்போது நாம் கண்ட விரிவத்தில் x" உறுப்பு இல்லா 
மையை நோக்கலாம் . எனவே • 12 , 4r + 2 அல்லது 4r + 3 ஆக 
இருக்கும் போது x" - ன் கெழு 0 ஆகும் . 


எடுத்துக்காட்டு 7 : 

u -rbx + cx2 
( 1 -- x ) 

--ன் விரிவத்தில் " -ன் கெழு n + 1 
இருக்க d , b , c என்ற எண்களின் மதிப்டை அறிக , 


என்று 


503 


4 .. 


தெரிப்புகள் 


ஈருறுப்புத் தேற்றம் 


a + bx + cx2 

( 1 - x ) 


( a + bx + cx ) { 1 - x ) -3 


ஐ 


( a + bx + cx * ) ) 


( r + 1 ) ( r + 2 ) 


r = 0 


ம 


= a 


Σ { r + 1 )( r + 2 ) x + b ) 

( r + 1 ) { r + 2 ) 
1-2 

1.2 
T = 0 


O 


( r- 4-1) { r + 2 ) 


+ C 


* r + -2 


r = 0 


x° - ன் கெழு 


a + 0 


2.3 


x- ன் கெழு 


+ b 


1.2 
1.2 


1.2 


3.4 
x- ன் கெழு = a 

1-2 


+ c 


1.2 


1-2 


ஆனால் x ^-ன் கெழு n + 1 என்று இருக்க வேண்டும் . 


ஆதலால் .x ° - ன் கெழு 1 என்று இருக்க வேண்டும் . 


x- ன் கெழு 2 என்று இருக்க வேண்டும் . 


x -ன் கெழு 5 என்று இருக்க வேண்டும் . 


. 


b = -1 


a = ! ) 
3a + 5 = 2 , 
Ga + 3b + c = 5J 


c = 5 + 3-8 = 2 


1 


எனவே 


b = -1 


2 


என இருக்க வேண்டும் . 


504 


இயற்கணிதம் 


சமபடிப் பெருக்கங்கள் ( Homlogeneous product ) 

a , / என்ற எண்களைக் கொண்டு நாம் 


as , arb , aba , b3 என்ற முப்படிப் பெருக்கங்கள் , 


a , asb , ab2 , abe , a * என்ற நாற்படிப் பெருக்கங்கள் , 


a al - 15 , al - 262 , 
கங்களை அமைக்கலாம் . 


ab - 1 , b என்ற சமபடிப் பெருக் 


a * , asb , a b ?, abe , a * என்பவைகள் a , b என்ற இரண்டு 
எண்களைக்கொண்டு அமைக்கப்பட்ட நாற்படிப் பெருக்கங்கள் 
என்று குறிப்பிட , H 4 என்று எழுதுகிறோம் , இதன் எண்ணிக்கை 
5 ஆகும் . எனவே , 


2 


5 என எழுதலாம் . 


பொதுவாக , 


n இராசிகளைக் 

கொண்டு 

அமைக்கப்பட்ட 
| சமபடிப் பெருக்கங்களின் எண்ணிக்கை nH, ஆகும் . 


தேற்றம் : 
n இராசிகளைக் கொண்டு அமைக்கக் 

Ja iq w T சமபடிப் . 
பெருக்கங்களின் எண்ணிக்கை , 

n ( n + 1 ) ( n -- 2 ) 
nh , = 

( n + r -- 1 ) 

ஆகும் . 


தெரிப்பு : 

dr as , als ... an என்ற 1 இராசிகளை எடுத்துக் கொண்டால் , 
( 1 + a x -- a12 x + ....... ) ( 1 + as x + a2 " x2 + ... ) .. 

( 1 +-anx + ana x + ) 


= 1 + S ) x + S , x2 + ... - Sr xr + ... என எழுதலாம் . 
இங்கு a ) , aa . aa ... ar என்ற n இராசிகளைக் கொண்டு அமைக்கப் 
பட்ட r சமபடிப் பெருக்கங்களின் கூட்டுத்தொகை யை S. என்று 
குறிப்பிடுகிறோம் . 


505 


ஈருறுப்புத் தேற்றம் 


.. 


+ .. 


தெரிப்புகள் 


ty = as = as . " 

என ஈடு செய்வதால் S.- ல் 
7.ள்ள 

உறுப்புகளின் எண்ணிக்கை தமக்குக் கிடைக்கும் . 
அதாவது .H.- ன் மதிப்புக் கிடைக்கும் . 


( 1 + x + x + ...) ( 1 + x + x2 + ... ) ( 1 + x + x + ... ) 

( 1 + x + x2 + ... ) [ n முறைகள் ) . 


= 1 + » H1 x + nH , x2 + ... + nH , x + ... ஆகும் . 


nH , = ( 1 + x + x* + ... + xr ) " - ல் உள்ள x - ன் கெழு 


வாகும் . 


அதாவது nH , = [ [ 1 - x )-4 ] " - ல் உள்ள x - ன் கெழுவாகும் . 

= ( 1 - x ) -P- ல் உள்ள x- ன் கெழுவாகும் . 


= [ + 


n ( n + 1 ) n ( 11 + 1 ) ( n + 2 ) 
1+ x + 

x + . 


| 2 


- ... + 


n ( n + 1 ) ( n + 2 ) ... ( n + r - 1 ) 

x + 


) 


-ல் x- ன் கெழுவாகும் . 


n ( n + 1 ) (n + 2 ) ... ( n + r - 1 ) 


n + r - 1 
Tr - in - 1 


= n + r - 1 C , 


எடுத்துக்காட்டு : 

நான்கு தாயக் கட்டைகளில் ஒவ்வொன்றின் ஆறு முகங் 
களிலும் ( 0 , 1 , 2 , 3 , 4 , 5 ) என்ற எண்கள் பொறிக்கப்பட்டிருக் 
கின்றன . அவைகளை ஒரே சமயத்தில் உருட்டினால் எத்தனை 
விதங்களில் மொத்தம் 15 கிடைக்கும் ? 


என் 


நான்கு கட்டைகளும் காட்டும் எண்கள் d , 3 , Y , 8 
எடுத்துக்கொண்டால் , ! + 3 + Y + 8 = 15 என்ற சமன்பாடு 
எத்தனை - விதங்களில் பொருந்துமோ அத்தனை விதங்களில் 15 
கூட்டுத் தொகையாகக் கிடைக்கும் . 


எனவே சமபடிப் பெருக்கல்களின் தேற்றத்தின்படி , நாம் , 
( 1+ x + x + x + x4 + x " ) ( 1 + x + x2 + x + - x + + x " ) 


508 

இயற்கணிதம் 
( 1 + x + x2 + x - + x* + x * ) ( 1 + x + x + x * + x + + x ) 
என்ற நான்கு கோவைகளின் பெருக்குத் தொகையில் x15-ன் 
கெழுவைக் காணவேண்டும் . 


( 1 + x + x + x + x* + x ° ) * -ல் X15- ன் கெழு . 


4 


- 


-ல் x 5 -ன் கெழு 


1 -- x | 


== ( 1 - x ) * ( 1 - x)-4- ல் x15- ன் கெழு . 


= (1-- 4x8 + 6x12 


4x18 + x24 ) ( 1 + 4x 


4.5 
+ 

1.2 


4.5.6 
+ 

1.2.3 


+ 


5.8.7 
1.2.3 


+ 


Pres 


10.11.12 
+ 

1.2.3 


* 


+ ... 


+ 


16.17.18 

1 


+ -... )- ல் x15-ன் கெழு . 


10.11.12 


16.17.18 

1.2.3 


4 , 


+ 6 . 


4.5.6 
1.2.3 


- 816-880 + 120 


= 56 . 


படிக்குறித் தேற்றம் ( The Exponentional Theorem ) 
தேற்றம் 1 : 

x ஏதாவது ஒரு மெய்யெண்ணாக இருப்பின் x = 0 என்ற 
கட்டுப்பாட்டுக்கிணங்க , 


எல்லை 


( 1 + % )" - 


| + 


X 
1 


+ 


n > மூ 


2 


+ 


+ 


0 . 


3 


x 


தெரிப்பு : 

n மிகப் பெரியதாக இருப்பின் , 
தேற்றத்தின் மூலம் , 


< 1 - க்கு ஈருறுப்புத் 


17 


தெரிப்புகள் 


507 


... 


..4 


ஈருறுப்புத் தேற்றம் 


( 1 + % )" = 1 + + + + "( 12 ") ( ) 

( 2 ) 


3 . 


+ 


n ( n - 1 ) ( n - 2 ) 

13 


+ 


. 


--- 


1 


X 


1 


= 1 + 


+ 


1 


+ 


(1 - - ) ( 1- ) , -- 
( A ) - * ++ 
A ) . .(1 - H ) (1- 1 ) 

- ) 


+ 


-- 


3 


X 


= 1 + 


+ 


+ 


ஐ 


i 


== * என்று குறிப்பிடுகிறோம் . 


x = 1 ஆனால் , 


1 


1 


எல்லை 


( 1++) 


1 + 


+ 


3 


2 
". 


= es 


r2 


0 


+ 

x8 
e* = 1 + + 

+ 
| 1 2 

3 
என்ற தொடரையே நாம் படிக்குறித் தொடர் என்று அழைக் 
கிறோம் . 


தேற்றம் 2 : 

படிக்குறித் தேற்றம் . 


X-ன் 


எல்லா 


விகிதமுறு 


மெய்யெண் மதிப்புகளுக்கு 

0 என்பதே படிக்குறித் 


X 


x2 


-- 


+ 


1 


தேற்றமாகும் . 


508 


இயற்கணிதம் 


தெரிப்பு : 


117 


2 
11 


* 


1 + 


+ - ... 


+ 


1 


2 


. 


P 


f( n ) 


1 + 


+ 


n2 
2 


.. 


1 


+ 


ம . 


* 


f (m + n ) - 


1 - 


( m-+ n ) 

1 


( m-+ n ) . 

-- 


( m . + n ) 
--- 


+ 


இத்தொடர்கள் m , n- ன் மெய்யெண் மதிப்புகளுக்கு அறவும் குவித் 
தொடர்களா 

களாகும் . 


f ( m ) , 
பலனைக் காண்போம் . 


இவ்விரண்டு 


தொடர்களின் பெருக்கல் 


f ( m ) x f ( n ) - 


IN 


n2 


wr 


1 + + 

1 


.. 


+ 


2 


- ) 


2 


X 


1 + 


n 


-- 


1 


+ 


+ 


00 


" 


ஃ | ( m ) x f (x ) 


771 


1 + 


12 


+ 


121 


+ 


. 


+ 


1 


1 


+ 


+ 


mr - 1 


1 ) 

] + [ 
( 
# ] 


n 


m 
| " 


+ 


mr - 2 


12 


+ 


-1 


2 


--- 


+ 


இத்தொடரும் ஓர் அறவும் குவித்தொடர் என்பதைக் கந்தழித் 
தொடர் குவிதலும் விரிதலும் என்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் . 


( r + 1 ) ஆவது உறுப்பு 


mr - 1 


77 


+ 


[ 1 


2 


mr - 2 


11. 


+ 


+ 


] 


509 


ஈருறுப்புத் தேற்றம் 


... 


* .தெரிப்புகள் 


1 


+ 


[m + C ) mr - 1 +1 + C , m {-2 n ? + ... + nr } . 


1 


( m + n ) 


: f ( m + 1 ) - ன் ( r + 1 ) ஆவது உறுப்பு . 


எனவே f ( m ) x f ( n ) - ன் ஒவ்வோர் உறுப்பும் | ( 12 + 11 )-ல் 
சமமாகும் . 

ஃ f ( m ) x f (n ) = f (m + n ) . 
அதேபோல் f ( m ) x f ( 1 ) X / ( ! ) = f ( n + n + I ) 


.9 . 


- 


ஃ f ( m) x f ( n ) x f { ! ) 


= f ( m + # -- { + --... ) 


( i ) x ஒரு கூட்டு முழு எண் . 


= 1 என்றால் 


f ( m ) • f ( n ) • f ( !) x உறுப்புகள் வரை = f ( m + n + / ... ) 
அதாவது f ( 1 ) x f ( 1 ) x f ( 1 ) ... = 1 ( 1 + 1 + 1 + ... x 

தடவைகள் ) . 
* [ f ( 1 ) ] = f ( x ) . 


x2 


0 


ex = 1 + 


1 


( ii ) x ஒரு குறை முழு எண் . 
x = --p என்றால் p ஒரு கூட்டு முழு எண்ணாக இருக்கும் . 


ஃ f ( p ) x f ( - /} } = f { p - p ) = f ( 0 ) = 1 , 


1 


1 


ஃ f ( -p ) = f ( p ) 


eP 


ஃ f ( x ) = ex = 1 + 


+ 


1 


510 


இயற்கணிதம் 


( iii ) x ஒரு விகிதமுறு கூட்டு அல்லது குறை எண் . 

* (p கூட்டு அல்லது குறை முழு எண் . 4 கூட்டு முழு 

4 
எண் ). 


--- 


4 உறுப்புகள் 


+ 


p 

• . 4 தடவைகள் 
4 


9 


1 ( 4 ) : / ( A ) x /( 4 ) 

= 1 
- [ G ] - /{fx 1 ) = f ( p ). 

[ ( 6 ) ] = 


X 4 


= e , 


( 6 ) = [e )** = " 


ஃ f ( x ) = ex = 1 + 


+ ... 


1 


2 


படிக்குறி e - ன் எல்லை : 


எல்லை 
11 > co 


( 1 + H )" 

A = 


= e . 


நிலை 1 : 


n ஒரு கூட்டு எண்ணாக இருக்கட்டும் . 


1 


ம 


1 


1 


1+ 


= 1 + 1 . 


+ ^ { n - 1 ) 


. 


12 


-- 


17 


n ( n - 1 ) ... ( n - 11 + 1 ) 1 


+ 


- 


1 + 1 + 


1 (1 -- ) + 1 (1-1 ) ( 1-2 ) 

(1- H ) (1-2).....(1 - "- ). 


n கூட்டெண் . எனவே ( n -F1 ) உறுப்புகள் உ பளன . மேலும் 
17 - ன் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க உறுப்புகளின் எண்ணிக்கையும் , 
அவற்றின் மதிப்பும் மூன்றாவது உறுப்பிலிருந்து அதிகரிக்கிறது . 


4 .. 


511 


தெரிப்புகள் 


ஈருறுப்புத் தேற்றம் 


எனவே 


1+ 


)" 


அதிகரிக்கும் . 


ஒவ்வோர் 


உறுப்பும் 


121 


கூட்டு மதிப்புடையவை . 


1 


( 1 + ) s 


1 + 1 + 


-- 


1 
3 


+ 


1 
111 


என்ற தொடருடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் , 


1 


1 


1 


1 


( 1 + - ) " < 


< 1 + 


+ 


+ 


+ 


1 


3 


1 


1 


1 


+ 

1 


< 1 + 1 + 


+ 


1 
22 


+ 


* 


< 1 + 2 


1 
21 


1 


( 1+ ) 

) < 1+ 
( 1+ h )" - 


எல்லை 


= ஒரு திட்டமான எண்ணாகும் = e 


என்று ஒப்பிடுகிறோம் . 


நிலை ii : 

n ஒரு கூட்டு பின்னம் , எனவே p < n < p + 1 எனக் 
காண்போம் . 


1 


1 


1 
K -- K 

17 ) 


p + 1 


P 


1 + 


r+ < 1 + } < 1+ 


-- 
(1++ ) < (1 + 1 )" <( 1+ } )" ; 


n > < ஆனால் 


p , p + 1 > . 


1 


p + 1 | 


1+ 


எல்லை 
p > 


p + 1 


எல்லை 


1 
1+ 

1} +1 


) 


1 


எல்லை 


1+ 


p + 1 


$ 12 


இயற்கணிதம் 


எல்லை 


+1 


எல்லை 


* 


( 1 + 1 ) * 


[ ( 1 + 1 ) (1+ )] 


எல்லை 


எல்லை 


( 


1 + 


1 ) . 


1 -- 


p > வ 


= e • 1 ( நிலை j- ன் முலம்) . 


எல்லை 


1 + 


+ ) " . 


நிலை iii : 

குறை எண் . 
வோம் . 110 கூட்டு எண் . 


n = -- m! என்று கொள் 


( 1 + H ) - ( 1 + - ) " 

( )--- 


Im 


1 + 


r - 1 


= ( 1 + 11 )" x ( 1 + ++ ) 


n > 0 எனில் m - 1 + 0 , 


ப 


எல்லை 


f 


1 


m- 1 


1 ) 


எல்லை 
( m - 1 ) + - 


* 


11 - w 


117-1 


1)" 
( 1 + 1 ) 


எல்லை 
( n - 1 ) – 0 


= c . 1 


[ :: 


நிலை i , ii மூலம் ) 


n- ன் எல்லா மதிப்புக்கும் 


எல்லை 


1 + 


= e ஆகும் . 


1 * 


ஈருறுப்புத் தேற்றம் 


தெரிப்புகள் 


518 


அறிபரவளைச் சார்புகள் ( Hyperbolic functions ) : 


என்ற 


( ex + e-x ) 

சார்பை cos hx என்றும் 
1 

( ex -- e-x ) என்ற சார்பை sin h x என்றும் குறிப்பிடுகிறோம் . 
இந்தச் சார்புகள் அதிபர வளைச் சார்புகள் என்று அழைக்கப்படு 


கின் றன . 


tan h x = 
ex + ex 

ஆகும் . 


ஒரு கந்தழித் தொடரில் ) f( n ) 

f ( n ) * 
என்று கொடுக்கப் 


71 = 0 


பட்டு , நமக்கு 1 ஆவது உறுப்பு மட்டும் தெரியுமாகில் அத் 
தொடரின் கூட்டுத் தொகை காணல் : 


-on 


.. 


= 60 -- ay r + az n { n - 1 ) + 

+ Tr ri (f? – 1 ) (1 - 2 ) ... ( in -r + 1 ) 
என்பது / படியுள்ள H-ன் கோவையாகும் . இதில் a) , ay , as ... 

என்பவைகளைக் கண்டுபிடிக்கலாம் . 


xn 


1 ஆவது உறுப்பு = f ( n ) 


12 ) 


[ as + as it + ay 11( n – 1 ) + ag 11 (1 - 1 ) (n - 2 ) 

+ ... + ay n {f - 1 ) ... ( n - 1 + 1 ) ] 


n 


x - 1 


to 


" 
12 


+ a x | 


+ as x2 


MI 


xR 


PR - 1 


f ( x ) 


= ao 


Σ 


+ ax ) 


11 


1-1 


n = 0 


+ ay x2 


Σ 


- - 


i- 2 


+ ar x ! 


Σ 


11 


இ . க .-- 33 


514 


இயற்கணிதம் 


= an ex + az x = ex + as x2 ex + ... 

+ ar xrex 
( a + a1 x + - azx + ... + ar xr ) ex 


படுத்துக்காட்டு 1 : 
1 * . 22 
--- + 

+ 

13 
தொடரின் கூட்டுத் தொகையைக் கண்டுபிடி . 


CO 


என்ற 


2 


ta 


= 72 ஆவது உறுப்பு 


na ( n + 1 ) 

( 7 ) 


n ( 1 + 1 ) 


n ( n + 1 ) 


- 


+ 


B 
! 11-2 


C 


+ 


+ 


ஆனால் , 


71 ( 11 + 1 ) 2 = A + B { n - 1 ) + C ( n - 1 ) ( n - 2 ) 

+ D ( n - 1 ) ( 1-2 ) ( n - 3 ) 


இதன் தீர்வு A = 4 , 


B = 14 , 


C = 8 , D = 1 . 


8 


1 


- 


in - 1 


+ 


17-2 


11-3 


h - 4 


ts 


+ 14 


1 


14 


18) 


+ 


2 


+ 8 


1 


4 


14 

2 
| 


+ 


8 
1 


4 


14 


1 


+ 


* 


roo 


+ 


-- 


| 1 


... 


. 


: 


-- 


.. 


9 . 


. 


: 


: 


: 


ஈருறுப்புத் தேற்றம் 


... 


தெரிப்புகள் 


515 


1 


1 


SS 


- 


1 -- 


+ 


1 
2 


11 = 1 


+ 


+ 14 


1 + 


+ 


1 
12 


+ 


> tn = 4 
i ( 1 
--- ) 1 

* 
( 1 ++ 2 


1 


-- 3 


1 + 


+ 


04 


| 1 


+ 


+ 


4 . 


) 


4e + 14e + 8e + e 


* 


27e . 


எடுத்துக்காட்டு 2 : 

2.6 3.7 
1.5 + 

+ + ....... ம - ன் கூட்டுத்தொகை காண்க . 

| 2 


( n + 1 ) ( n + 5 ) 


( n + 1 ) ஆவது உறுப்பு 


( n + 1 ) { n + 5 ) 


B 


C 
12-2 


12 


( n -- 1 ) { i + 5 ) = A + Bn + - Cn ( n - 1 ) ஆகும் . 


இதன் தீர்வு A = 5 , B = 7 , C = 1 . 


எனவே , 


5 


1 


+ 


+ 


| 13-1 


13-2 


5 


+7 


1 


5 

+ 


? 


- 


518 


இயற்கணிதம் 


5 


1 


+ 


7 
2 


+ 


3 


: 


... 


.. 


. 


: 


... 


1 


> ir+ 


1+ 


1 

+ 
1 


+ 


20 


P = 0 


1 


1 


-- 7 


1 -- 


+ 


--- 


(1 


1 + 


| + - + - ) 


5e + 74 + e 


படுத்துக்காட்டு 3 : 

n மிகப் பெரியதாக இருப்பின் , 


(1+ ) = c( 1- 2 - 


11 
24na 


( தோராயமாக ) என 


நிறுவுக . 


. 


(1- + )" = c " los ( 1 + 4 ) ஆகும் . 
) 

( 
( H - ...... ) 


nlog ( 1 + 


e 


12 


n 


- 


+ 


E 


1 


1 


+ 


e 


2n 


302 


1 
21 


+ 


1 
8na 


10 . 


ஈருறுப்புத் தேற்றம் 


aa 


தெரிப்புகள் 


517 


1 


-- 


( H 


1 
21 


+ 


1 
+ 

Sne 
1 


1 
3 


21 


1 + 


+ 


- 


( 


1 


1 
21 


+ 

24ni 


( தோராயமாக ) 


எடுத்துக்காட்டு 4 : 

mo + 1 --n ( n -- 1 } r + 1 + 


n ( n - 1 ) 

|2 


(n- 2 ) n+ 1 + 


( n + 1 ) 


உறுப்புகள் 


11 


| ( n + 1 ) என்று காட்டுக . 


2 


இடக்கைப் புறம் 


n + 1 


( 


enx -- n . e ( n - 1 )x 


உறுப்புகள் ) 


n ( n - 1 ) 
+ 

e ( n - 1 ) 
+ 

( n + 1 ) 
என்ற விரிவில் x + - ன் கெழுவாகும் . 
| n -+ 1enx [ 1 -- " C ) e- x + " C, e- 2x -- ... 

+ (ft + 1 ) உறுப்புகள் ) 
என்ற விரிவில் x + 1- ன் கெழுவாகும் . 


: n + 1 


( 


1 + 


FlX 
1 


+ 


| 2 ) 


) 


X 


* 


-- ) " 


என்ற விரிவில் x + 1- ன் கெழுவாகும் . 


nex2 


| n + 1 


1 + 


+ 


1 


2 


x x 


2 


என்ற விரிவில் XP+ 1 . ன் கெழு . 


1 + 1 


( H 


E 


n + 1 


518 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 5 : 


oMM8| 


( n + 1 ) 2 . x " 


= ( 1 + 3x + x " ) ex என்று காட்டுக . 


( n + 1 ) 


B 


+ 


+ 


| 


n - 2 


.. ( n + 1 ) = 4 + 3n + c ( 1 - 1 ) . 
இதன் தீர்வு கண்டால் , 

A = 1 , B = 3 , C = 1 


{ n + 1 ) 


1 


1 


+ 


3 
n -- 1 


+ 


n 


1 


tn + 1 


= 


( n + 1 ) 

| n 


xn -- 


x + 


1 
n - 2 


T 


x 


. 


ht - 1 


In + 1 


+ 3x 


+ x2 


11 


7--1 


1. - 2 


( n + 1 ) 


Σ 


tn + 1 


1 = 0 


12 = 0 


Σ 


xn - 1 


+ 3x 2 


n - 1 


+ x2 


Σ 


= x + 3x . e* + x2 


= e* ( 1 + 3x + x ) 
மடக்கைத் தொடர் ( Logarithmic series ) 
மடக்கைத் தேற்றம் : -1 < x < 1 என்றால் 

x2 

* 5 
log ( 1 + x ) = x -- 

2 

-- ( - 1 ) n - 1 
3 

கந்தழி வரை 


+ 


H 


+ ....... 


519 


ஈருறுப்புத் தேற்றம் 


... 


தெரிப்புகள் 


தெரிப்பு : 


( 1 + x ) = e log ( 1 +x) 


இடக்கைப் புறம் ( 1 + x ) = 1 + yx + 

} ( y - 1 ) 

x + 
1.2 
y ( y - 1 ) ( y - 2 ) 

1.2.3 


* 


( 1 ) 


+ கந்தழி வரை 
( ஈருறுப்புத் தேற்றத்தின் மூலம் ) 


| x < 1 என்ற கட்டுப்பாட்டில் இத்தொடர் ஓர் அறவும் 
குவியும் வலுத் தொடராகும் . 


வலக்கைப் புறம் e y log ( 1 + x ) = 


1 


y log ( 1 + x ) , y * [ log ( 1 + x ) ] ? 
+ 

+ 

2 


+ 


... 


கந்தழிவரை 

( 2 ) 
( படிக்குறித் தேற்றத்தின் மூலம் ) 


இத்தொடரும் ( x | < 1 என்ற கட்டுப்பாட்டில் ஓர் அறக் 
குவியும் வலுத் தொடராகும் . 


எனவே வலுத் தொடரின் தேற்றத்தின்படி இது தொடர் 
களின் சமபடிக் கெழுக்கள் சமமாகும் . 

y (y - 1 ) { y - 2 ) 
. 

+ 

+ 
1.2 

1.2.3 


0 


28 


1 + yx + y { y - 1 ) 


= 1 + y log ( 1 + x} + y [ log ( 1 + x ]]" 


+ 


+ 


ல 


1 


இதில் y- ன் கெழுவைச் சமன்செய்தால் , 

1.2.x 1.2.3.34 
+ 

1.2.3 1.2.3.4 


XI 


+ 


log ( 1 + x) . 


* log ( 1 + x) 


+ 


.... 


3 


520 


இயற்கணிதம் 


கிளைத் தேற்றங்கள் 1 : 

( 1 ) , ( 2 ) இவ்விரு வலுத்தொடர்களின் y " -ன் கெழுவை 
ஒப்பிட்டால் (log { 1 + x] ] -ன் மதிப்பு கிடைக்கும் . 


எனவே , 


1 
2 


[log 1 + x ] ] = 


P ( y - 1 ) 

1 . 2 


x2 + 


y ( y - 1) ( y - 2 ) 

1. 2 , 3 ) 


+ 


y_ ( y - 1 ) ( y - 2 ) ( y - 3 ) 

1. 2.3. 4 


0 - லிருந்து 

y ” - ன் கெழு 


( y - 1 ) 


( 


{ y - 1 ) ( y - 2 ) 

1.2.3 


+ 


( y - 1 ) ( y- 2 ) ( y -- 3 ) 

1.2.3,4 


+ 


5 . 


- ) விருந்து 


y" -ன் கெழு . 


(y - 1 ) (y - 2 ) 
+ 

1 . 2 . 3 


1.2 


+ 


( y - 1 ) ( y - 2 ) ( y.-- 3 ) 

x + + 
1 , 2 . 3 , 4 

... -லிருந்து 

y- ன் கெழு . 


x2 


= 


( 1 + 2 ) 
1. 2. 3 


1 


2 


+ ( 1.2 + 2.3 + 3.1 ) 

1.2.3.4 


ஐ 


1 


as 


0 


- * - 1 (1 + 3 )* 
+ 4 ( 1+ 1 + ) 

) 
3 ) 


ஃ ( log { 1 + x]] = 2 


1 
3 


1 + 


+ 


1 
4 . 


+ 


m ) 


--- 


தெரிப்புகள் 


521 


ஈருறுப்புத் தேற்றம் 


இளைத் தேற்றம் 2 : 


-1 < x < 1 ஆனால் 


x3 


* 


-- 


( -1 )rxr 
+ 


log ( 1 + x ) 


12 


( 1 ) 


இங்கு x = – x என ஈடு செய்ய , 


x + 


log ( 1 - x ) 


-- 


-- 


** 


2 


x 


-- log ( 1 - x ) = 


x 
+ + 

17 


( 2 ) 


3 


ஃ ( 1 ) ஐயும் ( 2 ) ஐயும் கூட்ட , 


1 


log ( 1 + x ) - log ( 1-3 ) = 2x + 2 . 


1 
3 


5 


. 


= [ 13 ] * [ +++ -1 


( 3 ) 


கினைத் தேற்றம் 3 : 

1 
( 3 ) -ல் x = 

211 + 1 


என ஈடு செய்தால் 


1 + 
log 


1 
( 2n + 1 ) * 


. 


2n +1 


-- + 

+ . 
( "+" ) - 2 [(24 ) 


1 

+ ... . 
( 2n + 1 ) " 


- ) 


1 


. 


log 


+ 


1 
( 21 + 1 ) 


) 


. 


( 2n + 1 ) 


522 


இயற்கணிதம் 


1 


= 


என்ற 

மதிப்பிற்கு 


211-1 | 
உண்மையாகும் . 


இத் தொடர் 

( 4 ) 


+14 


அதாவது it > 0 அல்லது 1 ! < - 1 
காகும் . 


என்ற மதிப்புகளுக் 


கிளைத் தேற்றம் 4 : 


1 + x 


11 


117- 


என்றால் x = 


17 


fil + 17 


ஆகும் . 


எனவே ( 3 ) -ல் ஈடு செய்ய 


2 


Ing 


- = 2 


1 


[ G 


Fil -- 1 
T + 1 


-- 


12 


THl --- 72 
171+ 


) " 
( m = % ) 


-- 


(6) 


-- 


இத் தொடர் 


< 1 என்ற மதிப்பிற்கு உண்மையாகும் . 


111 --- 


அதாவது 


111 
m + n 


- 1 < 0 . 


11 


1 


m + ?? 


) 
1 ) 
[ 


+ 1 


17 + n 


] < 0. 


21 
m + n 


m + n 


) 


< 0 . 


4mit 

< 0 . 
( m + n ) 


-4mm < 0 . 


4mm > 0 . 


mn > 0 , 


எனவே 

177 , 13 என்ற இரண்டும் ஒரே குறியை அதாவது 
கூட்டல் அல்லது கழித்தல் குறியைப் பெற்றிருக்கவேண்டும் . 


( 5 ) -ல் 


= x என்று ஈடு செய்ய , 


தெரிப்புகள் 


528 


... 


ஈருறுப்புத் தேற்றம் 


log x = 2 


[ ( +1 ) + ( +1 ) +1 ( 1 )) 

) -- ( 6 ) 


+ 


Cons 


x- ன் எல்லாக் கூட்டெண் மதிப்பிற்கும் உண்மையாகும் . 


1 
2y - 1 


1 + x 
என்றால் , 


} 
y - 1 


என ( 3 ) -ல் ஈடு செய் 


தால் , 


1 


log 


y 
y - 1 


1 1 

+ 
3 • ( 2y - 18 


5 ( 2y 


1 
-1) 


+ 


--- 


} ... ( 7 ) 


1 


< 1 என்ற மதிப்பிற்கு இத் 


2y - 1 


| x | < 1 அதாவது 
தொடர் பொருந்தும் . 


அதாவது ( 2y - 1 ) > 0 . 


y { y - 1 ) > 0 . 


{ 7 ) என்ற விரிவானது } < 0 அல்லது y > 1 என்ற மதிப்பு 
களுக்கு உண்மையாகும் . 

loge 2 - ன் தோராய மதிப்பறிதல் : 


( 5 )-ல் m = 2 


n = 1 எனக் கொண்டால் 


1 


1 


1 


1 
3 


+ 


loge 1 = 2 


+ 


1 
5 


- 


..... 


log : 2 


+ 


1 


loge 1 = 0 . 


• 333333 


1 


1 


-037037 


1 
38 


• 012345 


. 


1 


* 


1 
85 


004115 


1 
5 


1000832 


524 


இயற்கணிதம் 


1 


000457 


1 


1 
7 


(000065 


1 


000050 


1 


1 


* 000005 


எனவே முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 


= 2 x • 346560 


69312 


6991 தோராயமாக , 


எடுத் துக்காட்டு 1 : 


lose 3 - ன் தோராய மதிப்பைக் காண்க , 


10 


. 


1 

என்று ( 5 )-ல் ஈடு செய்ய 
2 


- - (4 : * 


+ : (2 ) + ( 2 ) + ...) 


* log 3 


- 


2 [ • 5 


+ : 04167 


+.00625 


- 


001116 


+ • 000217 


+ • 00004 ] முதல் 6 உறுப்புகளின் 

கூட்டுத் தொகை 


2 x + 549293 


= 1 + 098586 


= 1 - 0986 தோராயமாக . 


325 


1 . 


தெரிப்புகள் 


17 . 


ஈருறுப்புத் தேற்றம் 


எடுத்துக்காட்டு 2 : 


1 


1 


01 --- 


+ 


-- log ( 1 + 1 } < 1 என்று காட்டு . 


17 


() < x < 1 என்றால் , 


< log ( 1 + x) < x என்பது நமக்குத் தெரியும்..... ( 1 ) 
1 + x 
1 

1 
x = 1 , 

மதிப்புகளைத் தொடர்ச்சியாகக் 
கொடுத்தால் , 


என்ற 


17/ 


log ( 1 + 1 ) < 1 


4 { : +1 ) < - 


1 


log ( | 


1 + 

11 


17 


1 


1 


3 
+ 


11 + 1 


log 


+ log 


+ ... 


+ log 


+ 


< 1 + 


72 


71 


1 


1 


1 


3 


121 


1 + 1 


+ 


log 


< 1 -F2 + 


. 


12 


1 


2 


12 


12-1 


1 


1 
+ 

1 


+ 


log ( n + 1 ) < 1 + 


1 


* 


1 
1 + + 

2 


+ 


- log ( n + 1 ) > 0 . 


fa 


-------- (+ ) -- 


X 


1 


1 


( 2 ) 


log 


1+ 


4 ) 


1 
x + 1 


X 


என்று மதிப்புகளைக் கொடுத்துக் 


( 2 ) -ல் x = 1 , 2 , ... , 12 
கூட்டினால் , 


இயற்கணிதம் 


1 


1 


log 


- 


1 


1 


log 


2 


3 


.. 


1 


11 + 1 
log 


1 


1 
P + 1 


12 


1 


F 


2 


* 


17 - 1 


- log 


1 


19 


-- 


1 


1 


. 


1 + 


+ 


+ 


log ( n + 1 ) < 1 


12 


1 


1 


01 -- 


+ 


+ 


2 


log ( n + 1 ) < 1 


12 


குறிப்பு : 

முதல் பாகத்தில் , இம்மூன்று தொடர்களுக்கும் பல்வேறு 
எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


எடுத்துக்காட்டு 3 : 


*ல 


4 


ல என்றால் 


x = a + 


43 


+ 


டி 


ம 


00 என்று நிறுவுக . 


T 


log ( 1 + x) 

| x | < 1 


ஃ 


= clog ( 1 + x) 


- 


1 + x . 


* = e ) 


- 1 = a -- 


2 


8 


3 


+ 


527 


தெரிப்புகள் 


ஈருறுப்புத் தேற்றம் 


எடுத்துக்காட்டு 4 : 


( 2x + 1 ) 


log 


ஐ ( x- 1 ) -ன் 


ஏறு 


வரிசையில் எழுதி 


1 


அந்த விரிவின் முதல் உறுப்பு 


( x - 1 ) 2 எனக் காட்டுக . 


h = x --- 1 என்று கொண்டால் , 


x = 1 -- t . 


1 --- 


( 2x + n ) 


( 2 + 2h + 1 ) 


- 


32 { i + h } 


S2 ( 1 + h ) 


* 


log 


[ p ] - * (1+ 3" ) 

) - log ( 1+ ) 
- 15 + : ) - ( ----) 
# ( 1 -1 ) + h * ( 

h ( _ - - ) - 


3 


21 
3 


+ 


= 


- 


h 
6 


( 


- 


( x - 1 ) | 

6 


- 


முதல் உறுப்பு 


எடுத்துக்காட்டு 5 : 

1 
log 1 - x -- x2 + x3 


] 


-ன் விரிவில் x- ன் கெழு 


2 


1 


3 


12 ஒற்றைப்படை யெண்ணானால் 


, # 2 இரட்டைப்படை யெண்ணானால் 


என்பதை மெய்ப்பாடு செய்க . 


528 


இயற்கணிதம் 


1 -x - x + x == ( 1 - x ) ( 1 - x ) 


1 


ஃ log 


log { 1 - x ) – log ( 1 -- x " ) 


X + 


x2 
2 


+ 


+ 


--- 


--- 


-- ) 


ஒற்றைப்படை எண் { = 21 + 1 ) என்று கொண் 


டால் , 





( x " ) " 
+ 


+ 


+ 


என்ற விரிவத்தில் x- ன் 


3 


கெழு 


0 


என்ற விரிவத்தில் x * - ன் கெழு 


1 


3 


n 


( ii ) n == 


இரட்டைப்படை எண் = 2 என்று கொண்டால் , 


x 


+ 


+ 


-ன் விரிவில் x2r- ன் கெழு 


1 
2 


x2 


+ 


+ 


-ன் விரிவில் x2 -ன் கெழு 


1 


+ 


* 


1 


xar- ன் கெழு 


1 


3 


- 


+ 


17 


log 


1 
-x - x2 + x3 


-ன் 


விரிவில் 


X டன் 


கெழு 


1 


அல்லது 


ஆகும் . 


11 


H 


4. எண் கொள்கை 

( Theory of Nambers) 
4.1 . இப்பகுதி முழுவதும் எண் என்று குறிப்பிடுவது ஒரு 
கூட்டு 

( Positive integer ) மட்டுமேயாகும் . 
அத்துடன் மீதியின்றி வகுக்கப்படும் எண்ணைக் குறிக்கும்போது 
‘ வகுபடும் என்று குறிப்பிடப்படும் . 


முழு எண்ணை 


a என்ற எண்ணை 5 என்ற எண்ணால் வகுத்தால் 4 ஈவாகவும் , 
மீதியாகவும் வருமேயாகில் t ===* bq + r ( 0 < r < b ) ஆகும் . " = 0 
என்றால் a என்னும் எண் b- யினால் மீதியின்றி வகுக்கப்படுகிறது . 
எனவே a = bq ஆகும் . இதையே நாம் (d = M ( b ) என்று குறிப்பிடு 
வோம் . ( ஆனது 5 -ன் மடங்கு ( Multiple of b ) என்பதையே 
நாம் M(b) என்று எழுதுகிறோம் . 

ஓர் எண் அந்த எண்ணாலும் , ஒன்றாலும் மட்டுமே வகுபடுமே 
யானால் அதை நாம் பகா எண் ( Prime number ) என்று அழைக் 
கிறோம் . உதாரணமாக 2 , 3 , 5 , 7 , 11 , 13 - இவைகள் பகா 
எண்கள் ஆகும் . 


4-2 . ஒன்றுக்கொன்று பகா எண்கள் ( Nanbers Prime to each 

other ) 

இரண்டு எண்களுக்கு ஒன்றைத் ( 1 ) தவிர வேறு எந்த 
பொதுக் காரணியும் இல்லையாகில் அந்த இரண்டு எண்களையும் 
ஒன்றுக்கொன்று பகா எண்கள் என்கிறோம் . உதாரணமாக 
11 , 13 ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 24 , 35 ஒன்றுக்கொன்று 
பகா எண்கள் . 


4-3 . தொகுப்பெண் ( Composite number ) 

ஓர் எண் அந்த எண்ணாலும் ஒன்றாலும் மட்டுமேயன்றி வேறு 
எவையேனும் எண்களாலும் 

வகுபடுமேயாகில் 

அத்தகைய 
எண்ணைத் தொகுப்பெண் என்கிறோம் . 

இ . க . - 34 


530 


இயற்கணிதம் 


உதாரணம் : 


8 , 9 , 10 . 


தொகுப்பெண்ணை இரண்டு காரணிகளாகப் பிரித்தால் ஒன்று 
அத்தொகுப்பெண்ணின் மூலத்தை விடப் பெரியதாக இருக்கும் ; 
மற்றொன்று மூலத்தை விடச் சிறியதாக இருக்கும் . அப்படி இல்லா 
விடில் இரண்டுமே சமமாக இருக்கும் . 


உதாரணமாக : 


38 = 


12 x 3 


: 12 > 6 


3 ( 6 


38 = 6x6 


4.4 எறாற்றொத்தெனிசுவின் வடிதட்டு ( The Seive of Eratos 

thenes ) 

எறாற்றொத்தெனிசு என்ற கணித மேதை ஒரு குறிப்பிட்ட 
எண்ணுக்குக் குறைந்த எல்லாப் பகா எண்களையும் காணும் 
முறையை வகுத்துள்ளார் . அம் முறை பின் வருமாறு : 


50 - க்குக் குறைந்த பகா எண்களை அறிய , முதலில் 1 முதல் 
50 வரை எண்களை எழுதிக் கொள்ளவேண்டும் . 


1 


3 


4 


5 


7 


8 


9 


Y 


11 


YE 


13 


YS 


17 


S 


15 


2 


27 


2 


23 


LS 


27 


29 


31 


34 


38 


37 


தி 


39 


40 


41 


32 


43 


* # 


த 


# 5 


47 


தர 


முதலில் 2- ன் மடங்குகளாகிய 4 , 6 , 8 ...... என்ற எண்களை , 
மேலே எழுதியுள்ள 

1 

முதல் 50 வரையுள்ள எண்களில் நீக்க 
வேண்டும் . 


எண் கொள்கை 


551) 


பின்னர் அடுத்து நீக்கப்படாத எண்ணாகிய 3 - ன் மடங்கு 
களாகிய 6 , 9 , 12 ... என்ற எண்களை நீக்கவேண்டும் . 

இவை 
களுள் சில , 2 -ன் மடங்குகளை நீக்கும்போது நீக்கப்பட்டிருக்கும் . 


பின்னர் 5 -ன் மடங்குகளாகிய 10 , 15 , 20 ... என்ற எண்களை 
நீக்கவேண்டும் . இவைகளுள் சில 2 -ன் மடங்குகளையும் , 3 -ன் 
மடங்குகளையும் நீக்கும் போதே நீக்கப்பட்டிருக்கும் . 


இவ்வாறே 7 - ன் மடங்குகளாகிய 14 , 21 , 28 , 35 , 42 
49 ஐ நீக்கவேண்டும் . 14 , 21 , 28 , 35 , 42 என்ற எண்கள் 
ஏற்கெனவே 2 - ன் மடங்கு , 3 -ன் மடங்கு , 5 - ன் மடங்குகளை நீக்கும் 
போதே நீக்கப்பட்டிருக்கும் . எனவே , 49 

மட்டும் 7 -ன் 
மடங்கில் நீக்காது உள்ள எண் . அதையும் நீக்கவேண்டும் . 


இவ்வாறு நீக்கப்படாத எண்களின் மடங்குகளை நீக்கிக் 
கொண்டே போனால் 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் 
தொகுப்புக் கிடைக்கும் . 


கட்டங்களில் உள்ள எண்களே 1 முதல் 50 வரை உள்ள 
பகா எண்கள் ஆகும் . அதாவது , 


1 , 2 , 3 , 5 , 7 , 11 , 13 , 17 , 19 , 23 , 29 , 31 , 37 , 41 
43 , 47 என்பவைகளே 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்கள் . 


4-5 . தேற்றம் 1 : 

a ஐ 5 ஆல் வகுக்கும் போது ( ஈவாகவும் , r மீதியாகவும் 
வருமாகில் , a- க்கும் 5 - க்கும் உள்ள பொதுக் காரணிகளே 5 - க்கும் 
-க்கும் பொதுவாக உள்ள காரணிகளாகும் . 


தெரிப்பு : 

a = bq + f என்று கொடுக்கப்பட்டுள்ளது . 
எனவே a , 5 என்ற இரண்டையும் மீதியின்றி வகுக்கும் எந்த 
எண்ணும் ஐயும் மீதியின்றி வகுக்கும் . 


விளக்கக் குறிப்பு : 
138 = 24 x 5 + 18. இங்கு { l = 138 , b = 

24 , 4 = 

5 , 
r = 18. 138 , 24 - இவற்றின் பொதுக்காரணிகள் 2 , 3 ஆகும் . 
இவை 24 , 18 - க்கும் பொதுக் காரணிகளாகும் . 


582 


இயற்கணிதம் 


4-6 . தேற்றம் 2 : 

ஓர் எண் ( x) எவையேனும் இரண்டு எண்களின் பெருக்குத் 
தொகையை ( a x b ) மீதியின்றி வகுக்குமானால் அந்த எண் ( x) 
இரண்டு எண்களில் ஒன்றுக்கு , ஒன்றுக்கொன்று பகா எண் 
ணானால் ( Prime to euch other) , அந்த எண் 

இரண்டாவது 
எண்ணை மீதியின்றி வகுக்கும் . 


a x 5 ஐ , x மீதியின்றி வகுத்தால் , X- ம் 

b- ம் ஒன்றுக் 
கொன்று பகா எண்களானால் , a ஐ x மீதியின்றி வகுக்கும் . 


தெரிப்பு : 

a x b = M ( x ) = Qx எனக் கொடுக்கப்பட்டுள்ளது . அதாவது 
tab ஐ x மீதியின்றி வகுக்குமானால் Qb ஆனது x- ன் மடங்காகும் . 
அதையே நாம் M(x ) = Qx என்று எடுத்துள்ளோம் . x- ம் ந - ம் 
ஒன்றுக்கொன்று பகா எண்களாகும் . இரண்டு பக்கங்களையும் 
x ஆல் வகுத்தால் , 


tt x b 


Qx 


( l Xb 


- 


ஒரு முழு எண் 


X 


இ.. ப் புறத்தில் 5 ஐ x ஆல் மீதியின்றி வகுக்க முடியாது . 
ஏனெனில் x- ம் 5 - ம் ஒன்றுக்கொன்று 

எண்களாகும் . 
அதாவது 5 - க்கும் X- க்கும் பொதுக் காரணி 1 மட்டும்தான் . 


a 


ஒரு 


X 


இடப்புறமும் ஒரு முழு எண் வரவேண்டுமானால் , 
முழு எண்ணாக இருக்க வேண்டும் . அப்படி இருக்குமாகில் , 


X b = முழு எண் xh = Q என்ற முழு எண் . ஆகை 


( * ) 
( s ) 


யால் , 


முழு எண்ணாகையால் 


X மீதியின்றி 


வகுக்கும் . 


எனவே 

a x 5 ஐ , x மீதியின்றி வகுத்தால் , -ம் 
ஒன்றுக்கொன்று பகா எண்களானால் , X இரண்டாவது எண் a ஐ 
மீதியின்றி வகுக்கும் . 


எண் கொள்கை 


533 


எடுத் துக்காட்டு 1 : 

6 x 7 = 42 = 14 X 3 


6 x 7 = 


M ( 3 ) 


இந்த எடுத்துக்காட்டில் a = 6 , b = 7 , Q = 14 , x == 3 
என்று கொள்வோமானால் , 7 -ம் 3 - ம் ஒன்றுக்கொன்று பகா எண் 
களாகும் . 6 ஐ 3 மீதியின்றி வகுக்கும் . 

6 = 

M { 3 ) = 2 x 3 . 


47. கிளைத்தேற்றங்கள் : 

( i ) ஒரு பகா எண் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
எண்களின் பெருக்குத் தொகையை மீதியின்றி வகுத்தால் , அவற் 
றுள் ஏதேனும் ஓர் எண்ணையாகிலும் மீதியின்றி வகுக்கும் . 


( ii ) ஒரு பகா எண் am ஐ வகுக்குமாயின் அந்த எண் a ஐ 
மீதியின்றி வகுக்கும் . 

( iii } d , B , Y ... என்ற எண்கள் ஒவ்வொன்றும் a என்ற எண் 
ணுக்கு ஒன்றுக்கொன்று பகா எண்களானால் எ - ம் , ( ax3xY ... ) 
என்று பெருக்கி வரும் எண்ணும் ஒன்றுக்கொன்று பகா எண் 
களாகும் . 


( iv ) a- ம் , 5 - ம் ஒன்றுக்கொன்று பகா எண்களாயின் 4 - ம் 
b- ம் ஒன்றுக்கொன்று பகா எண்களாகும் . 


48. தேற்றம் 3 : 

ஒவ்வொரு தொகுப்பு எண்ணுக்கும் குறைந்தது ஒரு பகா எண் 
காரணி உண்டு . 


தெரிப்பு : 

p என்ற ஒரு தொகுப்பு எண்ணை எடுத்துக் கொள்வோம் . 
p- க்கு 1 , 1 என்பவற்றைத் தவிர வேறு காரணிகளும் உண்டு . 
அவைகள் /) ஐ விடச் சிறியனவாக இருக்கவேண்டும் . அவற்றுள் 
மிகச் சிறிய காரணி ! என்று எடுத்துக் கொள்வோம் . 
ஒரு பகா எண் என்று நிரூபிக்கவேண்டும் . 


1 பகா எண்ணாக இல்லாவிடில் , -க்குக் காரணிகள் உண்டு . 
அவை ஒவ்வொன்றும் p- க்கும் காரணிகளே . அவை ! ஐ விடச் 
சிறியனவாக இருக்க வேண்டும் . ஆனால் ! தான் p- ன் மிகச் சிறிய 
காரணி என்று எடுத்துள்ளோம் . எனவே நாம் எடுத்துக் கொண்ட 
தற்கு முரண்பாடாக இருப்பதால் , 1 ஐ விடச் சிறியதாகக் காரணிகள் 


5.34 


இயற்கணிதம் 


இருக்க முடியாது . ஆகையால் / ஒரு பகா எண்ணாகும் . அதுவே 
p- ன் மிகச் சிறிய காரணி , ஆகவே ஒரு தொகுப்பு எண்ணுக்குக் 
குறைந்தது ஒரு பகா எண் காரணி உண்டு . 


என்ற 


பகா எண்களின் எண்ணிக்கை முடிவுள்ளதா அல்லது முடி . 
வில்லாபாததா 

கேள்வி கணித மேதைகளுக்கு எழுந்தது . 
ஆயிலர் என்ற கணித மேதை பகா எண்களின் எண்ணிக்கை 
முடிவில்லாதது என நிரூபித்துள்ளார் . 


4-9 . தேற்றம் 4 : 

பகாயெண்களின் எண்ணிக்கை முடிவில்லாதது . 


தெரிப்பு : 

பகாயெண்களின் எண்ணிக்கை மொத்தம் • N என்று எடுத்துக் 
கொள்வோம் . N ஒரு திட்டமான எண்ணாகும் . அவைகள் P1 , ps , 
ps : .. , 

PN என்று எடுத்துக் கொண்டால் , எண்ணினத்தில் pi ps , 
Pss . " , 

PN என்ற பகா எண்களை தவிர மற்றவை தொகுப்பெண் 
களாக இருக்கும் . 


a == Pa pa pa ... ps + 1 என்ற எண்ணை எடுத்துக் கொண்டால் , 
a ஐ p ) ஆல் வகுத்தால் p2 pg ...ps ஈவாகவும் , 1 மீதியாகவும் 
வரும் . எனவே 

a - ம் , p ) - ம் ஒன்றுக்கொன்று பகா எண் 
களாகும் . இதே போல் a ஐ pe , ps ... PN என்ற எந்த பகா எண் 
ணால் வகுத்தாலும் 1 மீதி வரும் . என வே 

a- ம் ஒரு பகா எண் 
ஆகும் ; அல்லது 2 - க்கு P1 , p2 ... ps ஐத் தவிர்த்து ஒரு 

பகா எண் 
காரணி இருக்கவேண்டும் . ஆனால் , இது நாம் p pa ps ... ps என்ற 
எண்கள் மட்டுமே எண்ணினத்தில் உள்ள பகா எண்கள் என்று 
எடுத்துக் கொண்ட கொள்கைக்கு முரண்பாடாக 
எனவே பகா எண்களின் எண்ணிக்கை கணக்கிலடங்காதது . 


உள்ளது . 


மேற்கூறிய தேற்றத்தின் மூலம் நாம் கணக்கில்லாத பகா 
எண்களைக் கண்டுபிடிக்கும் முறையினைக் காணலாம் . 2- ம் , 3.ம் 
ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . எனவே 


2 x 3 + 1 = 7 - பகாயெண் 


2 x 3 X 5 + 1 


= 31 


.. 


2 x 3 x 5 x 7 -- 1 


= 211 


. 


4 . 


... 


... 


-- 


... 


எண் கொள்கை 


535 


பகா 


ஆனால் இம்முறையினைக் கையாண்டு நாம் கால்லாப் பகா எண் 
களையும் கண்டுபிடிக்க இயலாது . எனவே கணித மேதைகள் 
சிலர் 

எண்களைக் கண்டுபிடிக்க சில இயற்கணித வாய் 
பாடுகளை சில கட்டுப்பாடுகளில் அமைத்துள்ளார்கள் . ஆனாலும் 
அவ்வாய்பாடுகள் எல்லாப் பகா எண்களையும் கண்டுபிடிக்கப் 
பயன்படா . 


11- ன் சில குறிப்பிட்ட மதிப்புகளுக்கு , சில இயற்கணித வாய் 
பாடுகளைக் கொண்டு 

பகா எண்களைக் கண்டுபிடிக்கலாம் . 
அவைகளுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


11 < 40 ஆனால் n + n + 41 என்பது ஒரு பகா எண்ணாகும் . 


n < 18 ஆனால் n + 1 + 17 


ஒரு பகா எண். 


n < 29 ஆனால் 2n + 29 


ஒரு பகா எண் . 


/ 1 < 80 ஆனால் n " - 79n + 1601 ஒரு பகா எண் . 


n < 5 


ஆனால் 220 + 1 


ஒரு பகா எண் . 


4:10 . தேற்றம் 5 : 

ஒரு தொகுப் பெண்ணைப் பகா எண்களின் பெருக்குத் தொகை 
யாக ஒரே ஒரு தனிச் சிறப்பான முறையில் எழுதலாம் . 


யாக 


தெரிப்பு : 
ஒரு தொகுப்பெண்ணுக்குக் குறைந்தது ஒரு பகா எண் காரணி 

இருக்கும் என்பதைப் (தேற்றம் 3 -ல் ) பார்த்தோம் . 
N என்பதை ஒரு 

தொகுப்பெண்ணாக எடுத்துக்கொண்டால் 
இதற்குக் குறைந்தது ஒரு பகா எண் காரணி உண்டு . அதை a 
என்று எடுத்துக் கொண்டால் , 

N = ax ஆகும் . 


x- ம் ஒரு பகா எண்ணாக இருக்கலாம் . அப்படி x ஒரு பகா 
எண்ணாக இல்லாவிடில் , 

தொகுப்பெண்ணாக 

இருக்க 
வேண்டும் . 


x ஒரு தொகுப்பெண்ணாக இருக்குமானால் , x- க்குக் குறைந்தது 
ஒரு பகா எண்ணாவது காரணியாக இருக்கவேண்டும் . 5 ஆனது 
X- ன் பகா எண் காரணியாக இருக்குமாகில் 

by ஆகும் . 


536 


இயற்கணிதம் 


a ( by } ab ( x ) = 

இவ்விதமாக நாம் 
தொடர்ந்து எழுதிக்கொண்டே போனால் கடைசியில் 

ஒரு பகா 
எண் காரணியில் வந்து முடியும் . 


பகா 


எண்களின் பெருக்குத் 


ஃ N = a b c d .......... k எனப் 
தொகையாக இருக்கும் . 


இந்த ஒரே ஒரு முறையில்தான் Nஐ எழுதலாம் ; வேறு எந்த 
முறையிலும் எழுத முடியாது என்று நிறுவலாம் . N ஐ வேறு முறை 
யிலும் பகாயெண்களின் பெருக்குத்தொகையாக எழுத முடியும் 
என்று எடுத்துக் கொள்வோம் . அதாவது , 

N = BY... என்று எடுத்துக்கொண்டால் N = a lcd ... ks 
dBY .. * டி . 

N 
N ஐ ஆல் வகுத்தால் , BY ...... - 
வரும் . 

N 
dL 


- 


p4 


ஒரு முழு எண் 


ஒரு முழு எண் . 


a b c d k 

dL 


ஒரு முழு எண் . 


ஆனால் a , b , co... எல்லாம் பகா எண்கள் . -ம் ஒரு பகா 
எண்ணாக இருப்பதால் , d என்னும் பகா எண் , a , b , c , ..... k 
என்பவற்றுள் ஏதேனும் ஓர் எண்ணுக்குச் 

இருக்க 
வேண்டும் . அப்படி இருந்தால்தான் நமக்கு முழு எண் கிடைக்கும் . 
d = a என்று எடுத்துக்கொண்டால் , 


சமமாக 


a b c d k 

d 


= b c d . k 


ஒரு முழு எண் . 


இவ்வாறு தொடர்ந்து கொண்டே போனால் , d , B > Y , ..... 

, , 
என்ற எண்களும் a , b , c ... k என்ற எண்களும் ஒன்றே ஆகும் . 


கனவே N 


--- 


LBY 

என்பதை , 
abc ... k என்றே எழுதலாம் . 


N 


- 


ஒரே 


ஆகையால் N = tbc ... k என்ற 

ஒரு சிறப்பான 
முறையில் பல எண்களின் பெருக்குத் தொகையாக 

N என்ற 
தொகுப்பெண்ணை எழுதலாம் . 


எண் கொள்கை 


587 


... 


குறிப்பு : 

N = ax by cz என்ற முறையிலும் எழுதலாம் . 
எடுத்துக்காட்டு 2 : 

480 = 13 x 30 


= 16 x 2 x 15 


= 32 X 3 x 5 


= 2 x 31 x 5 ஆகும் . 


N ஐ மீதியின்றி வகுக்கக் கூடிய எண்களின் எண்ணிக்கை : 


4 • 11 . தேற்றம் 6 : 

p , 4 , i , -- என்பன பகா எண்கள் , a , b , c என்பன நேர் முழு 
எண்கள் . N pq qbre .... uk எனில் , N ஐ மீதியின்ற வகுக்கும் 
எண்களின் எண்ணிக்கை (a + 1 ) {b-+ 1 ) { c + 1 ) ( k + 1 ) 
ஆகும் . 


- 


தெரிப்பு : 

N = p° qb re 
எண் p1q 


வகுக்கும் 


.. 


urs என்ற 

எண்ணை மீதியின்றி 
11 என்று இருக்குமானால் , 


0 < b , < b 


.. 


ஆகும் . 


11 போன்ற எண்கள் , 


... 


என்ற 


[ 1 + p + p + + p ) ( 1 + 4 + q -- ... + q ) 
[ 1 -Fr + 2 + + r ) 

பெருக்குத்தொகையில் 
வரும் . இத்தொகுப்பில் 1 , 

N = 

( p q r ... uk ) ஐயும் சேர்க் 
கப்பட்டுள்ளது . இப் பெருக்குத் தொகையில் ( a + 1 ) { h + 1 ) ... 
( k + 1 ) உறுப்புகள் உள்ளன . 


ஆகையால் N ஐ மீதியின்றி வகுக்கும் எண்களின் எண் 
ணிக்கை ( a + 1 ) {b + 1 ) ( c + 1 ) ... ( k + 1 ) ஆகும் . 


538 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 3 : 

480 ஐ மீதியின்றி வகுக்கும் எண்கள் , 1 ; 480 ஐத் தவிர 
எத்தனை ஆகும் ? 

480 25 31 51 . 


இங்கு a = 5 , b = 1 , 

c = 1 . 

எனவே 480 ஐ மீதி 
யின்றி வகுக்கும் எண்களின் எண்ணிக்கை , 

= ( 5 + 1 ) ( 1 + 1 ) ( 1 + 1 ) 


= 6. 2 . 2 = 24 ஆகும் . 


( இந்த 24 எண்களும் , ( 1 + 2 + 2 : + 2 + 2 + 25 ) 
( 1 + 3 ) ( 1 + 5 )-ல் தோன்றும் உறுப்புகள் ஆகும் . ) 


எனவே 480 ஐ மீதியின்றி வகுக்கும் எண்கள் 1 ; 480 ஐத் 
தவிர 22 எண்கள் ஆகும் . ஏனெனில் 24 வகுக்கும் எண்களில் 
1 -ம் , 480 - ம் சேர்க்கப்பட்டுள்ளன . 


4:12 . தேற்றம் 7 : 

N = p qbr 
கூட்டுத் தொகை , 


aan 


uk ஐ மீதியின்றி வகுக்கும் எண்களின் 


( - ) ( - )( * )--( " * 1 ) 


ஆகும் . 


தெரிப்பு : 

நாம் தேற்றம் 6 - ல் N = pr q rC ... uk ஐ மீதியின்றி வகுக்கும் 
எண்கள் ( 1 + p + p + ... + p ) ( ! + 4 + 4 + ... + q் ) 
( 1 + u + u2 + ... + uk ) என்ற பெருக்குத் தொகையில் வரும் 
உறுப்புகள் எனப் பார்த்தோம் . 
எனவே அவைகளின் கூட்டுத் தொகை 
pe + 1 

uk + 1 - 
p - 1 


( ) ( * - ) ( - ) ... (" * - ) 


எடுத்துக்காட்டு 4 : 
15435 ஐ மீதியின்றி வகுக்கக் கூடிய எண்கள் 

எத்தனை ? 
அவற்றின் கூட்டுத் தொகை என்ன ? 

15435 = 32 51.7 * . 


எண் கொள்கை 


539 


. 15485 ஐ மீதியின்றி வகுக்கக் 
எண்ணிக்கை , 


ச.டிய 


எண்களின் 


( 2 + 1 ) ( 1+ ! ) ( 3 + 1 ) 


= 3.2.4 


= 24 


அவற்றின் கூட்டுத் தொகை 

( 1 + 3 + 3 ) ( 1 +5 ) ( 1 +7 +72 + 7 * ) 
என்ற பெருக்குத் தொகையில் தோன்றும் உறுப்புகளின் கூட்டுத் 
தொகை 


= ( -1 ) ( - 1 ) (71 ) 
( 2 )( 41 ) ( 240 ) 


* 18.6.400 


= 31200 . 


4.13 . முழு எண் மதிப்பு : (Integral part of a real number ) 

x- ன் முழு எண் மதிப்பை [ { x ) என்று குறிப்பிடுகிறோம் . 
எடுத்துக்காட்டாக / 


3 


3. 1 ( 4 ) = 0. 1(v 2)= 1 . 


4.14 . தேற்றம் 8 : 


P ஒரு 


பகா எண் 


ஆகில் ( 1 -ல் p- ன் மிகப் பெரிய படி 


( A ) + 1 ( F ) +1 (2 ) + 


தெரிப்பு : 

n < p ஆனால் ( 7 -ல் P ஆல் மீதியின்றி வகுக்கும் எண்கள் 
இருக்க முடியாது . 


n > p ஆனால் , | n -ல் p ஆல் மீதியின்றி வகுக்கும் எண்கள் 
இருக்க முடியும். 


540 


இயற்கணிதம் 


= 1.2.3 ..... 1 என்ற பெருக்குத் தொகையில் ) ஐக் 
காரணியாகக் கொண்ட உறுப்புகள் , 


p , 2p , 3p . 


| (A ) 


p 


14ம் 


.. 


( 1 ) 


- 


உறுப்புகள் 


n -ல் p ஆல் வகுபடும் . 


p " ஐக் காரணியாகக் கொண்ட உறுப்புகள் 


11 


p * , 2p , 3p 


( 2 ) 


pa 


1 , 


| ( 2 ) 


உறுப்புகள் | r * ல் p ஆல் வகுபடும் . 


அதேபோல் p ஐக் காரணியாகக் கொண்ட உறுப்புகள் 


pe , 2p3, 3p * 


I 


5 . 


( 3 ) 


3 . 


ஆகும் . 


( 3 ) 


13 


I 


( 2 ) 


உறுப்புகள் 


| 12 -ல் 


ஆல் மீதியின்றி 


வகுபடும் . 


... 


அவ்வாறே p4 , p " என்பவற்றைக் காரணிகளாகக் கொண்ட 
உறுப்புகளை எழுத வேண்டும் . 


7 


ஒரு நிலையில் / 

= 0 ஆகும் . ( 2 ) வரிசையில் p ” ஐக் 
காரணியாகக் கொண்ட உறுப்புகள் ஒரு முறை ( 1 ) வரிசையில் 
வரும் . அதேபோல் ஐக் காரணியாகக் கொண்ட ( 3 ) வரிசை 
உறுப்புகள் ஒரு முறை ( 1 ) -லும் ( 2- ) லும் தோன்றும் . அவ்வாறே 
மற்ற உறுப்புகளும் . 

எனவே , | n -ல் p தோன்றும் மிகப் 


பெரிய படி , 


I , +1, + I3 + ... 


+ It - 1 


17 


= | ( A ) + ( F ) + 1 ( H ) | 


--- 


++ 


எண் கொள்கை 


541 


எடுத்துக்காட்டு 5 : 

| 900 -ல் 7 -ன் மிகப் பெரிய படி என்ன ? 


128 உறுப்புகள் 


900 -ல் 7 -ஐக் காரணி 


( 9 ) 
( 9 ) 


யாகக் 

கொண்டுள்ளன . 
900 
| 

x 7 ஆகும் . 


அவைகள் 7 , 14 , 21 


அதேபோல் 7 " ஆல் வகுபடும் எண்கள் , 


72 , 2.72 , 3.72 


900 
7 ? 


x 72 . 


அதாவது , 


49 , 89 , 


900 
22 


) 


X 72 


* 


அவற்றின் எண்ணிக்கை 

900 
72 


128 ) 
71 


- 


18 ஆகும் . 


7 " ஆல் வகுபடும் உறுப்புகள் , 


78 , 2 , 74 , 3.7 , .. 


( " ) " ஆகும் . 


அவற்றின் எண்ணிக்கை , 

300 
13 

74 


7 - ன் மிகப் பெரிய படி . 

1 , +1, +18 


128 + 18 + 2 = 148 . 


4:15 . தேற்றம் 9 : 

அடுத்தடுத்து வரும் 11 முழு எண்களின் பெருக்குத்தொகை 
( x + 1 ) ( x + 2 ) ( x - 3 ) ... ( x + 11 ) ஆனது I n ஆல் வகுபடும் . 


தெரிப்பு : 
அடுத்தடுத்த 11 முழு எண்களின் பெருக்குத்தொகை 

= ( 2 -i- 1 ) { x + 2 ) ( x + 3 ) ... . ( x + 11 ) . 


.. 


542 


இயற்கணிதம் 


( 1.2.3 ... 


( x + 1 ) ( x + 2 ) ... ( x + n ) ] 


| x + il 


... 


( x + 1 ) ( x + 2 ) 

| 12 


( x + n) | x + i 

x x | n 
= x + rca = x + rCx. 


= ஒரு கூட்டு முழு எண் . 


எனவே அடுத்தடுத்த 

12 முழு 

எண்களின் 
தொகையை | n ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . 


பெருக்குத் 


4-16 . தேற்றம் 10 : 

1 ஒரு பகா எண்ணாக இருக்குமானால் nC : ஐ n ஆல் மீதி 
யின்றி வகுக்கலாம் , 


தெரிப்பு : 

1.2.3 ... ( n - r ) ( n - r - 1 ) ... ( n - 1 ) " 
/ 1C == 

( 1.2.3 ... r ) [ 1.2.3 ... ( n -- r ) ) 
n ( n - 1 ) ( n - 2 ) ...( n - r + 1 ) 

1.2.3 
தேற்றம் 9 - ன் மூலம் , ( n - 1 ) ( n- 2 ) ... ( n - / + 1 ) என்ற 
அடுத்தடுத்த r முழு எண்களின் பெருக்குத் தொகையை | ஆல் 
மீதியின்றி வகுக்கலாம் . இப்பொழுது || ஒரு பகா யெண் . எனவே 
n ஐ விடச் சிறியனவாக உள்ள எண்கள் 11 உடன் ஒன்றுக்கொன்று 
எண்களாகும் . 

ஆகையால் , 

1.2.3 ... } 
எல்லா எண்களும் - ஓடு ஒன்றுக்கொன்று பகா எண்களாகும் . 
எனவே அவைகளின் பெருக்குத் தொகை 


பகா 


என்ற 


பகா 


1.2.3 ... 1 = TI _ம் , 1 ஓடு ஒன்றுக்கொன்று 
எண்ணாகும் . 
எனவே தேற்றம் 2 - ன் படி , 
( n - 1 ) (n- 2 ) ... ( n - r + 1 ) 

-ல் , 1 - ம் , / -ம் ஒன்றுக் 
| 
கொன்று பகா எண்கள் . எனவே ( 11– 1 ) { n - 2 ) ... ( n - r + 1 ) ஐ 
| r மீதியின்றி வகுக்கும் . 


( " 


( x-r + 1) ) -ல், 


எண் கொள்கை 


543 


(( - " 


( n - 1 ) ( n - 2 ) 

... (n - 1 + 1 ) 


- 12 ( முழு எண் ] . 


= M ( 11 ) . 


nc, 


M ( R ) . 


எனவே , IC, ஐ 1 ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . 
4:17 . ஆய்லர் சார்பு ( Euler s Function ) * ( N ) . 

N என்ற எண்ணுக்குக் குறைவாய் N ஓடு ஒன்றுக்கொன்று 
பகா எண்ணாய் உள்ள எண்களின் எண்ணிக்கை - ( N ) என்ற 
சார்பால் குறிக்கப்படுகிறது . ஆய்லர் என்ற கணித மேதையால் 
இந்தச் சார்பு குறிக்கப்பட்டதால் இது ஆய்லர் சார்பு என்று 
அழைக்கப்படுகிறது . P ( N ) கணக்கிடும்போது 

எல்லா 
எண்களுக்கும் பகா எண்ணாக எடுத்துக்கொள்கிறோம் . 

( 1 ) மட்டும் மேற் கூறிய வரையறையின்படி இல்லாததால் 
* ( 1 ) - 1 என்று எடுத்துக் கொள்வோம் . 


P ( 2 ) = 1 [ 2 ஐ விடக் குறைவானதாகவும் , 2 க்குப் பகா 

எண்ணாகவும் உள்ள எண் ! மட்டும்தான் ) 


¢ ( 3 ) = 2 ( 3 ஐ விடக் குறைவானவையாகவும் , 3 க்குப் பகா 

எண்களாகவும் உள்ள எண்கள் 1 , 2 மட்டும் 


தான் ) 


P { 4 ) == 2 ( 1 , 3 இவை இரண்டு எண்களும் 4 ஐ விடக் 

குறைவானவை . 4 ஓடு ஒன்றுக் கொன்று பகா 

எண்களாகும் . ) 
p ( 5 ) = 4 [ 1 , 2 , 3 , 4 - இவை நான்கு எண்களும் 5 ஐ விடக் 
குறைவானவை . 

5 ஓடு ஒன்றுக்கொன்று பகா 
எண்களாகும் . ) 


4,18 . தேற்றம் 11 : 

( N ) - ன் மதிப்பு N = p q r ... எனில் N என்ற எண்ணுக்கு 
குறைவாய் N உடன் ஒன்றுக்கொன்று எண்ணாய் உள்ள 
எண்களின் எண்ணிக்கை 


பகா 


N ( 1 - - ) ( 1 - 4 ) ( 1 - - ) ... 


ஆகும் . 


544 


இயற்கணிதம் 


அதாவது , 


P ( N ) | 


- 


N (1 - 1 ) ( 1 - - ) (1 - 1 ) -- 


தெரிப்பு : 

நாம் முன்பே N = p qbre uk என்ற ஒரு தொகுப்பு எண்ணை 
ஒரே ஒரு தனிச் சிறப்பான முறையில் பகா எண்களின் பெருக்குத் 
தொகையாக எழுதலாம் என்று நிரூபித்தோம் . 4 ( N ) கணக்கிடு 
வதற்கு N ஐ விடக் குறைவானவையும் , N உடன் பொதுக் காரணி 
கள் கொண்டவையுமான எண்கள் எத்தனை எனக் கண்டுபிடிக்க 
லாம் . இந்த எண்ணிக்கையை N- லிருந்து கழித்தால் கிடைப்பது 
P { N} ; அதாவது N ஐ விடக் குறைவானவையாயும் N உடன் 
ஒன்றுக்கொன்று எண்களாகவும் அமைந்த எண்களின் 
எண்ணிக்கையாகும் . N ஐ விடக் குறைவாயும் N உடன் பொதுக் 
காரணிகள் கொண்டவையுமான எண்கள் , N உடன் p q , rr ... 
என்பவற்றுள் ஒன்று அல்லது பல எண்களைப் பொதுக் காரணி 
களாகக் கொண்டிருக்கும் . 


பகா 


1 , 2 , 3 , ... N என்ற எண்களில் p ஆல் வகுபடும் எண்கள் 
N 

N 
17 , 2p , * p , 
p . எனவே 

எண்கள் p ஆல் வகுபடும் . 


( A ) 


( A ) 


N 
அதேபோல் எண்கள் 4 ஆல் வகுபடும் . 

எண்கள் 
4 
1 ஆல் மீதியின்றி வகுபடும் . இதேபோல் , S , ... ஆல் மீதியின்றி 

N N 
வகுபடும் எண்களின் எண்ணிக்கை 

ஆகும் . 


F 


இதேபோல் pg ஆல் வகுபடக்கூடிய எண்களின் எண்ணிக்கை 
N 

ஆகும் . 
pe 


அவ்வாறே qr , rs ஆல் வகுபடக் கூடிய 

எண்களின் 
N N 
எண்ணிக்கை முறையே 

ஆகும் . அவ்வாறே 

T S 
மற்ற எண்களும் ஆகும் . 


இப்போது 


( 1 ) 


N 

N 
p pe 

Per 
என்ற தொடரை எடுத்துக் கொள்வோம் . 


எண் கொள்கை 


545 


N க்குக் குறைந்த ஓர் எண் , p என்ற ஒரே ஒரு பகா எண்ணால் 

N 
மாத்திரம் வகுபடுமானால் , அது ஓர் எண்ணாக 

எண்ணப் 

P 
படுகிறது . 

இப்பொழுது N- க்குக் குறைவாய் உள்ள x என்ற எண்ணை 
எடுத்துக் கொள்வோம் . 

அது p , 4 , 1 என்ற பகா எண்களில் 
K எண்களால் வகுபடக் கூடியதாய் இருக்கட்டும் . இந்த எண் 
முதற்கண் ( 1 ) என்று குறித்த தொடரில் எத்தனை முறை கணக் 
கிடப்படுகிறது என்று காண்போம் . 

N 
Σ Kமுறை கணக்கிடப்படுகிறது . 

N 
Σ --ல் kC , முறை கணக்கிடப்படுகிறது . 
pg 
N 

-ல் * C3 முறை கணக்கிடப்படுகிறது . 
par 


-ல் X , 


N N 
எனவே x , 1 

N 

+1 
p 

pq| pqr | 
கணக்கிடப்படும் முறைகளின் எண்ணிக்கை , 


என்ற 


தொடரில் 


= K- k ( 2 + kcs - kc4 ... ( -1 ) k - 1 kck 
= kCs - kc , + kcs ........ + { - 1 } k- 1 kCs 
= ( 1 - kC . ) + kC | - kC, + kcs - 

1 - ( kC, - * C / + kC , ...... ) 

: 1 - [ 1 - 1 ) = 1 . 
அதாவது N- க்குக் குறைவாய் N உடன் பொதுக் காரணிகள் 
கொண்ட எந்த ஓர் எண்ணும் மேற் குறித்த தொடரில் ஒரே ஒரு 
முறைதான் எண்ணப்படுகிறது . எனவே N ஐ விடக் குறைவா 
கவும் , N உடன் பொதுக் காரணிகள் கொண்டதாகவும் உள்ள 
எண்களின் எண்ணிக்கை மேற்குறித்த தொடரின் கூட்டுத்தொகை 
யாகும் . எனவே N ஐ விடக் குறைவாயும் , N உடன் ஒன்றுக் 
கொன்று பகா எண்களாகவும் அமைந்த எண்களின் எண்ணிக்கை 


- N 


[ 


N 
Σ 
p 


N NN | 
* +2 
pg 

pgr 


இ . க . - 35 


546 


இயற்கணிதம் 


-x-( :-*++* - ) 

N (1-1 ) ( - + )( 1- - ) ... 


-- N 


எடுத்துக்காட்டு 6 : 

1575 -க்குக் குறைவான பகா எண்கள் எத்தனை ? 


1575 = 52 - 32 - 7 


பகா எண்களின் எண்ணிக்கை 


= 1575 


( 1 - 3 ) ( 1 - 3 ) ( 1 - 1 ) 


- 


720 


ஃ P ( 1575 ) - 


720 . 


எடுத்துக்காட்டு 7 : 

210 - க்கு குறைவான பகா எண்கள் எத்தனை உண்டு ? 


210 = 2 . 3.5.7 . 


பகா எண்களின் எண்ணிக்கை 


- 


| 


210 (1 - 1 ) (1 - :) 

( 1- - ) ( 1 - 1 ) 


4 


6 


210 x 


2 
3 


X 


= 48 


* P { N) = 


48 . 


اقا- 


4 • 19 . கிளைத்தேற்றம் 1 ; 
N= uh ஆனால் 

5 - ம் 

ஒன்றுக்கொன்று 
களானால் , 

AN ) = ? { ab) = * ( a) . + ( b ) 


பகா எண் 


எண் கொள்கை 


547 


தெரிப்பு : 


a = p ; 


09. 


... 


pak 


b = ql 

6 , 

42 
என எடுத்துக் கொள்வோம் . 


d, 5 என்ற இரண்டும் ஒன்றுக்கொன்று பகா எண்களாக 
இருப்பதால் P1 , pe , pk > 91 , 91 4 ஒன்றுக்கொன்று 
பட்டவை . 


... 


வேறு 


- - ( 1 - 1 ) ( 1 - -.) -- ( 1 - - ) 
- 5(1 - 4 ) ( 1 - 4 ) -- ( 1 - + ) 


P ( b) = b 


N = ab 


(pi l p2 °° ps s 


• px " ) (q , 


b2 | 


... 


ஃ P ( N ) = N 


- = ab 


)= x(1 - / ) ( 1- ;-) -- ( 1 - - ) 

( 1 - 4 ) ( 1- 4 ) -- ( - + ) 
-ab ( 1 - - ) ( 1 - / ) -- ( 1 - - ) 

( 1 - 4 ) (1 - 4, ) ... (1 - + ) 
= [ (1- - )(1 - ,, )-- (1 - - ) ] 
* [ (1 - - ) ( 1 - - ) -- ( 1 - - ) ] 


= * ( a) . P ( b ) . 


கிளைத் தேற்றம் 2 : 
{t, b , c , d , ... .. ஒன்றுக்கொன்று பகா எண்களானால் 

( abed ... k) = ? ( a) • ( b) ... P ( k ) . 


548 


இயற்கணிதம் 


கிளைத்தேற்றம் 3 : 


a ஒரு பகா எண் என்றால் - {a ) = 


a ( 1- 4 ) . 


4-20 . தேற்றம் 12 : 

d = 1 , d , , dg , ... , d , = 11. இவைகள் 11 ஐ மீதியின்றி வகுக்கு 
மானால் , - ( d ) + p {ds ) ... ? ( dr ) = 17 ஆகும் . 


தெரிப்பு : 

a1 

42 as 
1. = P1 pa ps 

... pne" என்று எடுத்துக் கொண்டால் , 

பகா யெண்கள் ; al , as , as ... aa முழு 
Pl , pe , Ps ... pr என்பன 
எண்களாகும் . 


என்று 


n ஐ மீதியின்றி வகுக்கக் கூடிய எண்ணை piper pg " 
எடுத்துக் கொண்டால் , x , } , முறையே 0KxAal , 
04ys al2 , ... என்ற கட்டுப்பாட்டில் இருக்கும் . 


மேற் கூறிய கிளைத்தேற்றத்திலிருந்து , 

P [ pr * . piy . par ... ) = ? ( pix ) ¢ ( pa ) ¢ ( ps ) ... ஆகும் . 


.. 


P ( p1 1 ) } 


எனவே ? ( di ) , P ( d, ) , " ( dg ) என்ற உறுப்புகள் , 

{ ! + P (P1 ) + + (p1 ) + 
x 1 + 6 ( g ) + 6 (p3) + 

... + p ( p ," z ) 
x { 1 + 9 (pn ) + * { pn ) + - + P { pa r ) } ... ( A ) 
என்ற விரிவில் உள்ள உறுப்புகளேயாகும் . 
எனவே A ( d ) + ( d, ) + - (ds ) + + A (dr ) 

( A )- ன் பெருக்கற்பலன் . 
எனவே 1 + p (py ) + + ( p12 ) + ... 

+ p 1 ) 


= 1 + 21 ( 1 - - ) + Pr " ( 1 - - ) 

+....+ px" (1 - - ) 


| -1 


= 1 + p – 1 + p1 - P1 + ps --p1 " + ... 

+ pil - P1 
= p1. 


எண் கொள்கை 


549 


அதேபோல 

1 + ? ( p . ) + ? ( pz2 ) + ....... [ p =" 1 ) = p2 


... 


... 


B 


எனவே ¢ ( dy ) + [ds ) + ( dg ) + ... + * (d ) = px | pa 


1 . 


an 


pe 


= 1 


விளக்கம் : 

மேற்கூறிய தேற்றத்தில் 7 = 12 என எடுத்துக் கொள்வோம் . 

எனவே 12 ஐ மீதியின்றி வகுக்கும் எண்கள் , 1 , 2 , 3 , 4 , 6 , 
12 ஆகும் . 


1 


- 


1 


2 


- ( 1 ) 
P ( 2 ) 
- ( 3 ) 
- ( 4 ) 
? ( 8 ) 

( 12 ) 


2 


ஃ ( 1 ) + ? ( 2 ) + ¢ ( 3 ) + - ( 4 ) + P ( 6 ) + P ( 12 ) = 
1 + 1 -- 2 + 2 + 2 -- 4 = 12 = n. 


4-21 . நிறையெண்கள் ( Perfect Numbers ) 

ஓர் எண்ணை வகுக்கும் எண்களில் , எடுத்துக்கொண்ட எண் 
நீங்கலாக மீதி எண்களைக் கூட்டினால் அக்கூட்டுத் தொகை 
யானது 

எடுத்துக்கொண்ட எண்ணுக்குச் சமமானால் , அவ் 
வெண்ணையே நிறையெண் என்று அழைக்கிறோம் . 

ஒரு நிறையெண்ணை வகுக்கக்கூடிய எல்லா எண்களையும் 
கூட்டினால் , அக்கூட்டுத்தொகை நிறையெண்ணைப்போல இரண்டு 
மடங்காக இருக்கும் . 
6 என்பது 

ஒரு நிறையெண் . 6 ஐ மீதியின்றி வகுக்கும் 
எண்கள் , 1 , 2 , 3 , 8 எனவே 6 ஐ விட்டுவிட்டுக் கூட்டினால் 
6 = 1 + 2 + 3 என்பது நிறையெண்ணின் வரையறையாகும் . 


1 + 2 + 3 + 6 = 12 = நிறையெண் 6 -ன் 


மடங்காகும் . 


550 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டு 8 : 
2n - 1 

பகா எண்ணாயின் 21-1 ( 21 - 1 ) என்பது 
ஒரு நிறையெண் என்று நிரூபி . 


2n - 1 


N = p ° q 
இங்கு , 


( 20-1 ) 


என எடுத்துக் கொண்டால் 


4 = 2n 


1 


a = ( 1 - 1 ) 


b = 1 


எனவே N ஐ வகுக்கும் எண்களின் கூட்டுத்தொகை 

= ( 1 + p + p + + pr- 1 ) ( 1 + q ) 


p ) - 1 
p 


( 1 + q ) 


= ( 27 -- 1 ) ( 1 + 20 -- 1 ) 

( 2n - 1 ) ( 20 ) 22 ( 21) 


1 ) 


== 2 . 21-1 ( 20 - 1 ) 


= 2 . N = எடுத்துக் கொண்ட N- ன் இருமடங்கு . 


எனவே N ஒரு நிறையெண்ணாகும் . 
குறிப்பு : 
2n - 1 ( 2n - 1 )-ல் P- க்கு 

வேறு வேறு மதிப்புகளைக் 
கொடுப்பதால் நமக்கு நிறையெண்கள் கிடைக்கின்றன . 


n = 2 ஆனால் , 2n - 1 ( 20 -- 1 ) = 2 ( 4-1 ) = 2 , 3 = 6 . 
நிறையெண் . 


n = 3 ஆனால் 2n- 1 ( 27 - 1 ) = 
நிறையெண் . 


4 ( 8--1 ) = 


28 . 


எடுத்துக்காட்டு 9 : 

வகுக்கும் எண்களின் எண்ணிக்கை 30 ஆகக் கொண்ட மிகச் 
சிறிய எண்ணைக் காண்க . 


30 = 2 x 3 x 5 ஆகும் . 2 , 3 , 5 - இவைகள் பகா எண்கள் . 
இந்த மூன்று பகா எண்களுக்குமேல் இருக்க முடியாது . 


எண் கொள்கை 


551 


30 ஆல் வகுபடும் மிகச் சிறிய எண் N என்று எடுத்துக் 
கொள்வோம் . எனவே N - 

2033 57 என இருக்கும் . முதலா 
வதாக , மூன்று பகா எண்களை N பெற்றிருக்குமேயாகில் N ஐ 
மீதியின்றி வகுக்கும் எண்களின் எண்ணிக்கை 

= { 1 + { ) ( 1 + 3 ) ( 1 + Y ) 


= 30 


எனவே , { = 4 , B = 2 , Y = 1 ஆகும் . 


N - = 24 325 = 720 


( 1 ) 


இரண்டாவதாக , 

இரண்டு பகா எண்களைக் கொண்டதாக இருப்பின் 30 = 
( 1 + c ) ( 1 + B ) . எனவே d , B- இவற்றின் மதிப்புகள் 14 , 
i ; 5 , 4 ; 9 , 2 ஆகும் . இவற்றுள் ஏதாகிலும் ஒரு ஜதையைப் 
பெற்று இருக்கும் . 

எனவே N = 214 , 3 ; 25 , 3 ; 29. 3 " . ஆகும் . ( 2 ) 
மூன்றாவதா,5 , 


ஒரே ஒரு பகா எண்ணைக் கொண்டு இருக்குமாகில் 

( 1 + d ) 


= 30 


= 29 


. N = 229 


( 3 ) 


... 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) - இவைகளுள் மிகச் சிறிய எண் 720 ஆகும் . 
எனவே 720 ஐ 30 மீதியின்றி வகுக்கும் . 


4:22 . ஒருங்கிசைவு : ( Congruence ) 

a . b என்ற இரண்டு எண்களை 1 ஆல் வகுக்கும்போது மீதி 
சமமாக வருமாயின் ‘ m -ன் மட்டின் மதிப்பிற்கு a , b ஒருங்கிசை 
வுடையது என்கிறோம். 


இதை a = b ( மட்டு m ) என்று எழுதலாம் . 


a = pm + r 


b = 


an + 


என இருக்குமானால் , 


a - h = ( p - q ) m = km = { M) m. ஆகும் . இங்கு k = 0 , 
கூட்டு அல்லது குறை எண்ணாக இருக்கலாம் . 


552 


இயற்கணிதம் 


எடுத்துக்காட்டாக , 


35 = 14 ( மட்டு 3 ) 
28 = 18 ( மட்டு 6 ) 
45 E 3 ( மட்டு 7 ) . 


4-23 . 

எச்சம் ( Residue ) : 
a - b = kii = M (m ) ஆனால் 1 - ன் மட்டையொட்டி. b, a- ன் 
எச்சம் ; a , b-ன் எச்சம் எனப்படும் . 


4.24 . தேற்றம் 13 : 

a = b ( மட்டு x) , a = b , ( மட்டு x ) ஆனால் 


( i ) a + a = b + b : ( மட்டு x) . 


( ii ) aal 


= bb1 ( மட்டு x) . 


( iii ) ac 


= bc ( மட்டு x). 


d 


C 


C 


b 
( iv ) 

( மட்டு x ) ; C ஆனது a , b- ஐ மீதியின்றி 
வகுக்கும் . இங்கு -ம் x- ம் ஒன்றுக்கொன்று பகா எண்களாக 
இருத்தல் வேண்டும் . 


தெரிப்பு : 

( i ) 


a = b ( மட்டு x ) ஆனால் 
a - b 

= kx ; அதேபோல் 
ay - 61 

Ix ஆகும் . 


= 


{ a - b ) = (a1--5 ) 


= kx + 1x 


= { k + !) x 


- 


ஃ ( a = ay ) - (b + b ) = ( k + !) x 

a + a1 = b + b : ( மட்டு x) 


( ii ) d = b + kx , a = by 


Ix ஆகும் , 


. 


aal 


- 


- 


(b + kx ) ( bi + Ix ) 
= 65 , + kb , x + lbx + klx ? 
= bb + M ( x ) 


எண் கொள்கை 


553 


. 


aa - bbi 
day - bby 


-- 


M ( x ) 
0 ( மட்டு x ) 
bb ) ( மட்டு x) 


aar = 


( iii ) 


ac 


a = b + kx 

= bc + ( kc ) x 
ac -- bc = 

M ( x ) 
ac = bc ( மட்டு x ) 


( iv ) 


a = b ( மட்டு x ) 
a - b = M ( x ) 


ஆனால் 


a = ke , b = k c 
a -- b = ke - k c = c ( k - k ) ) 
( - ம் , x- ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் 


- 


M (x ) 


k - k , x ஆல் மீதியின்றி வகுபடும் . 
b 

M ( x) 


a 


C 


cC 


a 


b 


( மட்டு x ) 


C 


C 


4-25 . தேற்றம் 14 : 

x = r (மட்டு m) ஆனால் f ( x ) = f ( r ) (மட்டு 1m ) ஆகும் . 
[ f ( x ) ஒரு பல்லுறுப்புக் கோவை ஆகும் . ) 


+ an xr | 


தெரிப்பு : 

f (x ) = a + a x + az x2 + 
x = r ( மட்டு m ) ஆனால் 
X = pm + r 


xh == { pm-+ r ) " 
= p® m " + * C , pr - 1 mn - 1 / + " C , pr- 2 mn - 2 r2 

+ ... + rh 
= M ( m ) + rr 
n-ன் மற்ற மதிப்புகளுக்கும் இது பொருந்தும் . 


55.4 


இயற்கணிதம் 


51 


ஃ f ( x ) = f ( pm + 7 ) 
= {ly + ( ! ) { pm + r ) + < s { pm + :) : + 

+ an ( pm + r )" . 
= a + air + agr2 + + ant " + M ( m ) 

= f ( ! ) + M (m ) 
f ( x ) = f ( r) ( மட்டு m ) 


டிக 


டகா 


4-26 . தேற்றம் 15 : 

4 , 6 ஒன்றுக்கொன்று எண்களானால் a , 21 , 3a ... 
(b-. 1 ) ( ! ஐ 5 ஆல் வகுக்கும் போது வெவ்வேறு மீதிகள் வரும் . 
அவைகள் எப்படி மாறி வரினும் 1 , 2 , 3 , ... ( h - 1 ) - ல் தான் 
இருக்கும் . 


தெரிப்பு : 
முடியுமானால் ra , sa , ( 

rs) என்ற இரண்டையும் b ஆல் 
வகுத்தால் இரண்டு எண்களுக்கும் மீதி | வரும் என்று எடுத்துக் 
கொண்டால் , 
ra - k = 

M ( b ) 

M ( b) ஆகும் . 
. ( r - s ) a 

M ( b ). 
4- ம் , b- ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 
r- ம் , s- ம் b ஐ விட மிகச் சிறியவை . 
. 

| x . b என்றால் 


sa - k 


- 


T - S 


ஒரு முழு எண் என வர வேண்டும் . 


h 


என்பது 


அதாவது , 

ஒரு முழு எண்ணாக இருக்க 
வேண்டும் . ஆனால் இது பொருந்தாது . ஏனெனில் r - s < b 
ஆகும் . 


ஆகையால் , 


(5) 


என்பது ஒரு முழு எண்ணாகாது . 


.. 


( r - s ) 


* M ( b) . 


.. ( r - s) a 


M ( b ) என்பது பொருந்தாது . 


எண் கொள்கை 


555 


எனவே r. , s, என்பவற்றை 5 ஆல் வகுக்கும்போது ஒரே மீதி 
வரும் என்பது பொருந்தாது . 


ஆகையால் , ra , s , என்பவற்றை 5 ஆல் வகுத்தால் வெவ்வேறு 
மீதிகளே வரும் . 


a , 2a , Sa ... ( b - 1 ) a ஐ 

b 

ஆல் வகுத்தால் , ( b - 1 ) 
எண்கள் மீதியாக வரும் . அவைகள் ஒன்றுக்கொன்று வேறு 
பட்டவைகளேயாகும் . அந்த ( b- } ) எண்கள் எந்த வரிசையில் 
இருந்தாலும் , அவைகள் 1 , 2 , 3 ( b - 1 ) ஆகத்தான் இருக்க 
வேண்டும் . 


கிளைத் தேற்றம் : 

ai , h ஒன்றுக் கொன்று பகா எண்களாகும் . x ஏதாகிலும் ஓர் 
எண் . x ( x + a ) , ( x + 2a ) ... x + ( b - 1 ) a ஐ 5 ஆல் வகுக்கும் 
போது 0 , 1 , 2 , ... ( b - 1 } என்ற எண்கள் மீதியாக , ஏதாகிலும் 
ஒரு வரிசையில் வரும் . 


4.27 தேற்றம் 16 : 
பெர்மாட் தேற்றம் ( Fermat s Theorem ) : 

p ஒரு பகா எண் . a- ம் , p- ம் ஒன்றுக்கொன்று பகா எண் 
களானால் , 1 = 1 ( மட்டு p ) ஆகும் . 


தெரிப்பு : 

தேற்றம் 15 - லிருந்து a , 24 , 3a , ... ( p - 1 ) a ஐ b ஆல் 
வகுத்தால் வெவ்வேறு மீதிகள் வரும் . அவைகள் எந்த வரிசையில் 
வந்தாலும் , 1 , 2 , 3 ( p - 1 ) என்பவைகளே 

ஆகும் . 
இவற்றை 1 , 12 , ....... rp - 1 எனக்கொண்டால் , " ) , , ....... r. 
என்பவை ஏதேனும் ஒரு வரிசையில் 1 , 2 , 3 

1 ) 
ஆகும் . 

. a = 1 ] ( மட்டு p ) 


ச | 


2a = r2 ( மட்டு p ) 


( p - 1 ) a = rp - 1 ( மட்டு p ) 


556 


இயற்கணிதம் 


a . 28. 8a 


- ( p - 1 ) a = r rgrs ... rp - 1 ( மட்டு p ) 

= 1.2.3 ... ( p - 1 ) ( மட்டு p ) 


அதாவது , ap - 1 


ar- 1 ( p - 1 = ip - 1 ( மட்டு p ) 

( a -1-1) p - 1 = M ( p ) 
p ஒரு பகா எண் . p > ( p - 1 ) , { p - 2 ) , .... 2 , 1 . 
ஃ ( p - 1 ஐ P ஆல் வகுக்க முடியாது . 


ஃ . ( a -1-1 ) | p - 1 = 0 ( மட்டு p என்ற முற்றொருமையில் 
p ஆல் p--1 ஐ வகுக்க முடியாது . எனவே 
p ஆல் வகுக்க முடியும் . 


( a " -- 1 )-ஐ 


1 = 0 ( மட்டு p ) . 


கிளைத்தேற்றம் 1 : 
P ஒரு பகா 

எண் . p- ம் a-ம் ஒன்றுக்கொன்று பகா எண் 
களானால் , 

( ap -- a ) ஐ p ஆல் மீதியின்றி வகுக்க முடியும் . 
ஏனெனில் aP -- a = a ( a p - 1-1 ) a M ( p ) M ( p ) ஆகும் . 


எண்கள் . இல்லாவிடில் , 


a- ம் p- ம் ஒன்றுக்கொன்று பகா 

M ( p ) . 


a- 


- 


a { a - 1 


1 ) 


= 


M ( p ) . 


கிளைத்தேற்றம் 2 : 

p ஒற்றைப்படை பகா எண் . a-ம் p- ம் ஒன்றுக்கொன்று பகா 
எண்கள் , எனில் , 

ai ( p - 1 ) = = 1 ( மட்டு p ) . 


தெரிப்பு : 
P ஒற்றைப்படை எண் ஆதலால் , 

1 = [ aze- 1 ) - 1 ] [ az~ 1 ) + 1 ] 

M ( p ) . 
P பகா எண் . 


- 


எண் ககாள்கை 


557 


: [ ah ( s- 1 ) - 1 ) = M ( p ) 


அல்லது (a ) ( -1 ) 


+ 1 ) - 


M ( p ) 


M( p ) 


எடுத்துக்காட்டு 10 : 
477880 = 11 ( மட்டு 19 ) என்று காட்டுக . 

7386 18 X 410 + 8 


பெர்மாட் தேற்றர் மூலம் 

4719-1 = 1 ( மட்டு 19 ) 


4718 


= 1 ( மட்டு 19 ) ஆகும் 


. 


477886 


= 47 18x410 + s 


= 47 18X410 , 478 


. 


".. 


( 1 ) 


471986 = 47 % ( மட்டு 18 ) 
47 = 9 ( மட்டு 19 ) 


478 


= 9 % ( மட்டு 19 ) 


... 


... 


( 2 ) 


* 


ஆனால் 96 


= 11 ( மட்டு 19 ) ஆகும் 


... 


( 3 ) 


ஃ ( 1 ) , ( 2) , ( 3 )-லிருந்து 

471386 = 11 ( மட்டு 19 ) ஆகும் . 


4:28 . தேற்றம் 17 : 
ஆய்லர் 

பொதுமையாக்கிய 
Extension of Fernat s theorem ) 


பெர்மாட் தேற்றம் . ( Euler s 


பகா 


1 ஏதாவதொரு எண் . a- ம் !! - ம் ஒன்றுக்கொன்று 
எண்கள் . 

a ( m ) = 1 ( மட்டு m ) . 


தெரிப்பு : 

1 , 4 , B , Y ... ... n - 1 } என்ற P ( m ) எண்கள் 11 உடன் 
ஒன்றுக்கொன்று எண்களாகவும் , in ஐ விடச் சிறியன 
வாகவும் எடுத்துக்கொண்டால் , 


பகா 


558 


இயற்கணிதம் 


a , ad , as , ay ...... a ( m - 1 ) ஐ 
வெவ்வேறு எண்கள் வரும் . 


n ஆல் வகுத்தால் மீதி 


முடியுமானால் ra , sa ஐ 7 ஆல் வகுக்கும்போது இரண்டிற்கும் 
மீதி k வருமாகில் 

TC - St = M (in ) 
.. ( r -- s ) a = M ( m ) ஆகும் . 


இது பொருந்தாது . ஏனெனில் 4 - ம் 111 - ம் ஒன்றுக்கொன்று 
பகா எண்கள் . 1 ஐ 117 ஆல் வகுக்க முடியாது . மேலும் , / -ம் , 3 - ம் 
m ஐ விடக் குறைவானவை . ஆகையால் ( r - 3 ) -ம் m ஐ விடக் 
குறைவானது . 

எனவே ( 1 - S ) ஐயும் 12 ஆல் வகுக்க முடியாது . 


s) a = M ( m ) 
எனவே Ya , sa ஐ 7 ஆல் வகுத்தால் வெவ்வேறு மீதிகளே வரும் . 
இம்மீதிகள் 112 உடன் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 


எனவே a , ad , as , ay ... a ( 11 - 1 ) என்ற (in ) எண்களை 
1/10 ஆல் வகுக்கும் போது வரும் மீதிகள் 112 உடன் ஒன்றுக்கொன்று 
பகா எண்களாயும் வெவ்வேறு மதிப்புடையனவாயும் இருக்கும் . 


எனவே இம்மீதிகள் ஏதாவது ஒரு வரிசையில் 1 , 4 , 3 ...... 
( m -- 1 ) என்ற P { m ) எண்களாகும் . (! , ad , ts , [ r ( n - 1 ) 
என்பவற்றை 1 ஆல் வகுத்து வரும் மீதிகள் 11 , ry , rs 
Tom எனக் கொண்டால் இவை ஏதேனும் ஒரு வரிசையில் , 1 , 
d , B ... ( m - 1 ) ஆகும் . 


கக் 


( 


= || ( மட்டு m ) 
ad ! = r , ( மட்டு m ) 
as = rs ( மட்டு m ) 


கம். 


A 


44 


ர 


a( m - 1 ) = 


p( m ) 

( மட்டு 111 ) 


a . ad . as ...... a (m - 1 ) = r r , 
அதாவது a . ad , as ...... ( m - 1 ) = 
( மட்டு ) 


(pm ) 

( மட்டு m ) 
1. d . ... ... ...( m - 1 ) 


எண் கொள்கை 


559 


a( m ) ( 1 , d . B 


.. 

" ..... 11 ? -1 ) = 1. d . p . (11-1 ) 
( மட்டு ) , 
இரண்டு பக்கங்களையும் 1.d - B ... ( 111– 1 ) ஆல் வகுக்க , 

ar ( m ) = 1 ( மட்டு m ) 
ஏனெனில் 1 , d , B , ... இவை ஒவ்வொன்றும் 112 உடன் 
பகா எண்கள் . 

1.d.3 ... ( 11-- 1 ) , 17 உடன் பகா எண் . ) 
கிளைத்தேற்றம் : 

111- ம் , p-ம் ஒன்றுக்கொன்று பகா எண்களானால் { n } = p -- 1 . 
எனவே aP - 1 = 1 (மட்டு p ) ஆகும் . 





பா 


படுத்துக்காட்டு 11 : 

X- ம் , y- ம் 1365 ஓடு ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 
x12 - y " 2 = 0 ( மட்டு 1365 ) என்று நிறுவுக 


1365 = 13x7x5x3 . 


-ம் , 1365 - ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 


ஆகவே x-ம் , 13 - ம் கூட ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 


x ^ 2 = 1 ( மட்டு 13 ) 


( 1 ) 


y- ம் 1365 - ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 
ஃ y ^ 2 = 1 ( மட்டு 13 } 

( 1 ) - ( 2 ) 


. 


( 2 ) 


*. 


-- 


( 3 ) 


ஃ x12 - y = 0 ( மட்டு 13 ) ... 

( x - y ° ) ( x + y" ) . 


= 


ஆனால், முன்போலேவே , 

x - y * = 0 ( மட்டு 7 ) ஆகும் . 


.. 


( 4 ) 


-y12 = 0 ( மட்டு 7 ) 
x 2 -- y 2 = { x * - y * ) (rs + x * y * + y * ) 
x* - } * = 0 ( மட்டு 5 ) 


- 


. 


560 


இயற்கணிதம் 


x12 - ylz = ( x - y ) (x* + x y " + y * ) ( x + y " ) . 
* x - y : = 0 ( மட்டு 3 ) 

( 6 ) 


( 3 ) , ( 4 ) , ( 5 ) , ( 6 )-லிருந்து , 
x12 - y12 = 0 ( மட்டு 1365 ) . 


எடுத்துக்காட்டு 12 : 
8 ஆவது 

படியுள்ள எந்த எண்ணையும் 17111 அல்லது 
17m + 1 என்ற அமைப்பில் எழுதலாம் என்று காட்டுக . 


N என்ற ஏதாகிலும் ஓர் எண்ணை எடுத்துக் கொண்டால் , 
N- ம் 17 - ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் எனில் , 


N18 = 1 ( மட்டு 17 ) 


( NS --1 ) ( /V8-1 } = 0 ( மட்டு 17 ) 


. 


N® + 1 = M ( 17 ) . அல்லது N8-1 


- 


M ( 17 ) 


N8 = 17 /11--1 அல்லது N8 = 17191 + 1 ஆகும் . 


N- ம் 17 - ம் ஒன்றுக்கொன்று பகா எண்களாக இல்லாவிடில் 

N M ( 17 ) . 


* 


N8 


17111 . 


17/12 + 1 


என்ற 


அமைப்பில் 


ஃ N ° ஐ 17/0 அல்லது 
எழுதலாம் . 


4.29 வில்சன் தேற்றம் ( Wjison s Theorem ) 18 : 
p ஒரு பகா எண்ணாயின் 

M ( p ) ஆகும் . 


p - 1 


தெரிப்பு : 

a ஏதாகிலும் ஓர் எண் ; p ஐ விடச் சிறியது . 11. 2a . 30 , 
( p - 1 ) a ஐ p ஆல் வகுக்கும் போது அவைகள் வெவ்வேறு 
எண்களை மீதிகளாகத் தரும் . அவைகள் ஏதாகிலும் ஒரு வரிசையில் 
அமையும் . ஆனால் அவைகள் எந்த வரிசையில் அமைந்தாலும் , 
1 , 2 , 3 , ( p-- 1 ) என்ற எண்களையே கொண்டிருக்கும் . 


எண் கொள்கை 


561 


எனவே , a ஐ 1 , 2 , 3 .... ( p - 1 ) என்ற ஏதோ ஓர் எண்ணால் 
பெருக்கி 7 ஆல் வகுத்தால் 1 மீதி வரும் , எண்ணை a . h என்று 
எடுத்துக் கொள்ளுவோம் . 


ab = 1 ( மட்டு p ). 
1 = 

M (p ) . 


ab 


இந்தக் கட்டுப்பாட்டில் எந்த நிலையில் a = 5 எனப் பார்க்க 
வேண்டும் . 


a - 1 = 


M (p ) . 


(a + 1 ) (a - 1 ) = M ( p ) . 
a < p ஆகையால் a - 1 = 0 அல்லது a + 1 = p 


* a = 1 அல்லது a = p – 1 ஆகும் . எனவே 1 , { p - 1 ) 
என்பவற்றின் இருபடிகளை மட்டுமே p ஆல் வகுத்தால் 1 மீதியாக 
வரும் . 


ச . 


1 , 2 , 3 , ( p- 1 ) என்ற எண் வரிசையில் 1 , ( p -- 1 ) ஐ 
விலக்கி 2 , 3 , 4 , ( p - 2 ) என்ற { p - 3 ) எண்களையும் சோடி 
களாக , ஒவ்வொரு சோடியின் பெருக்குத் தொகையையும் p ஆல் 
வகுத்து வரும் மீதி 1 என வரும்படி பிரிக்கலாம் . 


எனவே 2 , 3 , 4 , 


{ p - 2 ) = 1 ( மட்டு p ) 


... 


ஃ [ 2 , 3 , 4 , { p - 2 ) ] ( p - 1 ) = (p - 1 ) ( மட்டு p ) 

- 1 ( மட்டு p ) 
p - 1 + 1 = 0 ( மட்டு p) 


4.30 , மறுதலை : 
| 11-1 

+ 1 


M ( n ) ஆனால் 1 ஒரு பகா எண்ணாகும் . 


தெரிப்பு : 

11 ஒரு பகா எண்ணாக இல்லாவிடில் 1 , 2 , 3 ... ( n - 1 ) என்ற 
ஏதாவதொரு எண்ணால் வகுபடக் கூடும் . அப்படி வகுக்கக் கூடிய 
எண் | 

ஐ மீதியின்றி வகுக்கும் . 
( ill - 1 + 1 ) ஐ மீதியின்றி வகுக்காது . 
இ.க. - 36 


ப 


562 


இயற்கணிதம் 


ஆனால் -1 -- 1 = M ( n ) . எனவே n- ன் எந்தக் காரணி 
யினாலும் வகுபடும் . ஆனால் இது பொருந்தாத முடிவாகையால் 
1 ஒரு பகா எண் அல்ல என்பது பொருந்தாது . ஆகையால் - ஒரு 
பகா எண்ணாகவேதான் இருக்க முடியும் . 


என்ற 


குறிப்பு : 

ab = 1 ( மட்டு p) என்ற முற்றொருமையில் a , 5 
இரண்டும் தொடர்புடைய எச்சங்கள் ( associatcd residues ) எனப் 
படும் . 


4-31 . தேற்றம் 19 : 
பொதுமையாக்கிய வில்சன் தேற்றம் ( Generalisation of Wilson s 

Theorem ) 


1 


P ஒரு பகா எண் ; 


r < p ஆனால் | - . 

+ { - 1 ) 


= 0 ( மட்டும் ) . 


தெரிப்பு : 

| p - 1 + 1 


" 


M ( p ) என்பதே வில்சன் தேற்றமாகும் . 


14 . 


++ 


1.2.3 ( p - r ) (1) --- / - 1 ) ( p - 1 ) + 1 M ( p ) . 

( 1.2.3 ... - ] ( p - T - 1 ) ( p - 1 ) = 1 ( மட்டு p ) 
( p- / ) என்ற உறுப்பிற்குப் பின்புற - ன் மடங்குகளை நீக்கினால் , 
[ 1.2.3 ) ( p-- ] ] ( -1) - ||-1 = 

1 ( மட்டு p ) . 
P - r . ( - 1 ) -- - 1 = 

1 ( மட்டும்) . 
| p - I . -1 = ( -1) ( மட்டு p ) . 

T - 1 -- ( -- 1 ) 
r - 1 + ( -1 ) -1 


: 


M (p ) . 

M (p ) , 


கிளைத் தேற்றம் : 
( i ) r - 1 = p- / ஆனால் ஒவ்வொன்றும் , 
1 

1 
[ ( r - 1 ) + ( p -r]] = ( p - 1 ) 
2 


( p - 1 ) } * + 


+ ( -1 ) + ( p - 1 ) 


= () ( மட்டு p ) 


எண் கொள்கை 


563 


1 


( ii ) p = 4n - 1 , ஆனால் 


( p - 1 ) = 2n . 


1 


2 . 


{ 


( p - 1 ) 


) } 


+ 1 = 0 ( மட்டு p ) 


1 


( iii) p = 4n - 1 ஆனால் 


( p - 1 ) = 2n - 1 


{ (2-1 ) } | 


-- 1 = 0 ( மட்டு p ) 


எடுத்துக்காட்டு 13 : 

( 4n + 1 ) ஒரு பகா எண் என்றால் [ | 2n ] 2 + 1 = 
M ( 4n + 1 ) என நிறுவுக . 


4n + 1 = p என எடுத்துக் கொள்வோம் . ( 4n + 1 ) ஒரு பகா 
எண் . 

அதாவது p ஒரு பகா எண் , 


p 


+ 1 = M { p ) என்பது வில்சன் தேற்றம் . 


எனவே , 


| ( 4n + 1 ) - 1 + 1 


= 


M (p ) . 


4n + 1 = M (p). 


[ 1.2.3 


2n - ( 2n + 1 ) ( 211 + 2 ) ... ( 2n + 2n )] 

+1 = M (p ) 


| 2n [ { 2n + 1 ) ( 2n + 2 ) ... ( 2n + 2n ) ) 

+ 1 == M ( p ) 


இங்கு , 21+ 1 

2n + 2 


[ 4n -- 1 
[ 4n + 1 


2n ) = ( p - 20 ) 
2n - ! ] = { p -- 21-1 ) 


- 


... 


110 


- 


2n + 21 


{ 4n + 1- 1 ] = ( p - 1 ) 


எனவே , ( A ) ஆனது 

| 211 [ (p - 2n ) ( p - 2n - 1 ) ... 
என வரும் . 


. 


(p - 1 ) ] + 1 = M ( p ) 


584 


இயற்கணிம் 


= 


M ( p ) எனக் 


p- ன் மடங்குகளை நீக்குவதால் , நமக்கு 

| 2n [ (-1 ) n , 1 , 2 , 3 ... 2n ] + 1 
கிடைக்கும் . 
20 21 + - 1 

M (p ). 


ஃ { | 2n ] 3 + 1 


M (p ) . 
M ( 4n + 1 ) 


அதாவது , [ | 2n 12 + 1 


4.32 தேற்றம் 20 : 

இலக்ராஞ்சியின் தேற்றம் ( Lagrange s Theorem ) . 


ஒரு பகா எண் . 

r என்பது ஏதாவது ஓர் எண் , ( p - 1 ) ஐ 
விடக் குறைவானது என்றால் , 
( x-- 1 ) ( x -- 2 ) ( x + p - 1 ) = x + S1 x- + S , x - 5 

+ 


+ S.- 1 


-ல் 


S1 , S. , S ;, 
வகுபடும் . 


S.- ஒவ்வொன்றும் / ஆல் மீதியின்றி 


தெரிப்பு : 


( x + 1 ) (x + 2 ) ... ( x + p - 1 ) ஆனால் 
xP- + S1 x- * + S , 


f ( x) 


xP- * + ... + S ..- 1 


... 


(1) 


. 


மேலும் , f ( x ) [ x + p] = ( x + 1 ) f ( x + 1 ) 
ஃ ( x + y ) ( x - 1 + S } x- > + S , + S.- ) ) 

= ( x + 1 ) + S , (x + 1 ) + S, 

+ S ... , ( x - 1-1 ) 
சமபடி கெழுக்களை இருபக்கங்களிலும் சமன் செய்தால் , 

psy pC, + S , C 
ps , = pc , + S , -C , + S , -- C , 
pSs = pc , + S , P = " cs + S , -- C , + S , P- * C , 


= 


( 1 ) 


... 


( 2 ) 
( 3 ) 


.. 


D 


எண் கொள்கை 


565 


+ Sy | 


p- 1 


லாம் . 


psr- s = pcs 
p- 1 

Ca- , + ... + Sp-, C) 
( 1 ) ல் இடக்கைப் புறம் pS1 ஐ P ஆல் மீதியின்றி வகுக்க 

எனவே வலக்கைப் புறம் - ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . 
P ஒரு பகா எண் . 

எனவே pC : ஐ P ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . 
எனவே , Sp - 16) ஐ p ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . ஆனால் 
p- 1 c- ம் p-ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 

எனவே S ஐ 
p ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . 


( 2 ) -ல் இடக்கைப் புறம் P ஆல் வகுபடும் . எனவே வலக்கைப் 
புறமும் p ஆல் வகுபடும் . PC, -ம் S- ம் p ஆல் வகுபடும் . எனவே 
S : .p - 2-1 ஐ 7 ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . ஆனால் p - 2.1 , p 
பகா எண்கள் , ஆகையால் S , ஆனது p ஆல் வகுபடும் . 


இவ்வாறே S3 , S4 
என்று நிறுவலாம் . 


Sp -9-என்பவை 


p ஆல் 


வகுபடும் 


கிளைத்தேற்றம் : 

(i ) x- ன் கெழுவை |-லிருந்து இரு பக்கங்களிலும் சமன் 
செய்தால் , 


pSp - 1 = 1 + S1 + S2 + 


+ Sp- : + Sp- ) 


( p - 1 ) S.- 1 


= 1 + S1 + S, + 


+ Sp- , 


ஆனால் S1 , S .. S; 


S. - 2 ஐ P ஆல் மீதியின்றி வகுக்கலாம் . 


{p - 1 ) Sp - 1 = 1 ( மட்டு p ) . 


- S. - 1 + 1 = 1 ( மட்டு p ) . 

Sp - 1 + 1 = 0 ( மட்டு p ) . 


ஃ | p - 1 + 1 = ( ) ( மட்டு p ). 


( வில்சன் தேற்றம் . ) 


( ii ) ஏதாவதொரு எண் x- ம் , p- ம் ஒன்றுக்கொன்று பகா 
எண்களானால் , ( x + 1 ) , ( x + 2 ) ( x + p - 1 ) 

எண் 
களில் ஏதாவது ஓர் எண் p ஆல் வகுபடும் . 


. 


என்ற 


f ( x) = ( x + 1 ) ( x + 2 ) ... ( x + p - 1 ) எனில் , 
f ( x ) = ( 0 ( மட்டு p ) . 


566 


இயற்கணிதம் 


மேலும் f ( x ) = xp ~ 1 

+ Ss - 1 ( மட்டு p ) 


( A ) 


= x| 


x - 1 + 1p - 1 ( மட்டு p ) 


| p - 1 = 


-- 1 ( மட்டு ) . 


1 


- 1 ( மட்டு p ) . 


( B) 


( A ) , ( B ) லிருந்து , 
xp - 1 ) 1 = 0 ( மட்டு p) . 

( பெர்மாட் தேற்றம் ) 
பல்வேறு எடுத்துக்காட்டுகள் : 
எடுத்துக்காட்டு 14 : 
1000 - க்குக் குறைவான பகா எண்கள் எத்தனை ? 

1000 = 23.58 . 


தேற்றம் 11 மூலம் , 
1000 ஐ விடக் குறைவான பகா எண்களின் எண்ணிக்கை 

= ( 1000 ) 


= 1000 


( 1 - 1 ) ( 1- ) 


1000 x 


1 
2 


X | 


= 400 . 


5 


ஃ ( 1000 ) = 400 . 


எடுத்துக்காட்டு 15 : 

1699 - 1 == M ( 437 ) என்று நிறுவுக . 


ஒன்றுக்கொன்று 


437 = 19X23 . இரண்டு எண்களும் 
பகா எண்கள் , 


( 497 ) - 


437 


( 1 - 1 ) (1 - 2 ) 


= 437 x 


18 
19 


X 


22 
23 


= 396 . 


எண் கொள்கை 


567 


* 


1699 


( 24 ) 99 


2398 


2P { 437 ) 


2P { 437 ) 

- 1 = 0 ( மட்டு 437 ) 


( தேற்றம் 17 ) 


1699 


- 1 = M { 437 ) 


எடுத்துக்காட்டு 16 : 

18 = x ( மட்டு 23 ) என்றால் x- ன் 
23 பகா எண் ஆதலால் , 


மதிப்பு 


என்ன ? 


22 = { -1 ) ( மட்டு 29 ) 


அதாவது 


18. 19 , 20 . 21. 22 = ( -1 ) (மட்டு 23 ) 


18 { 23-4 ) ( 23-3 ) ( 23-2 ) ( 23-1 ) = 

( -1 ) ( மட்டு 23 ) 


23.ன். 


18 ஐ அடுத்து வரும் காரணிகளிலிருந்து 
மடங்குகளை நீக்கினால் , 

| 18 - ( 1.2.3.4 ) = ( -1 ) ( மட்டு 23 ) 


18. 24 = ( -1 ) ( மட்டு 23 ) . 


| 18. 24 + 1 = M ( 23 ) | 


18 . 23 + | 18 + 1 = M ( 23 ) 


. 


18 + 1 = M ( 23 ) 


18 = -1 ( மட்டு 23 ) 


எனவே 


பொதுவில் x = 23m - 1 , 


1 ஒரு 


முழு எண் . 


எடுத்துக்காட்டு 17 : 

| 28 - 233 = M ( 899 ) என்று நிறுவுக . 


899- = 29 x 31 . 


| 28 + 1 = M ( 29 ) 


( வில்சன் தேற்றம் ) 


568 


இயற்கணிதம் 


232 = 8 x 29 , 29 - ன் மடங்கைக் கூட்டுவதால் 
| 28 + 232 + 1 = M ( 29 ) . 
| 28 + 233 = M ( 29 ) . 
| 30 + 1 

= M ( 31 ) 


( 1 ) 


30. 29 . 


28+ 1 = M ( 31 ) 


( -1 ) { - 2 ) 28+ 1 = M ( 31 ) 

2 | 28 + 1 = M (31 ) 


91 ஐக் கூட்டினால் , 

2 | 28-+ 32 = M ( 31 ) 


28 + 18 = M ( 31 ) 


217 = 7 x 31 , 31 - ன் மடங்கைக் கூட்டினால் , 


28 + 217 + 16 


M ( 31 ) 


28 + 233 


= M ( 31 ) 


( 2 ) 


( 1 ) , ( 2 )-லிருந்து , 

28 + 233 


= M ( 29 x 31 ) 


. 


28 + 233 


= M ( 899 ) 


எடுத்துக்காட்டு 18 : 

2 " + 1 ஒரு பகா எண் எனில் 
நிறுவுக . 


n ஆனது 2 - ன் படி என 


h : ஆனது 2 - ன் படியாக இல்லாவிடில் 


n = 2 N என்க . 


( N ஒற்றைப்படை எண் ) 


N 


2 " + 1 = 


+ 1 = dil 


+ 1 . 


இங்கு a = 


N 
N ஒற்றைப்படை எண்ணாகையால் a + 1 - க்கு ( a + 1 ) என்ற 
காரணி உண்டு . 


எண் கொள்கை 


569 


( 2 " +1 )-க்கு 


+ 1 என்ற காரணி உண்டு . 


ar 


+ 1 = 1 அல்லது 2 " + 1 ; 


ஏனெனில் ( 2 " +1 ) ஒரு 


பகா எண் . 


22 + 1 = 1 . 





* 


0. இது பொருந்தாது . 





22 + 1 = 2 " + 1 . 


n = 2 பொருந்தா முடிவு . 


2 " + 1 என்ற பகா எண்ணில் ‘ n , 2- ன் படியாகும் . 


எடுத்துக்காட்டு 19 : 

n என்ற பகா யெண் 13 ஐ விடப் பெரியதாக இருக்குமாகில் 
1/12 1 M ( 65520 ) என்று நிரூபி . 


- 


65520 = 13x7x5x32 x 24 . 


.. 


( 1 ) 


n 2 = 1 ( மட்டு 13 ) ( பெர்மாட் தேற்றம் ) 

1 = ( ne - 1 ) ( n + 1 ) . 


ஆனால் 112 


... 


( 2 ) 


ns-1 == 0 ( மட்டு 7 ) . 


P ( 8) 


= 1 ( மட்டு 9 ) . 


P ( 9 ) 


6 ( 1 , 2 , 4 , 5 , 7 , 8 என்ற எண்கள் 9 - ஐ விடச் 

சிறியவை ; 9 ஓடு ஒன்றுக்கொன்று பகா எண்கள் ) 
= 1 ( மட்டு 9 ) . 


n 





n12 = 1 ( மட்டு 9 ) 


(3 ) 


4m , 4m + 1 , 4m - 1 , 4m + 2 என்ற அமைப்பில் n இருக்க 
வேண்டும் . - கொடுக்கப்பட்ட எண் பகா எண் ; மேலும் 
13 ஐ விடப் பெரியது . எனவே 4m + 1 என்ற அமைப்பில் இருக்க 
வேண்டும் , 

( 4m = 1 ) M ( 8 ) + 1 


= [ M ( 8 ) + 1 ] ? = M ( 18 ) + 1 


570 


இயற்கணிதம் 


12 = 1 ( மட்டு 18 ) . 
n12-1 = {n + -1 ) ( ne + n * +1) . 

m12 = 1 ( மட்டு 16 ) . 


( 4 ) 


மேலும் n = 1 ( மட்டு 5 ) 

nt ? = 1 ( மட்டு 9 ) 


( 5 ) 


ஃ ( 1 ) , ( 2 ) , ( 3 ) . ( 4 ) , ( 5 )-லிருந்து 

nl2 = 1 ( மட்டு 655 J ) . 


( n2 +3 ) ( n -4-7 ) == M ( 32 ) என 


எடுத்துக்காட்டு 20 : 

1 ஒற்றைப்படை எண் . 
நிறுவுக . 

P ( 4 ) = 2 . 


= 1 ( மட்டு 4 ) 


ஃ n2 - 1 = M (4 ) . 

n – 1 + 4 = M ( 4 ) . 


ஃ n + 3 = M { 4 ) 


.. 


.... 


( 1 ) 


அதேபோல் , P ( 8 ) - 
n ? ( 8 ) 

= 1 ( மட்டு 8 ) . 


mP ( 8 ) 


- 1 = M ( 8 ) . 


n – 1 = M ( 8 ) . 


( n + 1 ) ( n2 -- 1 ) = M ( 8 ) . 


na + 1 = n + 3-2 = M ( 4 ) -2 : 8 ஆல் வகுபடாது . 


n " -1 = M ( 8 ) . 


n -1 + 8 = M ( 8 ) 
m + 7 = M ( 8 ) . 


(2) 


.. 


571 


எண் கொள்கை 


( 1 ) , ( 2 ) லிருந்து , 

( 1 +3 ) ( n " +7 ) = M ( 32 ) . 


எடுத்துக்காட்டு 21 : 
1 ஒரு பகாயெண் . 

171 , m ஒன்றுக்கொன்று பகா எண்கள் . 
m" -1 + xm - 1 

M ( mn ) என நிறுவுக . 
1 ஒரு பகாயெண் . ஃ 4 ( m ) = ( n - 1 ) 
m , 12 ஒன்றுக்கொன்று பகா எண்கள் , 


.. 


- 1 = M { n ) 


( பெர்மாட் தேற்றம் ) 


+ m" -1 


M ( n ) 


( 1 ) 


n - 1 


- 1 = M ( m ) 


( பெர்மாட் தேற்றம் ) 


ஃ m " -1 +- nm - 1 


1 = M ( m ) 


( 2 ) 


( 1 ) , ( 2 ) -லிருந்து 
mr - 1 + n " 

m - 1 


1 = M ( mn ) . 


எடுத்துக்காட்டு 22 : 


p ஒரு பகா எண் , 


2 | p - 3 + 1 


M (p ) எனக் காண்க . 


ஃ 


M ( p ) 


p ஒரு பகா எண் , 


p - 1 + 1 = 


M ( p ) . 


( p - 1 ) ( p - 2 ) | p - 3 + 1 

p - 3 [ M (p) + 2) + 1 = 
2p - 3 + 1 + M ( p ) . 


M (p ) . 


எடுத்துக்காட்டு 23 : 

32n + 2411 - 1 = 0 ( மட்டு 32 ) என்று தொடர்ச்சி முறை 
யிலோ அல்லது வேறு முறையிலோ நிரூபிக்க . 


= 32n + 24n - 1 ஆனால் 
f ( n + 1 ) = 3 ^ { n + 1 ) + 24 (n + 1 ) - 1 

4 ( n + 1 ) - 


3n+ 2 

+ 24 
* 320 + 2 


+ 241 + 23 . 


572 


இயற்கணிதம் 


f ( n + 1 ) - 9/ (n ) = 2411 ( 1-9 ) + 32 

= 32-192n 


= M ( 32 ) . 


அதாவது f ( n + 1 ) = 9f ( n ) + M ( 32 ) 


ஆகவே , f ( n ) ஆனது 32- ன் மடங்கு எனில் , f ( n + 1 ) - ம் 
32- ன் மடங்காகும் . 


இப்பொழுது f ( 1 ) = 32 + 24-1 
f ( 2 ) 

34 + 24.2-1 


= 128 


M ( 32 ) . 


40 


... 


... 


எனவே f ( n ) 


32n + 24n - 1 = M ( 32 ) . 


எடுத்துக்காட்டு 24 : 

2-1 -ல் 2 என்ற பகா எண்ணின் மிகப் பெரிய படி யாது ? 


27 

2 


1 


( தேற்றம் 8 ) 


1 , = 1( 2 ) 


= 2r - 2 


1 


... 


I- ! 


2 1 
2r - 1 


-) 


21 


1 


. 


2r - 1 -ல் 2 தோன்றும் மிகப் பெரிய படி 


... 


= 1 , +1, + I3 

[ 2r - 1 + 2r - 2 + 


-- 


2 ] - (r - 1 ) 


573 


எண் கொள்கை 


2. ( 2-1 ) 


2 ( 2r - 1 


1 ) - r + 1 


எடுத்துக்காட்டு 25 : 
S + R + 2 + 52n + 1 M ( 14 ) என் 

காட்டுக . 
தொடர்ச்சி முறையில் இதை நிரூபிக்கலாம் . 


f ( n ) 
/ ( n + 1 ) 


34n + 2 + 52n + 1 என்று எடுத்துக் கொண் .... ல் , 
3 ^ { n + 1 ) +2 + 52{ n + 1 } +1 


- 


34n + 6 + 52n+ s 


ஃ f ( n + 1 ) - 25 f ( n ) 


3 


= 34n + 2 ( 3 * - 5 ) 34n + 2.58 


M ( 58 ) 


M ( 14) . 


ஃ f ( n + 1 ) = 25 f ( 1 ) + M ( 14 ) 

ஆகவே f( n ) ஆனது 14 -ன் மடங்கு எனில் , f ( 11 + 1 )-ம் 
14 - ன் மடங்காகும் . 


854 = M { 14 ) 


f ( 1 ) + 3 % + 55 = 729 + 125 


ஆகவே தொகுமுறைப்படி 

34n + 2 + 52n + 1 


M ( 14 ) 


= 


எடுத்துக்காட்டு 26 : 
7 ? ஒரு பகா எண் , n- ம் N- ம் ஒன்றுக்கொன்று பகா எண்கள் 

- 1 = M ( n * ) ஆகும் . 


wri - 72 


1 ஒரு பகா எண் . 


574 


இயற்கணிதம் 


Nn - 1 


M ( 1 ) 


( பெர்மாட் தேற்றம் ) 





Nn - 1 

= 1 + M ( n ) 


( Nn - 1 ]r = [ 1 + M ( n )] " 


N2-1 


+1 


n ( n - 1 ) 
! + n M ( n ) + 

- { M ( n ) ] + 
1.2 

+ [ M ( n ) ]" 
= 1 + M ( n ) 


[ N " - " )" 


- 


( 1 + M { n ) ] " 


vne..n2 


+ 


= 1 + n M ( 72 ) + n ( n - 1 ) [ M { na )] + 

+ { M ( n )] 
= 1 -- M (ne ) 


. vn8-12 


M ( n ). 


எடுத்துக்காட்டு 27 : 


ஏதாவது ஓர் எண் • N படி 12 ஆனால் அந்த எண் 1311 
அல்லது 13n + 1 என்ற அமைப்பில் இருக்கும் . 


• N என்ற எண் 13 - ன் மடங்காகவோ அல்லது 13 
எண்ணாகவோ இருக்கும் . 


L கா 


N , 13 - ன் மடங்காயின் , N12 


M { 13 ) . 


N12 


131 


அல்லது 


N12 


M ( 13 ) 


( பெர் மாட் தேற்றம் ) 


*. 


N12 -- 1 = 13n . 


. N12 = 13n + 1 


.. 


( 2 ) 


( 1 ) , ( 2 )-லிருந்து , 

N12 = 131 அல்லது 131+ 1 


எண் கொள்கை 


575 


பயிற்சி 4 


பகா 


1. கீழ்வரும் எண்களைப் 

எண்களின் பெருக்குத் 
தொகையாகக் காண்பி . 
( i) 9450 ( ii ) 29845 ( iii ) 4536 ( iv ) 15435 


2 .. 


360 ; 4116 என்பவற்றை மீதியின்றி வகுக்கக்கூடிய 
எண்கள் எத்தனை ? அவைகளின் கூட்டுத் தொகை 
என்ன ? 


3. ( i ) 36000 ( ii ) 810000 ( iii ) 5145000 - இவற்றை 

மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை ? அவை 
களின் கூட்டுத் தொகை என்ன ? 


4 . 


1845 - ஐ மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை ? 


5 . 


900 - ல் 7 - ன் மிகப் பெரிய படி என்ன ? 


6 . 


11 -ன் மிகப் பெரிய படி . 


126. 27.128 - .. 1000 - ல் 
என்ன ? 


7 .. 


2 , 5 , 7 , 11 , 13 என்ற எண்கள் எந்தப் படிகளில் 
( j ) 100 ( ii ) ! 500 - ல் தோன்றும் ? 


8. ( i ) | 6 

60 

( ii ) | 101 ( iii ) | 256 என்ற எண்கள் 
எத்தனை பூச்சியங்களோடு முடிகின் றன ? 


8. ? (n ) ஓர் இரட்டைப்படை எண் எனவும் , 1 - க்குக் 
குறைவுாய் 7 ஓடு ஒன்றுக்கொன்று பகா எண்களாயுள்ள 

1 
எண்களின் கூட்டுத் தொகை 1 x - ( n ) எனவும் 


நிறுவுக . 


10 


158 


என்ற எண்ணில் 5 எந்தப் படியில் தோன்றும் ? 


11 . 


8 + 1 


7n + 41 = M ( 45 ) என நிறுவுக . 


R ஒற்றைப்படை எண்ணாயின் , !!* + 4n3 + 11 = 
M { 16 } என நிறுவுக . 


18 . 


72n + 16 !! - 1 = M ( 64 ) என நிறுவுக . 


576 


இயற்கணிதம் 


14 . 


32 : - 


8n -- 1 = 


M ( 64 ) என நிறுவுக . 


15 . 


3 + 5-3 + 821-1 = 0 ( மட்டு 17 ) என நிறுவுக . 


18 . 


22n+ 1 + 1 = M ( 3 ) என நிறுவுக . 


17 . 


!! ஓர் ஒற்றைப்படை எண்ணாயின் n ( n - 1 ) = M ( 24 ) 
என திறுவுக . 


18 . 


32n + 1 + 2 : +2 = M ( 7 ) என நிறுவுக . 


19 . 


227 - 

31 – 1 = M ( 9 ) என நிறுவுக. 


20. n ( n - 1 ) ( 29n + 4 ) = M ( 120 ) என நிறுவுக . 


21. R * - f = M (30 ) என நிறுவுக . 


22 . 


8 , 7 , 6 , 5 ஆல் வகுத்தால் முறையே 5 , 4 , 3 , 2 மீதி 
வரும் மிகச் சிறிய எண்களைக் காண்க . 


23. 8 , 5 , 4 , 3 ஆல் வகுத்தால் முறையே 5 , 4 , 3 , 2 மீதி 

வரும் மிகச் சிறிய எண்களைக் காண்க . 


24 . 


3 , 5 , 7 ஆல் வகுத்தால் முறையே 2 , 3 , 2 மீதி வரும், 
மிகச் சிறிய இரண்டு எண்களைக் காண்க . 


23 . 


2 , 3 , 4 , 5 , 6 ஆல் வகுத்தால் 1 மீதி வரும் . 7 - ன் 
மடங்கான எண்ணைக் காண்க . 


( 3 ) 3100 


ஐ 47 ஆல் வகுத்தால் மீதி என்ன ? 
27 .. 2100 

ஐ 17 ஆல் வகுத்தால் மீதி என்ன ? 
28. ( 1 ) 7120 , ( 2 ) 8130 . 

ஐ முறையே 127 ; 
131 ; 101 ஆல் வகுத்தால் மீதி என்ன ? 
29. ( i ) 223 = 1 ( மட்டு 47 ) ( ii ) 2 + 3 = 1 ( மட்டு 314 ) 

என நிறுவுக . 
30 . 2400 ஐ 47 ஆல் வகுத்தால் மீதி என்ன ? 


31. ஓர் எண்ணின் படி 3 ஆக இருப்பின் , அந்த எண் 7/11 , 

அல்லது 7m + 1 என்ற அமைப்பிலிருக்குமென நிறுவுக . 


எண் கொள்கை 


577 


என்ற 


32. ஓர் எண்ணின் படி 11 ஆக இருப்பின் , அந்த எண் 23m 
அல்லது 23m + 1 

அமைப்பிலிருக்குமென 
நிறுவுக . 
33 . 

M { 30 ) என நிறுவுக. 
34 . x , y , z என்பன அடுத்தடுத்த எண்களானால் ( Consecutive 

integers ) ( z x ) -- 3 zx = M ( 108 ) என நிறுவுக . 
35. x 1 M ( 5 ) என நிறுவுக . 


36 . 


30 எண்களால் 
காண்க . 


வகுபடக் கூடிய மிகச் சிறிய எண் 


37 . 


15 எண்களால் 
காண்க. 


வகுபடக் 


கூடிய மிகச் சிறிய எண் 


38 . 


20 எண்களால் 


வகுபடக் கூடிய 


மிகச் சிறிய எண் 


காண்க . 


39 . 


n > 7 என்ற பகா எண்ணாயின் n ° - 
என நிறுவுக . 


M ( 504 ) 


40 . 


n -- n = M ( 42 ) என நிறுவுக . 


41 . 


7 ஐத் தவிர n > 2 என்ற பகா எண்ணாயின் n ° - 1 

M ( 56 ) என நிறுவுக . 


பின் கொடுக்கப்பட்ட முடிவுகளை நிறுவுக : 


42. | 10 


32 = M ( 143 ) 


43. | 38 + 1037 


M ( 1517 ) 


44. | 712 + 1 = 0 ( மட்டு 719 ) 


45. ( 2n + 1 ) ஒரு பகா எண்ணாயின் , 


{ | n ) 2 = (-1) + ( மட்டு 2n + 1 ) . 


46 . 


N ஒரு 


N = ax by cz ஆனால் ( a , b , c ... பகா எண்கள் ) 
N- க்குக் குறைவாய் 

பகா எண்களாயிருக்கும் 
N2 

1 
எண்களின் கூட்டுத்தொகை 

1 
3 

b 
இ.க , -37 


578 


இயற்கணிதம் 


par 


எனவும் , அவ்வெண்களின் 


கூட்டுத் 


( 1-4 ) 

* ( 1- 1 ) (1 - 1 ) ( - 1 ) 


தொகை 


-- 


N 


+ 


( ! -a) ( 1-6) ( 1 - c ) ... எனவும் நிறுவுக . 


பயிற்சி 2 


| 1 ) 


தன்மை 

கீழ்வாம்பு மேல்வரம்பு எல்லை 
1. ஓரியல்பான ஏறு தொடர் 
0 

+ 
ஓரியல்பான இறங்கு தொடர் 0 

0 
3 . அலை தொடர் 

O -- 

இல்லை 
4. அலை தொடர் 

1 

3 

இல்லை 
5. குவி தொடர் 

1 
6 . 

0 -- 

+ . 
7. ஓரியல்பான இறங்கு தொடர் 

1 

1 
8. அலை தொடர் 

1 


விரி தொடர் 


இல்லை 


( 2 ) 


தன்மை 


எல்லை 


1. குவி தொடர் 


1 


2. குவி தொடர் 

1 
3. குவி தொடர் 

1 
விரி தொடர் 
5. சூனியத் தொடர் 
8. ( i ) 0 

( ii ) 0 . 
8. ஓரியல்பான ஏறும் தொடர் முறை . 

4 
9 . 3 


. 


10 . 


10 - b . 


எண் கொள்கை 


579 


1. குவியும் 
2. குவியும் 
3. விரியும் 
4. குவியும் 
5. குவியும் 

விரியும் 


7. விரியும் 


பயிற்சி 3 ( a ) 

13. விரியும் 
14. விரியும் 
15. குவியும் 
16. குவியும் 
17. விரியும் 
18. குவியும் ( p > 3 ) 

விரியும் ( p < 3 ) 
18. குவியும் [ [ p + q } > 1 ] 

விரியும் [{ p + q ) < 1 ] 
20 , விரியும் 
21. விரியும் 
22 . x > 1 - க்குக் குவியும் 

x < 1 - க்கு விரியும் 
23 . x < 1 - க்குக் குவியும் 

x > 1 - க்கு விரியும் . 
24. குவியும் . 
25. குவியும் . 


8. விரியும் 
9. விரியும் 
10. குவியும் 


11. விரியும் 


12. குவியும் 


பயிற்சி 3 ( b ) 


1. விரியும் . 
2 . | x | < 1 (கு ) x > 1 ( வி) x < -- 1 ( அ ) 
3 . | x | < 1 ( கு) x > 1 ( வி ) x < - 

1 ( அ ) 
4. P > 2 ( கு ) P < 2 ( வி ) 
5 , x > 1 ( கு ) x < 1 (வி) 
6. குவியும் . 

| x | < 1 ( கு ) | x | > 1 ( வி ) 
8. குவியும் 
9. குவியும் 
10 , குவியும் 
11 . | x | < 1 ( கு ) x > 1 ( வி ) x < - 1 ( அ ) 


580 


இயற்கணிதம் 


Y > 1 


12 . 

- 1 < x < 1 ( கு) x > 1 ( வி ) x < -1 (அ ) 
13 . 

x > 1 (வி ) x < - 1 ( அ ) 
14 . 

- 1 < x < 1 ( கு ) x > 1 (வி ) x < -- 1 ( அ ) 
15 . | x ] < 1 ( கு ) x > 1 ( வி ) 

x < - 1 ( அ ) 
16 . | x | < 1 (கு ) x < - 1 (வி ) x > 1 ( அ) 
17 . | x | < 1 ( கு ) x < - 1 ( வி ) x < - 1 ( அ) 
18 . | x | < 1 ( கு ) 

( வி ) x < - 1 ( அ) 
19. விரியும். 20. விரியும் . 21. குவியும். 22. விரியும். 
23. விரியும் . 
1 

1 
( கு ) 
2 

2 

( வி ) 
25. x < 1 (கு) x > 1 ( வி ) 
26 . - 1 < x < 1 (கு ) x > 1 ( வி) x < - 1 (அ ) 
27. (கு ) 28. ( கு ) 

29. (கு ) 
30 . 

| x | < 1 (கு ) | x | > 1 ( வி ) 


24. P > 


p < / 


பயிற்சி 4 


1. ( i ) 2 x 33 x 52 x 7 

( iii ) 25 x 34 x 7 


( ii ) 5 x 72 x 112 
( iv ) 32 x 5 x 74 


2. ( i ) 24 ; 1170 

( ii ) 24 ; 11200 
3. ( i) 72 ; 127764 ( ii ) 125 ; 2929531 ( ii ) 180 ! 

18744000 . 


12 


5. 148 
6 . 86 
7 . 97 ; 24 ; 16 ; 9 ; 7 

494 ; 124 ; 82 ; 49 ; 40 . 
8 . 14 ; 24 ; 63 


10 . 


88 


எண்கொள்கை 


581 


22 . 


887 


28 . 


59 


24 . 


23 , 


128 


25 . 


301 


26 . 


1 


27 . 


16 


28 . 


1 , 1 , 


1 


30 . 


1 


36 . 


720 


37 . 


144 


38 . 


240 . 


கலைச் சொற்கள் 


A 


Abbreviation 
Abcissa 


Absolute 
Absolute value 
Abstract 
Abstract value 
Accurate 


Ad infinitum 
Add 
Addend 
Addition 
Adjacent 
Admissible 
Aggregate 
Aggregation 
Algebra 
Algebraic 
Algebraic expression 
Algebraic function 
Algebraic symbol 
Alternate 


குறுக்கம் 
மட்டாயம் , x - அச்சு ஆயத் 

தொலை 
அற , தனி 
தனி மதிப்பு , மட்டு மதிப்பு 
அக நிலை , வெற்று 
வெற்று மதிப்பு 
பிழையற்ற , மிகச் சரியான , 

திட்டமான 
முடிவின்றி , கந்தழி வரை 
கூட்டு 
கூட்டெண் 
கூட்டல் 
அடுத்த , அடுத்துள்ள 
ஏற்கத்தக்க 
சேர்ப்புத் தொகை 
சேர்ப்புக் கூட்டணி 
இயற்கணிதம் 
இயற்கணித 
இயற்கணித கோவை 
இயற்கணித சார்பு 
இயற்கணித குறி 
ஒன்றுவிட்ட , ஒன்று விட் 

டொன்று 
கணிதப் பகுப்பு முறை 
விடை 
விடை காண்க , விடை கூறு 
இடஞ் சுழியாக , இடமாக 
இனமடக்கை ( இனமகை ) 
பயன்படுத்து , பொருத்து 
தோராயமான , அணித்தான , 
ஏறத்தாழ 


Analysis 
Answer ( n ) 
Answer ( v) 
Anticlockwise 
Antilogarithm 
Apply 
Approximate 


கலைச்சொற்கள் 


583 


Approximate solution 
Approximate value 
Approximately 
Approximation 
Approximation successive 
Arbitrary 


தோராயத் தீர்வு 
தோராய மதிப்பு , அண்ணளவு 
தோராயமாக 
தோராயம் 
அடுத்தடுத்த தோராயம் 
யாதாமொரு , கட்டுப்பாடில் 

லாத 
சார்பின் மாறு எண் 
எண் கணிதம் , எண் கணக்கு 
எண்ணியல் தொடரகம் 
வரிசை 
போல ( விகிதசமக் குறி ) 
ஏறும் , ஏறுகின்ற 


Argument ( of a function ) 
Arithmetic 
Arithmetic continum 
Array 
As ( : :) 
Ascending 
Ascending order 
Associative law 
Average 
Axion 
Axis 


ஏறு வரிசை 


சேர்ப்பு விதி , தொகுப்பு விதி 
சராசரி 
வெளிப்படை உண்மை 
அச்சு , ஆயம் 


B 


Base 
Base of a logarithm 
Binomial 
Binomial expansion 
Binomial theorem 
Biquadratic 
Biquadraric equation 
Bound 
Bound lower 
Bound upper 
Bounded 
Bounded above 
Bounded below 
Bounded function 
Boundless 
Brackets 
Brackets curved 
Brackets double 
Brackets square 


மடக்கை அடி-- மகை அடி 
ஈருறுப்பு 
ஈருறுப்பு விரிவு 
ஈருறுப்புத் தேற்றம் 
நாற்படிய 
நாற்படிச் சமன்பாடு 
வரம்பு 
கீழ் வரம்பு 
மேல் வரம் . 
வரம்புடைத்து 
மேல் வரம்புடைத்து 
கீழ் வரம்புடைத்து 
வரம்புடைச் சார்பு 
வரம்பற்ற 
அடைப்புகள் 
பிறை அடைப்புகள் ( ) 
இரட்டை அடைப்புகள் { } 
பகர அடைப்புகள் , சதுர [ ] 
அடைப்புகள் 


584 


இயற்கணிதம் 


C 


கணக்கிடு 
கணக்கீடு , கணிப்பு 
நீக்கு 


வகை 


Calculate 
Calculation 
Cancel 
Case 
Case general 
Case particular 
Case special 
Central 
Centre 
Characteristic ( logarithm ) 
Cipher 
Circle 
Clockwise 
Coefficient 
Coefficient binomial 
Co - factor 
Co -factor of an element ( de 

terminant ) 
Coincide 
Coincident 
Coincident roots 


பொது வகை 
குறிப்பிட்ட வகை 
சிறப்பு வகை 
மையமான , நடுவான 
மையம் 
( மடக்கை ) முழு எண் 
பூச்சியம் 
வட்டம் 
வலஞ்சுழியாக , வலமாக 


கெழு 


ஈருறுப்புக் கெழு 
இணைச்சினை 
அணிக்கோவை மூலகத்தின் 

இணைச்சினை 
ஒன்றுபடு , பொருந்து 
ஒன்றிய , ஒன்றுபட்ட. 
சமத்தீர்வுகள், ஒன்றிய 

தீர்வுகள் 
நிரல் 
அணிக்கோவையின் நிரல் 


, 


Column 
Column in a determinant 
Combination 
Componendo 


சேர்வு 


Componendo et dividendo 


விகித 


Composite 
Composite pumber 
Compound 
Conclusion 
Condensation 
Condensation test 
Condensation test ( Cauchy ) 
Condition 
Conditional 


கூட்டல் விகித ( தகவு ) சமம் 

கூட்டுவிகித ( தகவு ) சமம் 
கூட்டல் கழித்தல் 

( தகவு ) சமம் 
கலவை , தொகுப்பு , பகு நிலை 
தொகுப்பெண் 
கூட்டு 
முடிவு 
ஒடுக்கல் 
ஒடுக்கற் சோதனை 
( கோசியின் ) ஒடுக்கற்சோதனை 
கட்டுப்பாடு , நிபந்தனை 
கட்டுப்பாட்டிற்குட்பட்ட , நிபந் 
தனைக்குட்பட்ட 


கலைச்சொற்கள் 


585 


Conditional equation 
Conditions, necessary and 

sufficient 
Congruence 
Congruent 
Conjucate 
Conjucate algebraic numbers 
Conjucate complex number 
Conjucate numbers 
Conjucate roots 
Commensurable 


Common 
Common denominator 


நிபந்தனைச் சமன்பாடு 
வேண்டிய , போதிய நிபந்தனை 

கள் 
சர்வசமம் 
சர்வசமமுடைய 
துணையிய , இணை 
துணையிய இயல் எண்கள் 
துணையிய சிக்கலெண் 
துணையிய எண்கள் 
துணையிய தீர்வுகள் 
பொது அளவுள்ள , அளவுக் 

கிணங்கிய 
பொதுவான 
பொதுப் பகுவெண் , 

புதுப் 
பின்னக் கீழெண் 
பொது வேறுபாடு 
பொது வகுக்குமெண் 
பொதுச்சினை 
பொதுப் பின்னம் 
பொது மடக்கை 
பொது அளவு 
பொது மடங்கு 
பொதுவிகிதம் ( தகவு ) 
மாற்று விதி 
கூட்டற் பரிமாற்று விதி 
பெருக்கற் பரிமாற்று விதி 


- 


Common difference 
Common divisor 
Common factor 
Common fraction 
Common logarithm 
Common measure 
Common multiple 
Common ratio 
Commutative law 
Commutative law of addition 
Commutative law of multi 

plication 
Companion series 
Compare 
Comparison 
Comparison test 
Completing the square 


--- 


- 


துணைத்தொடர் 
* ஒப்பிடு 
ஒப்பீடு 
ஒப்பீட்டுச் சோதனை 
இருபடி நிறைவாக்கல் , வர்க்க 

நிறைவாக்கல் 
சிக்கலான , கலப்பு 
சிக்கலெண் , கலப்பெண் 
சிக்கற் கணியம் 
அடுத்தடுத்த , தொடர்ச்சி 


Complex 
Complex Dumber 
Complex quantity 
Consecutive 


யான 


Consecutive numbers 
Consequent ( ratio ) 

இ.க , -38 


அடுத்துவரும் எண்கள் 
பின்னுறுப்பு 


586 


இயற்கணிதம் 


Consistency 
Consistency conditions for 
Consistency of equations 
Consistent 
Constant 
Construct 
Construction 


- 


இசைவு , பொருத்தமுடைமை 
இசைவு நிபந்தனைகள் 
சமன்பாடுகளின் இசைவு நிலை 
இசைவுள்ள , பொருத்தமுள்ள 
மாறிலி நிலை எண் 
அமை , வரை 
வனை வழி , வரைவு முறை, 

அமைப்பு 
அடுத்த 
தொடர் பின்னம் 
தொடர் பெருக்கம் 
தொடர் விகித சமம் 
தொடர்ச்சி 
தொடர்ச்சியான 
ஒரு புள்ளியிலே தொடர்ச்சி 


- 


Contiguous 
Continued fraction 
Continued product 
Continued proportion 
Continuity 
Continuous 
Continuous at a point 


யான 


Continuous curve 
Continuous function 
Continuous in an interval 


தொடர் வளையி , தொடர் வரை 
தொடர்புடைச் சார்பு 
ஓர் இடையிலே தொடர்ச்சி 


யான 


Continuous variable 
Contract ( v ) 
Contraction 
Contradiction 
Contradictory 


தொடர் மாறி 
சுருக்கு 
சுருக்கம் 
முரண்பாடு , எதிர் மறுப்பு 
முரண்பாடான , எதிர்மறை 

யான 
வழக்கு , மரபு 
குவி , ஒருங்கு 
குவிதல் , ஒருங்கல் 
அறக்குவிதல் 
நிபந்தனைக் குவிதல் 
தொடர்பின்னக் குவிதல் 


Convention 
Converge 
Convergence 
Convergence absolate 
Convergence conditional 
Convergence of a continued 

fraction 
Convergence uniform 
Convergent 
Convergent of a continued 

fraction 
Convergent penultimate 
Convergent sequence 
Convergent series 


- 


ஒரு சீராகக் குவிதல் 
குவியும் , ஒருங்கும் 
தொடர்பின்ன ஒருங்கி 


தொடர்பின்ன ஈற்றயல் ஒருங்கி 
குவிதொடர் முறை 
குவிதொடர் 


கலைச்சொற்கள் 


587 


மறுதலை 
மறுதலையாக 
மாற்றம் 
கிளைத்தேற்றம் 
திருத்து , திருத்தமான 
முதல் பதின் பகுப்புத் திருத்த 


மாக 


1 வது பதின் பகுப்புத் திருத்த 


மாக 


Converse 
Conversely 
Conversion 
Corollary 
Correct 
Correct to the first place of 

decimals 
Correct to the place of 

decimals 
Corresponding 
Counter - clockwise 
Cross multiplication 
Cube root 
Cubic 
Cubic equation 
Cyclic 
Cyclic change 
Cyclic order 
Cyclic permutation 


- 


ஒத்த , ஒப்பிய 
இடஞ்சுழியாக , இடமாக 
குறுக்குப் பெருக்கல் 
முப்படி மூலம் 
முப்படியான 
முப்படிச் சமன்பாடு 
வட்டமான 
வட்ட மாற்றம் 
வட்ட வரிசை 
வட்ட வரிசை மாற்றம் 


D 


D Aleinbert s ratio test 


Decimal 
Decimal fraction 
Decimal recurring 
Decrease 
Dedekind cut 
Deduce 
Deduction 
Define 
Definite 
Definition 
Denominator 


தாலம்பெயரின் 

வி கிதச் 
சோதனை 
பதின் பகுப்பு 
பதின் பகுப்பு பின்னம் 
மடங்கு பதின் பகுப்பு 
குறைதல் 
தெடிக்கண்டின் பாகுபாடு 
பகுத்தறி 
தள்ளுபடி , பகுத்தறிதல் 
வரையறு 
வரையறுத்த 
வரையறை 
பகு ( க்கும் ) எண் , 

பின்னக் 
கீழெண் 
அடர் கணம் 
- அடர்கண உட்பகுதி 

சார்ந்த , சார்புடைய 
ஒழுங்கு மாறிய தொடர் 


Dense set 
Dense subset 
Dependent 
Deranged series 


1 


588 


இயற்கணிதம் 


Derived 
Derived equation 
Derived function 
Derived quantities 
Derived set 
Derived units 
Descarte s rule of sign 
Descending order 

series 
Determinant 

element of a 


Determinate 
Difference 


3 


common 


mean 
ol first order 

of n th order 
Differential 

coefficient 
Differentiate 
Differentiation 

logarithmic 
Digit 
Dimension 
Direct proportion 
Discontinuity 
Discontinuous 

function 
Discriminant 
Distributive law 
Diverge 
Divergent - 
Divergent sequence 

series 
Divide 
Dividend 
Devidendo 
Divisibility 
Division 


வழிவந்த 
வழிச்சமன்பாடு 
வழிச் சார்பு 
வழிக் கணியங்கள் 
வழிக் கணம் 
வழி அலகுகள் 
டேகார்ட்டின் குறி விதி 
இறங்கு வரிசை 
இறங்கு தொடர் 
அணிக்கோவை 
ஓர் அணிக்கோவையின் 

மூலகம் 
தேர்ந்த , தேரக்கூடிய 
வேறுபாடு 
பொ 

து வேறுபாடு 
சராசரி வேறுபாடு 
முதல் வரிசை வேறுபாடு 
n ஆவது வரிசை வேறுபாடு 
வகையிடு 
வகைக்கெழு 
வகைக்கெழு காண் 
வகைக்கெழு காணல் 
மடக்கை வகைக்கெழு காணல் : 
இலக்கம் 
வகையளவு 
நேர் விகித சமம் 
தொடர்ச்சியின்மை 
தொடர்ச்சியற்ற 
தொடர்ச்சியற்ற சார்பு: 
தன்மை காட்டி 
பங்கீட்டு விதி 
விரி 
விரிகின்ற , விரியும் 
விரி தொடர் முறை 
விரி தொடர் 
வகு 
வகுபடும் எண் 
கழித்தல் விகித சமம். 
வகுபடு தன்மை 
வகுத்தல் . பிரித்தல் 


கலைச்சொற்கள் 


589 


- 


Division synthetic 
Divisor 
Domain 
Double root 


தொகுமுறை வகுத்தல் 
வகுக்கும் எண் 
( எண்) அரங்கம் 
இரட்டைத் தீர்வு , இருமுறை 
மடங்குத் தீர்வு 


E 


2 . 


Element 

of a determinant 
Eliminate 
Eliminate 
Elimination 
Equal 

in all respects 
Equate 
Equation 

algebraic 
binomial 
biquadratic 
conditional 
cubic 
homogeneous 
identical 
indeterminate 
linear 
member of an 
pumercial 
quadratic 
reciprocal 


13 


43 


1 , 


மூலகம் , மூலக உறுப்பு 
அணிக் கோவையின் மூலகம் 
நீக்குரு , நீக்கற் பலன் 
விலக்கு , நீக்கு 
விலக்கல் , நீக்கல் 
சமம் , சமன் 
சர்வசமம் 
சமன் செய் , சமன்படுத்து 
சமன்பாடு 
இயற்கணிதச்சமன்பாடு 
ஈருறுப்புக்கெழுச் சமன்பாடு 
நாற்படிச்சமன்பாடு 
நிபந்தனைச் சமன்பாடு 
முப்படிச் சமன்பாடு 
ஒருபடித்தான சமன்பாடு 
சர்வ சமன்பாடு 
தேராச் சமன்பாடு 
ஒருபடிச் சமன்பாடு 
சமன்பாட்டு உறுப்பு 
எண் தழுவிய சமன்பாடு 
இருபடிச் சமன்பாடு 
நிகர மாற்றுச் சமன்பாடு , தலை 

கீழ்ச் சமன்பாடு 
சமன்பாட்டின் தீர்வுகள் 

{மூலங்கள் ) 
ஒருபடி , ஓரினச் (சமன்பாடு 
ஒருங்கமைச் சமன்பாடுகள் 
சமன்பாட்டின் தீர்வு காணல் 
சமன்பாட்டு மாற்றம் , சமன் 

பாட்டு மாற்றமைப்பு 
சமம் 
மதிப்பிடு , மதிப்பு காண் 


3 . 


31 


13 


9 , 


roots of an 


simple 
Equations , Simultaneous 
Equation , Solution of an 

transformation 


Equivalent 
Evaluate 


590 


இயற்கணிதம் 


Even function 
Even number 
Exceptional case 
Expand 
Expansion 
Explicit fuoction 
Exponent 
Exponential function 

series 

theorem 
Expression 

binomial 
irrational 
linear 
monomial 
multinomial 
rational 

trinomial 
Extend 
Extension 
Extremes ( ratios ) 


இரட்டைச் சார்பு 
இரட்டைப்படை எண் 
விலக்கு வகை 
விரி 
விரிவு 
வெளிப்படைச் சார்பு 
படிக்குறி 
படிக்குறிச் சார்பு 
படிக் குறித் தொடர் 
படிக்குறித் தேற்றம் 
கோவை 
ஈருறுப்புக்கோவை 
அளவுக்கிணங்காத 

கோவை 
ஒருபடிக் கோவை 
ஓருறுப்புக் கோவை 
பல்லுறுப்புக் கோவை 
அளவுக்கிணங்கிய கோவை 
மூவுறுப்புக் கோவை 
விரிதல் , நீட்டுதல் 
விரிவு 
ஈற்றுறுப்புகள் , இறுதிகள் , ஈறு 
கள் 


13 


F 


Factor 

common 
highest common 


> 


.. 


prime 
Factorial 


ம 


சினை 
பொதுச்சினை 
பெரிய பொதுச் சினை , மீப்பெரு 
பொதுச் சினை , உத்தமப் 
பொது அளவு 
பாகச் சினை 
தொடர்ப் பெருக்கம் 
( jn அல்லது n ! )- 1 தொடர்ப் 
பெருக்கம் , 1 படி வரிசைப் 
பெருக்கம் 
சினை காணல் 
சினை காண் 
முடிவுள்ள 
முடிவுள்ள தொடர் 
முடிவுள்ள கணம் 
முதல் தோராயம் 


Factorisation 
Factorise 
Finite 

series 

set 
First approximation 


கலைச்சொற்கள் 


581 


Formula 
Fourth proportional 
Fraction 

Continued 
decimal 


, 


வாய்பாடு 
விகித சம நான்காம் உறுப்பு 
பின்னம் 
தொடர் பின்னம் 
பதின் பகுப்புப் பின்னம் , தசம 

பின்னம் 
பகுதிப் பின்னம் 
சார்பு 


.. 


partial 


Function 


கா 


G 


General 
Generalise 


பொது 


Generalisation 
General solution 
Generating function 
Geometric mean 

progression 
series 

to infinity 


32 


பொ 

துவான 
பொதுமைப்படுத்து , 

விதி காண் 
பொது விதி 
பொதுத் தீர்வு 
பிறப்பிக்கும் சார்பு 
பெருக்கிடை 
பெருக்குத் தொடர் 
பெருக்குத் தொடர் 
கந்தழி வரை பெருக்குத் 
தொடர் 
கோட்டுருவப் படம் , வரை 
படம் , கோட்டுப் படம் 
கோட்டுருவப் பட வழியான 
தீர்வு 


Graph 


Graphical solution ( of an 

equation )) 


H 


. 


Harmonic mean 

progression 
Homogeneous 

products 


இசை இடை 
இசைத் தொடர் 
ஒரு படித்தான 
சம படிப் பெருக்கங்கள் 


. , 


I 


Identical 
Identity 
Illustration 
Imaginary 

number 
foot 


முழுதும் ஒத்த 
முற்றொருமை 
எடுத்துக்காட்டு 
கற்பனையான , மெய்யிலா 
கற்பனை எண் 
கற்பனைத் தீர்வு 


13 


13 


592 


இயற்கணிதம் 


Incommensurable 


Inconsistent 

equations 
Indefinite 
Independent 

variable 
Indeterminate 

quantity 
Index 

of a root 
Inequality 
Induction 

mathematical 

proof by 
Inference 
Infinite 

sequence 


அளவுக்கிணங்காத , பொது 

அளவற்ற 
பொருந்தாத , முரணான 
பொருந்தாச் சமன்பாடுகள் 
வரையறாத , அளவுபடாத 
சார்பற்ற , சார்பிலாத 
சார்பில் மாறி 
தேரப்பெறாத , தேரா 
தேராக் கணியம் 
படிக்குறி , குறி அட்டவணை 
அடிக் குறி , மூலக் குறி 
சமனின்மை 
உய்த்தறிதல் 
கணித முறை உய்த்தறிதல் 
தொடர்முறைத் தெரிப்பு 
தேற்றப்பாடு , முடிவு 


1 , 


முடி விலா 


series 


முடிவிலாத் தொடர் முறை 

கந்தழித் தொடர் முறை 
முடிவிலாத் தொடர் , 

கந்தழித் தொடர் 
கந்தழி 


முழு எண் 


.. 


.. 


Infinity 
Integer 

positive 

negative 
Inverse 

ratio 
Irrational 
Is to ( :) 


கூட்டு முழு எண் 
குறை முழு எண் 
நேர்மாறான 
தலைகீழ்த் தகவு ( விகிதம் ) 
அளவுக்கிணங்காத 
தகவுக் குறி , விகிதக் குறி 


.. 


K 


Known quantity 


தெரிந்த கணியம் 


L 


Like signs 
Like terms 
Limit 
Limit finite 


ஒத்த குறிகள் 
ஒத்த உறுப்புகள் 
எல்லை 
திட்டமான எல்லை 


- 


கலைச்சொற்கள் 


593 


Limit infinito 

tends to a 


3 , 


does not tend to a 

finite 
lower 

upper 
Limits , within finite 


கந்தழி எல்லை 
எல்லையை அணுகுகிறது 
எல்லையை நாடுகிறது 
எல்லையை நெருங்குகிறது 
திட்டமான எல்லையை நெருங்க 
வில்லை 
கீழ் எல்லை 
மேல் எல்லை 
திட்டமான எல்லைகளுக்குள் 


13 


உள்ளது 


Limited 
Linear continum 
Logarithm 

common 
Napierian 


- 


* 


எல்லைக்குட்பட்ட 
கோட்டுத் தொடரகம் 
மடக்கை ( மகை ) 
பொது மடக்கை 
நேப்பியர் மடக்கை 

( மடக்கையடி e ) 
மடக்கைச் சார்பு 
மடக்கைத் தொடர் 
கீழ் வரம்பு 


Logarithmic function 

series 
Lower bound 


> 


.. 


23 


Mantissa 
Mathematics 

advanced 
applied 

pure 
Mathematical 

iaduction 
Maximum 

value 
Mapping 
Mean 

arithmetic 
geometric 

harmonic 
Minimum 
Mioimum value 
Minor (of a determinant ) 
Mious 
Minus sigo 


M 

மடக்கைப் பின்னம் 
கணிதம் 
உயர் கணிதம் 
பயன் வழிக் கணிதம் 
தூய கணிதம் 
கணிதத்திற்குரிய 
கணித முறை உய்த்தறிதல் 
மீப்பெரு 
மீப்பெரு மதிப்பு 
உரு மாற்றம் , அமைப்பு மாற்றம் 
சராசரி , இடை 
கூட்டிடை 
பெருக்கிடை 
இசை இடை 
மீச்சிறு 
மீச்சிறு மதிப்பு 
சீறி ( அணிக் கோவை ) 
கழி , குறை , எதிர் 
கழித்தற் குறி , குறைக் குறி 


. 


. 


- 


594 


இயற்கணிதம் 


Modulus 
Monomial 
Monotonic 
decreasing function 

sequence 


.. 


13 


function 
increasing function 
increasing sequence 


.. 


Multinomial 

expression 

theorem 
Multiple 
Multiple , common 

least common 


மட்டு , தனி மதிப்பு 
ஓறுருப்பு , ஓருறுப்பிற்குரிய 
ஓரியல்பான 
ஓரியல்பாக இறங்கும் சார்பு 
ஓரியல்பான இறங்கும் தொடர் 

முறை 
ஓரியல்புச் சார்பு 
ஓரியல்பாக ஏறும் சார்பு 
ஓரியல்பான ஏறும் தொடர் 

முறை 
பல்லுறுப்புக்குரிய 
பல்லுறுப்புக் கோவை 
பல்லுறுப்புத் தேற்றம் 
மடங்கு 
பொது மடங்கு 
அதமப் பொது மடங்கு 

( அ . பொ . ம . ) 
பெருக்கல் 
பெருக்கப்படும் எண் 
பெருக்குமெண் 
பெருக்கு 


Multiplication 
Multiplicand 
Multiplier 
Multiply 


N 


2 


> 


Negative 

number 
quantity 

sign 
Notation 

abridged 
Number 

abstract 
even 
odd 
prime 
relation 


குறை , எதிர் 
குறை எண் 
குறைக் கணியம் 
குறைத்தற் குறி 
குறியீடு , குறியீட்டு முறை 
சுருக்குக் குறியீடு 
எண் 
வெற்றெண் 
இரட்டை எண் 
ஒற்றையெண் 
பகாவெண் 
எண் தொடர்பு 
முழுவெண் 
எண்ணீடு 
மேலெண் 
எண்ணாலாகிய 


- 


- 


Numeration 
Numerator 
Numerical 


கலைச்சொற்கள் 


595 


One and only one root 
One to one correspondence 
Open interval 
Open set 
Order 
Ordinate 
Origin 


ஒரே ஒரு தீர்வு 
ஒன்றுக்கொன்றான ஒத்தியை ! 
திறந்த இடைவெளி 
திறந்த கணம் 
வரிசை 
குத்தாயம் 
ஆய ஆதி 


P 


இணையான 
தொடுவளைவு 
சிறப்பான 
பகுதியான 
சுற்றளவு 
வரிசை மாற்றம் , அடுக்கு 
கூட்டு 
கூட்டற் குறி 


புள்ளி 
இடம் 


= 


Pair 
Parabola 
Particular 
Partial 
Perimeter 
Permutation 
Plus 
Plus- sign 
Point 
Position 
Positive 

number 

quantity 
Power 
Power series 
Principle 
Problem 
Process 
Product 
Progression 

arithmetic 
geometric 

harmonic 
Proof 
Proper part 
Property 
Proportion 

continued 
direct 


மிகை , கூட்டு 
கூட்டெண் 
கூட்டுக் கணியம் 
படி 
வலுத் தொடர் 
விதி 
கணக்கு 
வழி , செய்முறை 
பெருக்குத் தொகை 
தொடர் 
கூட்டுத் தொடர் 
பெருக்குத் தொடர் 
இசைத் தொடர் 
தெரிப்பு , நிறுவல் 
சரியான பகுதி 
பண்பு 
விகிதசமம் 
தொடர் விகிதசமம் 
நேர் விகிதசமம் 


. 


.1 


-596 


இயற்கணிதம் 


Proportion inverse 
Proportional) 


-- 


நேர்மாறு விகிதசமம் 
விகிதசமமான 
விகிதசம இடை 


mean 


Quadratic equation 

expression 
surd 


23 


53 


- 


இருபடிச் சமன்பாடு 
இருபடிக் கோவை 
அளவுக்கிணங்காத 

இருபடி மூலம் 
கணியம் 
தேராக் கணியம் 
கால் 


Quantity 


unknown 


2 


Quarter 
Quotient 


|||| 


ஈவு 


R 


23 


. 


33 


Radical 
Radius 
Rate 
Ratio 

antecedent of a 
common 
constant 
consequent of a 
direct 
duplicate 
inverse 

mean 
Recurring 

continued fraction 

series 
Reductio ad absurdum 
Relation 
Remainder 

theorem 
Represent 
Residue 
Root 
Root , Cube 

im agiaary 


படி மூலம் , படி மூலமுடைய 
ஆரை 
வீதம் 
விகிதம் 
ஒரு விகிதத்தின் முன்னுறுப்பு 
பொது விகிதம் 
மாறா விகிதம் 
ஒரு விகிதத்தின் பின்னுறுப்பு 
நேர் விகிதம் 
இருபடி விகிதம் 
நேர்மாறு விகிதம் 
இடை விகிதம் 
மடங்குகின்ற 
மடங்குத் தொடர் பின்னம் 
மடங்குத் தொடர் 
பொருந்தா முடிவு 
தொடர்பு 
மீதி , மிச்சம் 
மீதித் தேற்றம் , மிச்சத் தேற்றம் 
குறி , வகை 
எச்சம் 
தீர்வு 
முப்படி மூலம் 
கற்பனைத் தீர்வு 


. 


- 


கலைச்சொற்கள் 


597 


Root irrational 
Root rational 
Root real 
Root square 


அளவுக்கிணங்காத் தீர்வு 
அளவுக்கிணங்கிய தீர்வு 
மெய்யெண் தீர்வு 
இருபடி மூலம் 


S 


Section 
Sectional sequence 
Series 
Series absolutely convergent 
Series arithmetic 
Series ascending 
Series condionally convergent 
Series convergent 
Series descending 
Series divergent 
Series exponential 
Series geometrical 
Series hormonical 
Series infinite 


Series logarithmic 
Series oscillating 
Series power 


பகுப்பு 
பகுப்புத் தொடர் முறை 
தொடர் 
அறக்குவியும் தொடர் 
கூட்டுத் தொடர் 
ஏறு தொடர் 
நிபந்தனைக் குவி தொடர் 
குவி தொடர் 
இறங்கு தொடர் 
விரி தொடர் 
படிக்குறித் தொடர் 
பெருக்குத் தொடர் 
இசைத் தொடர் 
கந்தழித் தொடர் , முடிவிலாத் 

தொடர் 
மடக்கைத் தொடர் 
அலை தொடர் 
வலுத் தொடர் , அடுக்குத் 

தொடர் 
மடங்குத் தொடர் , மடங்கி 

வரும் தொடர் 
தொடர் கூட்டல் 
கண இயற் கணிதம் 
புள்ளித் தொடை , புள்ளிக் 

கணம் 
ஏறாற்றெத் தெனிசுவின் வடி 

தட்டு ( எண் சல்லடை ) 
குறி 
தனியான , ஒருபடியான , எளிய 
சாமானியத் தொடர் பின்னம் 
ஒருபடிச் சமன்பாடு 
ஒருங்கமை 
மெல்லிழை வரை 
தீர்வு 


Series recurring 


Series summation 
Set algebra 
Set of points 


Sleve of Eratosthenes 


Sign 
Simple 
Simple Continued fraction 
Simple equation 
Simultaneous 
Smooth Curve 
Solution 


598 


இயற்கணிதம் 


Solve 
Square 
Square root 
*Squared ( x ) 
Standard 
Standard Form 
Substitute 
Subtract 
Sum 
Sum algebraic 
Sum to infinity 
Summation 
Symbol 
Symmetric 
Symmetric expression 
Symmetry 


தீர்வு காண் 
சதுரம் 
வர்க்க மூலம் 
இருபடி - x- ன் 
திட்டமான 
திட்டட அமைப்பு 
ஈடு செய் 
கழி 
கூட்டுத் தொகை , மொத்தம் 
இயற்கணித கூட்டுத் தொகை 
கத்தழிக் கூட்டுத் தொகை 
கூட்டல் 
குறியிடு 
சமச்சீரான , சமச்சீருள்ள 
சமச்சீர் கோவை 
சமச்சீர் 


- 


T 


Table 
Tend 
Term 
Term absolute 
Term Degative 
" Term positive 
Test 
Test Cauchy s condensation 
Test D Alembert s 
Test of convergence 


அட்டவணை 
நோக்கு , அணுகு , நெருங்கு 
உறுப்பு 
தனி உறுப்பு 
குறை உறுப்பு 
கூட்டு உறுப்பு 
சோதனை 
கோசியின் ஒடுக்கற் சோதனை 
தாலம்பெயரின் சோதனை 
குவி சோதனை , கு விதற் 

சோதனை ஒடுங்கற் சோதனை 
விரி சோதனை ,விரிதற் சோதனை 
கொள்கை 
சமன்பாட்டுக் கொள்கை 
எண் கொள்கை , எண்ணியல் 
மாற்றம் , உருவ மாற்றம் , 

நிலை மாற்றம் 
சமன்பாட்டு மாற்றம் 
ட மாற்றம் 


-- 


Test of divergence 
Theory 
Theory of equation 
Theory of numbers 
Transformation 


Transformation of equation 
Transposition 


கலைச்சொற்கள் 


959 


U 


Undetemined 
Unit 
Unlike 
Unlimited 


தேரா 
அலகு 
ஒவ்வாத 
எல்லையில்லாத 


I| 


V 


"Value 
Value indeterminate 
Value limiting 
Value real 
Variable 
Variable dependent 
Variable independent 
"Variate 
Variation 
Verification 
Verify 
Vinculum 


மதிப்பு 
தேர முடியாத மதிப்பு 
எல்லை மதிப்பு 
உண்மை மதிப்பு 
மாறி 
சார்புடை மாறி 
சார்பில் மாறி 
மாறி 
மாறல் , மாறுபாடு 
சரி பார்த்தல் 
சரி பார் 
தொகுப்புக் கோடு 


- 


W 


Whole number 


- 


முழு எண் 


X 


X - axis 


X - அச்சு 


Y - axis 


Y - அச்சு 


Z 


Zero 


பூச்சியம் 


